(i மின்தமிழ்மேடை 


தமிழ்‌ oni அறக்கட்டளை 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு 


வெளியிடும்‌ காலாண்டிதழ்‌ காட்சி: 27 அக்டோபர்‌ -2021 


https;/www.tamilheritage org, 


மின்தமிழ்மேடை 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை 


தமிழரின்‌ தொல்லியல்‌ தடயங்களை மீட்‌ போம்‌! 


jJ 


‘ = ௫ ண 

1 av^ INS N 
r wee 4 ட Y 

* A k a 


` 
^ 
ட்‌ 
a 


ஆடு தழால்‌ று 
SHORE ROS 


` y 


"NER GAR TIES 


வெளியிடும்‌ காலாண்டிதழ்‌ காட்சி: 27 அக்டோபர்‌ -2021 


https;/www.tamilheritage org, 


பொறுப்பாசிரியர்‌: முனைவர்‌ தேமொழி 


தலையங்கம்‌: தமிழரின்‌ தொல்லியல்‌ தடயங்களை மீட்‌ போம்‌ 


அனைவரையும்‌ தமிழ்‌ மரபு அறக்கட்டளையின்‌ 
ஆய்வுக்‌ காலாண்டிதழின்‌ ஊடாகச்‌ சந்திப்பதில்‌ 
மகிழ்ச்சி அடைகிறேன்‌. 


கடந்த 3 மாதங்களில்‌ குறிப்பிடத்தக்க சாதனைகளை 
நிகழ்த்தியிருக்கின்றது தமிழ்‌ மரபு அறக்கட்டளை 
பன்னாட்டு அமைப்பு. அவைபற்றிய செய்திகளை 
உங்களுடன்‌ ATÉS கொள்வதில்‌ பெருமகிழ்ச்சி 
அடைகிறேன்‌. 


தமிழக வரலாற்றுக்குச்‌ சிறப்பு சேர்க்கும்‌ மைசூர்‌ 
ஆவணப்பாதுகாப்பகத்தில்‌ வைக்கப்பட்டுள்ள 
கல்வெட்டுக்களை மீட்டுக்‌ கொணரும்‌ நோக்கத்தோடு 
தொடரப்பட்ட வழக்கு மதுரை உயர்நீதிமன்றக்‌ 
கிளையில்‌ விசாரிக்கப்பட்டு தமிழக வரலாற்று 
ஆய்வாளர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும்‌ வகையில்‌ தீர்ப்பு வழங்கப்பட்ட நிகழ்வு 
19.8.2021 அன்று நிகழ்ந்தது. தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு இந்த 
வழக்கினை நடத்த வேண்டும்‌ என்ற சிந்தனையை 2017ம்‌ ஆண்டு முதல்‌ திட்டமிட்டு, 
2018ம்‌ ஆண்டு இரு. கெளதம சன்னா அவர்களது உதவியுடன்‌, இரு.காந்தி அவர்களது 
ஆலோசனையின்‌ படி மூத்த வழக்கறிஞர்‌ நாடாளுமன்ற உறுப்பினர்‌ 
இரு.என்‌.ஆர்‌.இளங்கோ அவர்களது உதவியுடன்‌ இந்த வழக்கைத்‌ தொடங்கினோம்‌. 
இவ்வழக்கிற்குச்‌ சாதகமான தீர்ப்பு வழங்கப்பட்டது என்பதோடு உண்மையில்‌ 
எத்தனை கல்வெட்டுகள்‌ இருக்கின்றன, என்ற கேள்விக்கு விடையாகக்‌ 
கல்வெட்டுக்களின்‌ எண்ணிக்கையும்‌ இந்தத்‌ தீர்ப்பு அறிக்கையில்‌ 
வெளியிடப்பட்மருப்பது முக்கியத்துவம்‌ பெறுறெது. இது இதுகாறும்‌ நிலவி வந்த பல 
கேள்விகளுக்குச்‌ சட்டப்பூர்வமான பதிலாகவும்‌ அமைஇறது. கடுமையான 
முயற்சியை மேற்கொண்டு இவ்வழக்கு வெற்றியடைய உழைத்த நாடாளுமன்ற 
உறுப்பினர்‌ மூத்த வழக்கறிஞர்‌ இரு.என்‌.ஆர்‌. இளங்கோ அவர்களுக்கும்‌, சாதகமான 
தீர்ப்பினை வழங்கிய நீதியரசர்கள்‌ கிருபாகரன்‌, துரைசாமி ஆகியோருக்கும்‌ நன்றி 
கூற நாம்‌ அனைவருமே கடமைப்பட்டுள்ளோம்‌. 


கடந்த சில ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும்‌ ஆகஸ்ட்‌ மாதம்‌ 22ம்‌ தேதி மெட்ராஸ்‌ 
தின விழாவினை நாம்‌ கொண்டாடுகின்றோம்‌. இவ்வாண்டும்‌ ஆகஸ்டு மாதத்தில்‌ 


i 


வரலாற்று சொற்பொழிவுகள்‌, கானா பாடல்கள்‌, மெட்ராஸ்‌ நகருக்குச்‌ சிறப்பு 
சேர்க்கும்‌ விளையாட்டுகள்‌ பற்றிய செய்திகள்‌ என்பனவற்றோடு மெட்ராஸ்‌ பற்றிய 
ஆய்வு நூலான மெட்ராஸ்‌ 1726 என்ற தலைப்பிலான ஓர்‌ ஆய்வு நூல்‌ வெளியீடும்‌, 
மெட்ராஸ்‌ வரலாற்றில்‌ தொழிற்சங்கத்தின்‌ வளர்ச்சி மற்றும்‌ மெட்ராஸில்‌ அரசியல்‌ 
தலைவர்கள்‌ என்ற பல்வேறு தலைப்புகளில்‌, ஆகஸ்ட்‌ மாதம்‌ 21,22 ஆகிய இரு 
நாட்கள்‌ பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம்‌ ஏற்பாடு செய்து கொண்டாடினோம்‌. இந்த 
நிகழ்ச்சிகள்‌ அனைத்தும்‌ இணையத்தில்‌ நிகழ்த்தப்பட்டு அவை யூடியூப்‌ 
பதிவுகளாக தமிழ்‌ மரபு அறக்கட்டளையின்‌ யூடியூப்‌ சேனல்‌ பக்கத்தில்‌ 
இணைக்கப்பட்டுள்ளன. அன்றாட அலுவல்களுக்கு இடையே சென்னை பெருநகரில்‌ 
ஒவ்வொரு நாளும்‌ பயணித்தாலும்‌ கூட, சென்னையில்‌ இருக்கின்ற வரலாற்றுச்‌ 
சின்னங்களை அடையாளம்‌ கண்டு அறிந்து கொள்ளாதவர்கள்‌ ஏராளம்‌ பேர்‌. 
அத்தகையோருக்குச்‌ சென்னையின்‌ வரலாற்றுச்‌ சிறப்புக்களை அறிமுகப்படுத்தும்‌ 
வகையிலும்‌ இந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது. 


ஆகஸ்ட்‌ மாதம்‌ 27ம்‌ தேதி தமிழ்‌ மரபு அறக்கட்டளையின்‌ 20 ஆண்டுக்காலப்‌ பயணம்‌ 
நிறைவடைந்து 21ஆம்‌ ஆண்டில்‌ தடம்‌ பதிக்கும்‌ நிகழ்வினை உலகம்‌ 
முழுவதிலுமிருந்து தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின்‌ 
உறுப்பினர்களும்‌ ஆர்வலர்களும்‌ இணைந்து சிறப்பித்தார்கள்‌. 21 ஆண்டுகாலப்‌ 
பயணத்தில்‌ நமது அமைப்பு ஏற்படுத்தியுள்ள உலகளாவிய வரலாற்று விழிப்புணர்வு 
சார்ந்த நடவடிக்கைகளை நினைவு கூறவும்‌ இந்த நிகழ்வு வாய்ப்பாக அமைந்தது. 


மாமன்னர்‌ ராஜேந்திர சோழன்‌ பிறந்த நாளை அரசு விழாவாக தமிழ்நாடு அரசு 


இவ்வாண்டு அறிவித்தது. இது வரலாற்று ஆர்வலர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரும்‌ 
செய்தியாக அமைகின்றது. 


உலகத்‌ தமிழர்களைப்‌ பொறுத்த வரையில்‌ செப்டம்பர்‌ மாதம்‌ சமூகநீதிக்கான 
சிந்தனைகளைக்‌ கிளர்ந்தெழச்‌ செய்யும்‌ மாதமாக அமைந்தது. இதற்கு முக்கிய 
காரணம்‌, கடந்த நூற்றாண்டில்‌ தமிழகத்தில்‌ சமூக நீதிக்காகப்‌ போராடிய, தங்கள்‌ 
வாழ்நாளை அர்ப்பணித்த பெருந்தலைவர்கள்‌ பிறந்த நாட்களும்‌ நினைவு 
நாட்களும்‌ இந்த மாதத்தை அலங்கரித்தன என்பதுதான்‌. 


செப்டம்பர்‌ 5ஆம்‌ தேதி வ.உ.சிதம்பரனார்‌ பிறந்த நாள்‌; செப்டம்பர்‌ 5ஆம்‌ தேதி 
அன்னை தெரசா நினைவு நாள்‌; செப்டம்பர்‌ 11 மகாகவி பாரதியார்‌ நினைவு நாள்‌; 
செப்டம்பர்‌ 15ஆம்‌ தேதி அறிஞர்‌ அண்ணா அவர்களது பிறந்த நாள்‌; செப்டம்பர்‌ 
17ஆம்‌ தேதி பெரியார்‌ ஈ.வே ராமசாமி அவர்களது பிறந்தநாள்‌; செப்டம்பர்‌ 17 ஆம்‌ 
தேதி திரு.வி. கலியாண சுந்தரனார்‌ அவர்களது நினைவு நாள்‌, செப்டம்பர்‌ 18ஆம்‌ 
தேதி மூதறிஞர்‌ ரட்டமலை சீனிவாசன்‌ அவர்களின்‌ நினைவு நாள்‌ என முக்கிய 
தலைவர்களின்‌ நினைவுகளை எழுப்பும்‌ மாதமாக அமைந்தது. 


தமிழ்நாடு அரசு செப்டம்பர்‌ 17ஆம்‌ தேதியை சமூக நீதி நாள்‌ என இவ்வாண்டு 
அறிவிப்பை வெளியிட்டிருந்தது என்பதும்‌ குறிப்பிடத்தக்கது. 


eee 


ii 


இதனை மையமாகக்‌ கொண்டு தமிழ்‌ மரபு அறக்கட்டளையின்‌ நிகழ்ச்சிகளும்‌ 
வடிவமைக்கப்பட்டிருந்தன. இவையனைத்தும்‌ தமிழ்‌ மரபு அறக்கட்டளையின்‌ 
செய்தி வலைப்பக்கத்தில்‌ இணைக்கப்பட்டுள்ளன. 


இவை தவிர தமிழக அரசு செப்டம்பர்‌ மாதத்தில்‌ நெதர்லாந்தில்‌ 
பாதுகாக்கப்படுகின்ற சோழர்‌ காலச்‌ செப்பேடுகளை மீட்டுக்‌ கொண்டுவர 
வேண்டும்‌ என்ற செய்தியை செப்டம்பர்‌ மாதம்‌ அறிவித்திருந்தார்கள்‌ என்பதைப்‌ 
பலரும்‌ அறிந்திராப்பீர்கள்‌. இதற்குத்‌ தொடர்புடைய வகையில்‌ கடந்த ஆகஸ்ட்‌ 
மாதம்‌ நெதர்லாந்து லெய்டன்‌ நூலகத்திற்கு நேரடியாகச்‌ சென்றிருந்தபோது 
சேகரித்த தகவல்களை மையமாகக்‌ கொண்டு நெதர்லாந்தில்‌ உள்ள சோழர்‌ காலச்‌ 
செப்பேடுகள்‌ என்ற தலைப்பிலான காணொளிப்‌ பதிவு ஒன்றினையும்‌ இம்மாதம்‌ 
வெளியிட்டது தமிழ்‌ மரபு அறக்கட்டளை. 


மேலும்‌ அக்டோபர்‌ மாதம்‌ 5ம்‌ தேதி தமிழகத்தின்‌ சென்னை அருங்காட்‌சியகத்தில்‌ 
இந்த நெதர்லாந்து சோழர்‌ காலச்‌ செப்பேடுகள்‌ பற்றிய ஒரு விழிப்புணர்வு 
கலந்துரையாடலையும்‌ கல்லூரி மாணவர்களுக்கும்‌ அருங்காட்சியக ஆணையர்‌, 
அதிகாரிகள்‌, பொதுமக்களுக்கு வழங்கினேன்‌. இதன்‌ தொடர்ச்சியாக 
அச்செப்பேடுகளை முறையாக நெதர்லாந்து அரசை அணுகிப்‌ பெறுவதற்கான 
சாத்தியக்‌ கூறுகளைத்‌ திட்டமிடவும்‌ கலந்துரையாடப்பட்டது. 


மலேசியத்‌ தமிழர்கள்‌ வரலாறு பற்றிய ஒர்‌ ஆவணப்பதிவாக்க முயற்சிக்கான 
கலந்துரையாடல்‌ நிகழ்வும்‌ இம்மாதம்‌ நிகழ்ந்தது. அதன்‌ தொடர்ச்சியாகத்‌ தமிழ்‌ 
மரபு அறக்கட்டளையின்‌ மலேசியக்‌ கிளைக்கான புதிய வலைப்பக்கம்‌ 
(https://malaysia.tamilheritage.org/) செப்டம்பர்‌ மாதத்தில்‌ உருவாக்கப்பட்டது 
வெளியிடப்பட்டது. 


இம்மாத இறுதியில்‌ தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பதிப்பகத்தின்‌ வெளியீடுகளாக ஐந்து 
நூல்கள்‌ வெளிவர உள்ளன. இந்த ஆய்வு நூல்களை வாங்கி உங்கள்‌ ஆதரவை 


வெளிப்படுத்துங்கள்‌. 


தமிழால்‌ இணைவோம்‌! 


அன்புடன்‌ 
முனைவர்‌.க.சுபாஷிணி 


eoe 


iv 


[ம 08 THE 


Attribution-NonCommercial-Share Alike 


4.0 International (CC BY-NC-SA 4.0) 


மின்தமிழ்மேடை இதழ்கள்‌ தொகுப்பு: 
Amin í : ; A / 


yw) 


'மின்தமிழ்மேடை' இதழுக்கு தங்கள்‌ படைப்புக்களை அனுப்ப விரும்புபவர்‌ 


mailto:editorth{journal@gmail.com என்ற மின்னஞ்சல்‌ முகவரிக்கு அனுப்பலாம்‌ 
THE TEXT IN THES ISSUE BY Tard ஸாகழா Foundanon IS LICENSED UNDER ACREATIVE COMMONS ATTRIBUTION SHAREAL ME 


40 INTERNATIONAL. LICENSE 


குறிப்பு: 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின்‌ பதிப்பகப்‌ பிரிவின்‌ வெளியீடு 
இது. இந்த நூல்‌ தமிழ்‌ ஆய்வுப்புலத்தின்‌ தேவை கருதி அனைவருக்கும்‌ இலவசமாக 
வழங்கப்படுகிறது. இந்நூலை மறுபதிப்பு செய்ய விரும்புவோர்‌ அல்லது ஏதாவது 
ஒரு வகையில்‌ தங்கள்‌ படைப்புகளில்‌ பயன்படுத்த விரும்புவோர்‌ தமிழ்‌ மரபு 
அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பினைத்‌ தொடர்பு கொண்டு அனுமதி பெற்று 


உசாத்துணைகளை வழங்க மீள்பதிப்பு செய்யலாம்‌. 
- தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின்‌ பதிப்பகப்‌ பிரிவு 


கூகுள்‌ புக்ஸ்‌ தளத்தில்‌ மின்தமிழ்மேடை இதழ்கள்‌ 
https://tinyurl.com/mintamiledai 


DELE து வு வு 


இந்த இதழில்‌ ... 
மின்தயிழ்மேடை - காட்‌ ௪: 27; அக்டோபர்‌ - 2021 


“தமிழரின்‌ தொல்லியல்‌ தடயங்களை மீட்போம்‌!” 
(மின்தமிழில்‌ ஜூலை 16 - அக்டோபர்‌ 15, 2021 வரை பதிவான படைப்புகளின்‌ தொகுப்பு) 


மின்தமிழ்மேடை காட்சி-27 /அக்டோபர்‌- 2021] 
இந்த இதழில்‌... 


தலையங்கம்‌: தமிழரின்‌ தொல்லியல்‌ தடயங்களை மீட்போம்‌ 


eee முனைவர்‌ க.சுபாஷிணி 
1* மீட்கப்பட்டத்‌ தமிழ்க்‌ கல்வெட்டுகளின்‌ வரலாறு 
* * கெளதம சன்னா, மா. மாரிராஜன்‌ 
2 * “உலகத்தமிழ்‌” திங்கள்‌ மின்னிதழின்‌ சங்கச்‌ சுவடுகள்‌ பகுதியில்‌ - தமிழ்‌ மரபு அறக்கட்டளை 
* * * முனைவர்‌ க.சுபாஷிணி 
3* கோப்பன்ஹாகன்‌ சுவடிகளில்‌ மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு 
ee முனைவர்‌ க.சுபாஷிணி 
4* தமிழர்களின்‌ வீரத்திற்கும்‌ ஆட்சித்‌ திறத்திற்கும்‌ ஒர்‌ அடையாளம்‌ மாமன்னர்‌ இராஜேந்திர சோழன்‌ 
* * * முனைவர்‌ க.சுபாஷிணி 
5* இராஜேந்திரச்‌ சோழன்‌ பிறந்த ஆடித்‌ திருவாதிரை 
* * * LDT. மாரிராஜன்‌ 


6 * மறைப்புத்‌ திரைகளில்‌ மறையும்‌ மலாயா அகத்தியர்‌ சிலை 


மலாக்கா முத்துக்கரு ஷ்ணன்‌ 
7 * இரேக்க கடவுள்‌ ஹைஜீயா - துருக்கியில்‌ கண்டுபிடிப்பு 
* * * முனைவர்‌ க.சுபாஷிணி 
8* கிழக்கு மலேசியா சபாவில்‌ பூமிபுதீரா தமிழர்கள்‌ 
மலாக்கா முத்துக்கரு ஷ்ணன்‌ 
9* உண்டெரூல்டிங்கன்‌(ஜெர்மனி) கற்கால மனிதர்கள்‌ குடியிருப்பு 
eee முனைவர்‌ க.சுபாஷிணி 


10 * வெளிச்சத்திற்கு வந்த வேட்டை நாய்‌ 
ச.பாலமுருகன்‌ 
11* வரலாறு கூறும்‌ சுடுமண்‌ முத்திரைகள்‌ 
29° இ, ஸ்ரீதரன்‌ 
12° வேட்டவலம்‌ - பாக்கம்‌: கற்கால உலகத்தின்‌ பொற்பாதை 
* ** ச.பாலமுருகன்‌ 
13 * வீரபாண்டியன்‌ காலத்துக்‌ கல்வெட்டு 
* ௦ முனைவர்‌. ப. தேவி அறிவு செல்வம்‌ 
14 * மிகப்பெரிய எழுத்துகள்‌ கொண்ட மறுகால்தலை தமிழிக்‌ கல்வெட்டு 
*** வே. சிவரஞ்சனி 


15 


25 


27 


36 


41 


43 


45 


56 


59 


62 


65 


67 


15* 


16* 


17* 


18* 


19* 


20* 


21* 


22* 


23* 


24° 


256 


மண்ணில்‌ இருந்து மீண்டு வந்த அரிதாரிமங்கலம்‌ நடுகல்‌ வீரன்‌ 


பகையின்‌ எல்லை...... 


வலங்கை இடங்கைப்‌ பிரிவினைச்‌ சச்சரவுகள்‌ 


வ.உ.சி.யின்‌ திரிசூலம்‌ 


கல்கி ஒரு சகாப்தம்‌ 


கவிஞர்‌ புதுவைச சிவம்‌ வெளியிட்ட "பெரியார்‌ இராமசாமி" நூல்‌ 


நிறைவேறியது 'அனைத்துச்‌ சாதியினரும்‌ அர்ச்சகர்‌' தீர்மானம்‌ 


எல்லாச்‌ சாலைகளும்‌ தட்சை பூமியை நோக்க... 


வாழ்வை வளமாக்கும்‌ வாசிப்புப்‌ பழக்கம்‌! 


வாசிப்பு: நான்கு எழுத்து மந்திரம்‌ 


ஆத இந்தியர்கள்‌ - வாசிப்பும்‌ விமர்சனமும்‌ 


26 * நூல்‌ அறிமுகம்‌: தமிழா? சம்ஸ்கிருதமா? 


27 


28° 


கடந்த கால சென்னையைக்‌ காட்டும்‌ ஒரு கலைடாஸ்கோம்‌ 


பண்பாட்டுப்‌ புரிதலில்‌ ஒரு மாற்றுக்‌ கண்ணோட்டம்‌ 


e e ௪ பாலமுருகன்‌ 


முனைவர்‌ எஸ்‌.சாநதினிபீ 


e e * கே.ஆர்‌.ஏ. நரசய்யா 


eee ஆ. சிவசுப்பிரமணியன்‌ 


* * * LDT. மாரிராஜன்‌ 


eee முனைவர்‌ சிவ. இளங்கோ 


முனைவர்‌ தேமொழி 


eee முனைவர்‌ சிவ. இளங்கோ 


* * முனைவர்‌. ஒளவை அருள்‌ 


* முனைவர்‌ ஸ்ரீரோகிணி 


* * * முனைவர்‌. க.சுபாஷிணி 


* * * LDT. மாரிராஜன்‌ 


முனைவர்‌ தேமொழி 


* முனைவர்‌ ஆனந்த அமலதாஸ்‌ 


29 * ஐரோப்பிய தமிழியல்‌ ஆராய்ச்சி அனுபவங்கள்‌: ஆனந்த்‌ அமலதாஸ்‌ 


30° 


31* 


32* 


33 


மலேசியத்‌ தொழிலாளர்‌ சட்டத்தில்‌ தமிழ்ப்‌ பள்ளிகள்‌ 


eee முனைவர்‌ க.சுபாஷிணி 


மலாக்கா முத்துக்கருஷ்ணன்‌ 


குமாரதாசர்‌ இயற்றிய 'ஜானகுஅகரண' என்கிற சிங்கள இராமாயணம்‌ 


இறப்புச்‌ சடங்குகள்‌ உணர்த்தும்‌ தமிழக பெளத்தக கூறுகள்‌ 


பண்டிதர்‌ அயோத்திதாசரின்‌ வாழ்வும்‌ பணிகளும்‌ 


* * * என்‌.சரவணன்‌ 


eee முனைவர் த. பரமேசுவரி 


*** முனைவர்‌ சிவ. இளங்கோ 


71 


17 


93 


98 


103 


106 


113 


121 


125 


128 


151 


154 


161 


165 


174 


177 


194 


209 


34° 


35° 


36° 


37° 


38° 


39 


40° 


41 


42° 


43° 


44° 


45° 


46 


47° 


48° 


மதுரைக்காஞ்சி காட்டும்‌ மதுரை 


வறல்‌ குழல்‌ சூட்டின்‌, வயின்‌ வயின்‌ பெறுகுவிர்‌ 


எழுத்துப்‌ பிழையற! 


பாடலுக்குச்‌ சுவைகூட்டும்‌ எதுகையும்‌ மோனையும்‌ 


காண்பன யாதும்‌ தமிழே 


காதலுக்குமுன்‌ 


கடநத கால நினைவுகளின்‌ அணிவகுப்பு 


மாற்றம்‌ தேடும்‌ மாற்றுச்‌ சிந்தனைகள்‌ 


மறக்க மனம்‌ கூடுதில்லையே.... 


ஒரு வகுப்பு நடக்றெது 


இணைய(யறநட்பு 


மகுடம்‌ 


“கருக்காத்தம்மன்‌” 


வந்தனா உனக்கு வந்தனம்‌ 


எங்கள்‌ எழுத்தறிவிப்போன்‌ 


* * * முனைவர்‌. ப.பாண்டியராஜா 


-e முனைவர்‌ தேமொழி 


சொ வினைதீர்த்தான்‌ 


e e e இரா. மகேஸ்வரன்‌ 


* * * ந. சுந்தரராஜன்‌ 


* * * இனதயாளன்‌ 


* e தமிழ்மைந்தன்‌ சரவணன்‌ 


* * * ௮. குமரேசன்‌ 


eee (SIT இ.பரமசிவன்‌ 


e e e கோவை எழில்‌ 


* ** ருத்ரா இ.பரமசிவன்‌ 


* * * gocpesrir இராமஜெயம்‌ 


eee கி.ரமேஷ்‌ 


e ee சபாரத்தினம்‌ 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை நிகழ்வுகள்‌ மற்றும்‌ வெளியீடுகள்‌-- செய்திகள்‌ தொகுப்பு 


முனைவர்‌ தேமொழி 


222 


232 


235 


236 


238 


239 


239 


240 


241 


242 


243 


244 


245 


246 


247 


248 


1. மீட்கப்பட்டத்‌ தமிழ்க்‌ கல்வெட்டுகளின்‌ வரலாறு 


தமிழகத்திற்கு மீளவிருக்கும்‌ மைசூருவில்‌ சிறைப்பட்டுள்ள தமிழ்க்‌ 
கல்வெட்டுக்கள்‌ -- கெளதம சன்னா 


மைசூருவில்‌ சிறைப்பட்டுள்ள தமிழ்‌ கல்வெட்டுக்கள்‌ முழுமையாக மீட்கப்படுமா..? 
மைசூருவில்‌ அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக சிறைப்பட்டுள்ள தமிழ்க்‌ 
கல்வெட்டுப்‌ படிகளை மீட்க வேண்டும்‌ என்று தொடரப்பட்ட வழக்கின்‌ தீர்ப்பின்‌ படி 
தற்போது கிடைத்தது. வழக்கில்‌ வெற்றி என்றாலும்‌ ஆவணங்கள்‌ முழுமையாக 
மீட்கப்படும்‌ என்றெ நம்பிக்கை சிதைந்திருக்கிறது என்பதை வெளிப்படையாக 
சொல்லித்தான்‌ ஆக வேண்டும்‌. 


மாண்புமிகு நீதியரசர்கள்‌ சிறப்பான தீர்ப்பினை வழங்கியுள்ளார்கள்‌ என்பது 
மகிழ்ச்சிக்குரியதாக இருந்தாலும்‌ தீர்ப்பில்‌ அவர்கள்‌ சுட்டிக்காட்டியுள்ள செய்திகள்‌ 
அதிர்ச்சியளிக்கும்‌ விதத்தில்‌ அமைந்திருக்கிறது. இந்த தகவலை வழக்கறிஞர்‌ 
என்‌.ஆர்‌.இளங்கோ அவர்கள்‌ தமது வாதத்தில்‌ முன்வைத்தார்‌. அதை நீதி மன்றம்‌ 
வலியுறுத்தியுள்ளது. 


அதன்படி 21.02.2018 அன்று தமிழ்‌ கல்வெட்டுப்படிகள்‌ 38,000 ம்‌ என்று சுட்டிக்காட்டிய 
இந்தியத்‌ தொல்லியல்‌ துறை 21.12.2020 அன்று அதன்‌ எண்ணிக்கை 28,276 என்றும்‌ 
14.02.2021 அன்று 28,860 என்றும்‌ குறைத்துக்‌ காட்டியுள்ளது. அதே காலக்கட்டத்தில்‌ 
சமஸ்கிருதக்‌ கல்வெட்டுப்படிகளை முதலில்‌ 11,000 என்றும்‌ பிறகு 17,001 என்றும்‌ 
கடைசியாக 25,756 என்றும்‌ உயர்த்திக்‌ காட்டியுள்ளது. 


எனவே தமிழ்க்‌ கல்வெட்டுப்படிகள்‌ சுமார்‌ 9,140 காணவில்லை என்று 
தெரியவந்திருக்கிறது என்பது அம்பலமாகியிருக்‌நறெது. கல்வெட்டுக்களை மீட்கும்‌ 
இந்த வழக்கு தொடுக்கப்படாமலிருந்தால்‌ இந்த உண்மையும்‌ வெளி வந்திருக்காது. 
மத்திய அரசின்‌ இந்த பாராமுகத்தையும்‌ புறக்கணிப்பையும்‌ எதிர்கொள்ள 
வேண்டியது நம்‌ ஒவ்வொருவர்‌ முன்னுள்ள கடமை. 


கல்வெட்டுப்‌ படிகளை மீட்கும்‌ முனைப்பில்‌ தமிழக அரசு உறுதியாக இருப்பது 
மகிழ்ச்சியளித்தாலும்‌, மறைக்கப்பட்டுள்ள மீதமுள்ள கல்வெட்டுப்படிகளை மீட்க 
தமிழக அரசு முன்வர வேண்டும்‌ என்பதையும்‌ வலியுறுத்துகிறேன்‌. குறிப்பாக 
விடுதலைச்சிறுத்தைகள்‌ கட்சியின்‌ நாடாளுமன்றத்‌ தேர்தல்‌ அறிக்கையில்‌ இந்த 
பிரச்சினையைத்‌ தேர்தல்‌ வாக்குறுதியாக வைக்கப்பட்டுள்ளது என்பதை இங்கே 
வலியுறுத்த விரும்புகிறேன்‌. 

தீர்ப்பின்‌ நகல்‌: https://www.mhc.tn.gov.in/judis/index.php/casestatus/viewpdf/785328 


o e 


7 


குறிப்பு: இதழின்‌ இறுதியில்‌ பின்னிணைப்பாக STUM cor நகல்‌ 
இணைக்கப்பட்டுள்ளது 


A255). y cane c பழம்‌ 


நாம்‌ தொடர்ந்த வழக்கில்‌ உயர்நீதி sipa வழக்கியத்‌ தீர்ப்பு வழங்கப்பட (tmp 170 ஆண்டுகள்‌ 


pear துக்க கண்டும்‌ என்று 2016 மல்‌ அத்னத 2019ல வழக்கினைத்‌ தொடுத்‌ 
எற்றுக்‌ கொள்ளபபடாத்தால மதுரை சேரந்த வழக்கறிஞரின்‌ பெயரை முன்வைத்து வழககினைத தொடுத 
தோம்‌. பிறரு கெளதம சனை எனுவை இடையீட்டு மனுவாக நீதி மனறம்‌ ஏற்றுக்‌ கொண்டது. 


வரலாற்று. 
களுக்கும்‌ bas parh 
pau yapi வேண்டு என கேட்டுக்‌ கொள்கிறோம்‌ வழக்கில்‌ இணை வழக்குதர்களாக சே 
நறுக்‌ கொணட nent வழக்கறிஸாகளைகமை நன்றி. E 


குழுவின்‌ 


மீட்கப்பட்டத்‌ தமிழ்க்‌ கல்வெட்டுகளின்‌ வரலாறு: மா.மாரிராஜன்‌ 


மீட்கப்பட்டத்‌ தமிழ்க்‌ கல்வெட்டுகளின்‌ வரலாறு ... 
ஏறக்குறைய ... 


1887 ஆம்‌ ஆண்டு முதல்‌ தமிழகம்‌ முழுவதும்‌ உள்ள கோவில்களில்‌ இருந்த 
கல்வெட்டுகள்‌ படியெடுக்கும்‌ பணிகளை ஆங்கிலேயர்கள்‌ தொடங்கினார்கள்‌. 
இவர்களால்‌ படியெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளின்‌ மைப்படிகள்‌ அனைத்தும்‌ முதலில்‌ 
ஊட்டியிலும்‌, பிறகு சென்னையிலும்‌ பாதுகாக்கப்பட்டு, இறுதியில்‌ மைசூர்‌ 
தொல்லியல்துறை அலுவலகத்தில்‌ பாதுகாக்கப்பட்டது. சுமார்‌ 60000 கல்வெட்டுப்‌ 
படிகளில்‌, மிகக்‌ குறைந்த அளவே வெளியிடப்பட்டது. மீதமுள்ள தமிழ்‌ 
கல்வெட்டுகளை வெளியிடவேண்டும்‌ என்பது பல வருடக்‌ கோரிக்கை... 


இந்தச்‌ சூழலில்‌ மைசூரில்‌ உள்ள தமிழ்க்‌ கல்வெட்டுப்படிகள்‌ போதிய 
பராமரிப்பின்றி அழிந்து வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டும்‌ எழும்பியது. 
மைசூரில்‌ உள்ள தமிழ்‌ கல்வெட்டுகள்‌ சென்னைக்கு இடமாற்றம்‌ செய்ய வலியுறுத்தி 
உயர்நீதிமன்றத்தில்‌ வழக்குகள்‌ தொடர முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. 


இதற்கான முதல்‌ முயற்சியைத்‌ தமிழ்‌ மரபு அறக்கட்டளை மேற்கொண்டது. 
(பார்க்க: 
https://books.google.co.in/books?id=rUFWDWAAQBAJ&lpg=PP1&pg=PA20#v=onepage&iq&f=fals 
e கல்வெட்டில்‌ அரசியல்‌) 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளையின்‌ நிர்வாகக்குழு கூட்டத்தில்‌ வழக்குத்‌ தொடர்வது 
குறித்து ஆலோசிக்கப்பட்டது. 

(பார்க்க: 
https://books.google.co.in/books?id=rUFWDWAAQBAJ&lpg=PP1&pg=PA1#v=onepage&q&f=true) 


அறக்கட்டளையின்‌ நிறுவனர்‌ சுபாஷிணி; செயலாளர்‌ தேமொழி; வழக்கறிஞர்‌ 
கெளதமசன்னா; வழக்கறிஞர்‌ காந்தி பாலசுப்ரமணியன்‌ ஆதிய குழுவினர்‌ 
கூட்டத்தில்‌ வழக்குத்‌ தொடர முடிவு செய்யப்பட்டது. உயர்நீதிமன்ற மூத்த 
வழக்கறிஞர்‌ திரு.என்‌. ஆர்‌. இளங்கோ அவர்கள்‌ எந்தக்‌ கட்டணமும்‌ பெறாமல்‌ 
ஆஜராக முன்வந்தார்‌. 


திரு.கெளதமசன்னா மற்றும்‌ இரு.பி. மணிமாறன்‌ இருவரையும்‌ மனுதாராகக்‌ 
கொண்டு வழக்குத்‌ தொடரப்பட்டது. 

வழக்கு எண்‌: W.p.(md) no 20678 / 2019. 

இவ்வழக்கில்‌ வாதிட்டவர்‌ மூத்த வழக்கறிஞர்‌ இரு.என்‌. ஆர்‌. இளங்கோ 


இதே கோரிக்கையைக்‌ கொண்டு மேலும்‌ ஒரு வழக்கைத்‌ தாக்கல்‌ செய்தவர்‌ இரு. 
இளஞ்செழியன்‌ (17399 / 2020) 

வாதிட்டவர்‌ மூத்த வழக்கறிஞர்‌ இரு.சித்தார்த்த விஷ்ணு. 

தமிழ்நாடு அரசு சார்பில்‌ வழக்கறிஞர்‌ இிரு.வீரகதிரவன்‌ மற்றும்‌ வழக்கறிஞர்‌ 
சரவணன்‌ ஆகியோர்‌ ஆஜரானார்கள்‌. 

தொல்லியல்‌ துறை சார்பில்‌ மூத்த வழக்கறிஞர்‌ திருமதி. விக்டோரியா கெளரி 
ஆஜரானார்‌. 


மனுதாரர்கள்‌ இருவர்‌ சார்பாக நிறைவு வாதத்தை மூத்த வழக்கறிஞர்‌ இரு.என்‌. ஆர்‌. 
இளங்கோ எடுத்துரைத்தார்‌. ஏறக்குறைய 266 பக்க வரலாற்றுத்‌ தரவுகளுடன்‌ கூடிய 
ஆவணங்களை நீதிமன்றத்தில்‌ தாக்கல்‌ செய்து வாதம்‌ செய்தார்‌ இரு.என்‌. ஆர்‌. 
இளங்கோ. மைசூரில்‌ உள்ள தமிழ்‌ கல்வெட்டுகளை தமிழகம்‌ கொண்டுவருவதன்‌ 
அவசியத்தை மிகத்‌ தெளிவாக சான்றுகளுடன்‌ எடுத்துரைத்தார்‌. வழக்இற்குத்‌ 
தேவையான அனைத்து ஆவணங்களையும்‌ வழக்கறிஞர்‌ இரு.காந்தி 
பாலசுப்ரமணியன்‌ அவர்கள்‌ சேகரித்துக்‌ கொடுத்தார்‌. 

வழக்கிற்குத்‌ தேவையான ஆவணங்களை மா.மாரிராஜன்‌, திருச்சி பார்த்தி, 
ஆறகமூர்‌ வெங்கடேசன்‌, பத்திரிகையாளர்‌ சஃபிமுன்னா, வழக்கறிஞர்கள்‌ அருண்‌ 
மற்றும்‌ இலக்குமார்‌ ஆகியோர்‌ கொடுத்தனர்‌. 


தீர்ப்பும்‌ சாதகமாகவே வந்தது. மைசூரில்‌ உள்ள தமிழ்‌ கல்வெட்டுப்படிகள்‌ 
அனைத்தையும்‌ சென்னைக்கு இடமாற்றம்‌ செய்ய உயர்நீதுமன்றம்‌ உத்தரவு 
பிறப்பித்தது. இந்த வரலாற்றுச்‌ சிறப்புமிக்கத்‌ தீர்ப்பை நீதியரசர்கள்‌ 
திரு.கிருபாகரன்‌ மற்றும்‌ இரு.துரைச்சாமி அமர்வு வழங்கியது. 


நீதிமன்றத்‌ தீர்ப்பில்‌: தமிழ்‌ மொழியின்‌ சிறப்பு, பழமை, தமிழ்‌ வழிக்‌ கல்வியின்‌ 
அவசியம்‌, பெற்றோர்களுக்கு அறிவுரை, தொல்லியல்‌ துறையின்‌ குளறுபடி என 
அனைத்தையும்‌ மேற்கோள்‌ காட்டி தீர்ப்பு வழங்கப்பட்டது. தீர்ப்பின்‌ முழு விவரம்‌, 
எளிய தமிழில்‌, கல்தோன்றி மண்தோன்றாக்‌ காலத்தே என்று ஆரம்பித்தனர்‌ 
நீதியரசர்கள்‌... 


கல்தோன்றி மண்‌ தோன்றாக்‌ காலத்தே வாளொடு முன்‌ தோன்றி மூத்தக்குடி; 

தமிழ்‌ மொழி இளமையானது மற்றும்‌ மிகப்பழமையானது. பழங்காலம்‌ முதல்‌ 
இன்றைய நவீன காலம்‌ வரை தமிழ்‌ தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. உலகத்தின்‌ 
முதல்‌ மொழி என்று கூற இயலாது என்றாலும்‌ உலகத்தின்‌ மிகப்பழமையான 
மொழிகளில்‌ தமிழும்‌ ஒன்று என நிச்சயமாகக்‌ கூறலாம்‌. தமிழ்‌ மொழியானது A.L. 
409 - 508 வரை காலக்கணிப்பை உறுதி செய்து அறிவியல்‌ பூர்வமாக 
கரிமப்பகுப்பாய்வு மூலம்‌ கழடி உறுதி செய்தது. இந்தியாவின்‌ மிகப்பழமையான 
மொழியாக மெளரியப்‌ பேரரசர்‌ அசோகர்‌ கால பிராகிருத மொழி எழுத்தே A.L. 268 
-232 என்று இதுவரை நம்பப்பட்டது. ஆனால்‌, தமிழ்‌ மொழி பிராஇருதத்தைக்‌ 
காட்டிலும்‌ பழமையானது என்று நிறுவப்பட்டது. 


இந்நீதிமன்றம்‌ 22.03.2021 அன்று ஒரு வழக்கில்‌ தீர்ப்பு கூறியபோது கொடுத்த 
மேற்கோளை மீண்டும்‌ நினைவுகருகிறோம்‌. "தமிழ்‌ மொழி பழமையானது. 
சமஸ்கிருதத்தை விடப்‌ பழமையானது. என்னால்‌ வணக்கம்‌ மட்டுமே தமிழில்‌ 
சொல்லமுடிஒறது. இதற்கு மேல்‌ செல்லமுடியாதது வருத்தம்‌ அளிக்கிறது" 
இவ்வாறாகப்‌ பாரதப்‌ பிரதமர்‌ திரு.நரேந்திர மோடி அவர்கள்‌ குறிப்பிட்டார்‌. பிப்ரவரி 
2018 இல்‌ டெல்லியில்‌ நடந்த மாணவர்கள்‌ விழாவில்‌ குறிப்பிட்டார்‌. இது மோடி 
அவர்களின்‌ கருத்து மட்டுமல்ல. உலக மொழியியல்‌ ஆய்வாளர்களின்‌ கருத்தும்‌ 
ஆகும்‌. 


2500 ஆண்டுகளுக்கும்‌ மேல்‌ தமிழ்‌ பழமையான மொழியாகும்‌. அசோகரின்‌ 
பிராகிருதத்தை முந்திச்‌ சென்று, இந்தியாவின்‌ பழமையான மொழி தமிழ்‌ ஆகும்‌. 
FLOW. எழுத்துக்கள்‌ தமிழின்‌ பழமையை மட்டுமல்ல, பழங்காலந்தொட்டே தமிழர்கள்‌ 
எழுத்தறிவு பெற்றவர்கள்‌ என்றும்‌ கூறுகிறது. 2600 ஆண்டுகளாக தமிழ்‌ மொழி 
பேசப்பட்டும்‌ எழுதப்பட்டும்‌ தலைமுறைகளைக்‌ கடந்து வந்துள்ளது. இத்தனை 
சிறப்பு வாய்ந்த தமிழ்‌ மொழியை இன்றைய மாணவர்‌ சமுதாயம்‌ புறக்கணித்து 
ஆங்லெை வழியை நாடுவதும்‌, இதற்குப்‌ பெற்றோர்‌ ஆதரவு இருப்பதும்‌ எங்களுக்கு 
அதிர்ச்சியாகவும்‌ வேதனையாகவும்‌ உள்ளது. இதே போல்‌ தாய்மொழி புறக்கணிப்பு 
வேறு எந்த மாநிலத்திலும்‌ இல்லை. 


இந்தியாவில்‌ கண்டறியப்பட்டக்‌ கல்வெட்டுகளில்‌ மிகப்பழமையானதாக தமிழ்‌ 
கல்வெட்டுகளே எனத்தெரிகிறது. தொல்லியல்‌ துறை அளவீட்டின்பம அதிக 
எண்ணிக்கையில்‌ இருப்பது தமிழ்‌ கல்வெட்டுகளே என்பதும்‌ உறுதியாதிறது. 
இக்கல்வெட்டுகள்‌ அக்கால மக்களின்‌ வரலாறு, நிர்வாகம்‌, வாழ்வியல்‌, வணிகம்‌, 
போன்ற தகவல்களைத்‌ தருகிறது. கல்வெட்டுகளும்‌ ஓலைச்சுவடிகளும்‌ வரலாற்று 


9 e 


4 


மூலங்களாகும்‌. இந்த தமிழ்‌ கல்வெட்டுகள்‌ மற்றும்‌ மைப்படிகள்‌ பாதுகாப்பு 
குறித்தே இவ்வழக்குத்‌ தொடரப்பட்டது. 


நாடு முழுவதும்‌ உள்ள கல்வெட்டுகள்‌ ஆங்கிலேயர்களால்‌ கண்டறியப்பட்டன. காடு, 
மலை என்று அலைந்து திரிந்த அவர்கள்‌ மிகக்‌ கடினமான சூழலில்‌ 
இக்கல்வெட்டுகளைக்‌ கண்டறிந்து அவற்றைப்‌ பதிவு செய்தார்கள்‌. இப்பதிவுகள்‌ 
அனைத்தும்‌ மைசூரில்‌ உள்ள The Archaeological Survey of India (ASI) அலுவலகத்தில்‌ 
வைக்கப்பட்டன. மைசூரில்‌ உள்ள கல்வெட்டுப்படிகளில்‌ குறிப்பாக தமிழ்‌ 
கல்வெட்டுகள்‌ சரியாக பராமரிப்பின்றி இருப்பதாக மனுதாரர்‌ குறிப்பிடுகிறார்‌. 
கல்வெட்டுகள்‌ அழியும்‌ அபாயத்தில்‌ உள்ளதாகவும்‌ அச்சப்படுகிறார்‌. Damaged , 
Destroyed and found to be Missing. இதற்குத்‌ தீர்வு கேட்டே இவ்வழக்குகள்‌ 
தொடரப்பட்டுள்ளது. 

Petition (md) no 20768 of 2019 மற்றும்‌ Md no 17399 Of 2020. 


கல்வெட்டுகளை மைசூரிலிருந்து தமிழ்நாட்டுக்கு இடமாற்றம்‌ செய்து பாதுகாத்து 
மின்னாக்கம்‌ செய்ய வேண்டும்‌. இதற்கு போதிய கல்வெட்டு ஆய்வாளர்களை ASI 
பணி நியமனம்‌ செய்யவேண்டும்‌. என்பது மனுதாரர்‌ கோரிக்கை. எதிர்‌ தரப்பில்‌ 
தொல்லியல்‌ துறை தாக்கல்‌ செய்த எதிர்‌ - பிரமாணப்‌ பத்திரம்‌ (Counter - Affidavit) 
மூலம்‌ தமிழ்‌ கல்வெட்டுகளின்‌ எண்ணிக்கையே அதிகம்‌ என்று தெரிகிறது. ஆனால்‌ 
இக்கல்வெட்டுகளின்‌ எண்ணிக்கையை தொல்லியல்துறை துல்லியமாக 
தரவில்லை. 


21.02.2018 இல்‌... 

தமிழ்‌ கல்வெட்டுகளின்‌ எண்ணிக்கை 38000. 
சமஸ்கிருதக்‌ கல்வெட்டுகளின்‌ எண்ணிக்கை 11000. 
என்ற விவரத்தைக்‌ கொடுத்தது. 


ஆனால்‌; 

21.12.2020 இல்‌... 

தமிழ்‌ கல்வெட்டுகளின்‌ எண்ணிக்கை 28276. 
சமஸ்கிருதக்‌ கல்வெட்டுகளின்‌ எண்ணிக்கை 17001. 
என்ற விவரத்தைக்‌ கொடுத்தது. 


இது பேரதிர்ச்சியாக உள்ளது. தமிழ்‌ கல்வெட்டுகளின்‌ எண்ணிக்கை எவ்வாறு 
குறைந்தது.? 

14.07.2021 இல்‌ டெல்லியில்‌ உள்ள இந்தியத்‌ தொல்லியல்துறை கலாச்சார 
அமைச்சகம்‌ கொடுத்த அறிக்கையின்பம கல்வெட்டுகளின்‌ எண்ணிக்கை 
தோராயமாக 74000. RTI கொடுத்த 38000 தமிழ்‌ கல்வெட்டுகளில்‌... 

28, 276 என்று ஏன்‌ குறைத்துக்‌ காட்டப்பட்டது? அதேபோல்‌ 11000 சமஸ்கிருதக்‌ 
கல்வெட்டுகள்‌ எப்படி 17001 ஆக அதிகரிக்கப்பட்டது? தொல்லியல்துறை தொடர்ந்து 
முரண்பாடான (Contradictory) தகவல்களையே நீதிமன்றத்தில்‌ தாக்கல்‌ செய்துள்ளது. 


o e 


5 


தமிழ்‌ கல்வெட்டுகள்‌ மைசூரில்‌ இருந்தால்‌ அவை பாதுகாக்கப்படாது என்ற 
மனுதாரர்‌ வாதத்தை நீதிமன்றம்‌ ஏற்இறது. தமிழ்‌ கல்வெட்டுகள்‌ பராமரிப்பின்றி 
அழிக்கப்படுவதாக மனுதாரர்கள்‌ ஆதாரத்துடன்‌ குற்றம்‌ சாட்டுகிறார்கள்‌. 
சமீபத்திய தொல்லியல்துறை வெளியீடான தென்னிந்தியக்‌ கல்வெட்டுத்தொகுது 41 
( S.i.i.vol.41) No 271( Are.488 of 1905) 272, 273, 274,275,276,277, 426,427,428,429,430. 
இக்கல்வெட்டுகள்‌ அனைத்தும்‌ காணாமல்‌ போய்விட்டதாக தொல்லியல்துறையே 
அறிவித்துள்ளது. 


மேலும்‌ பல கல்வெட்டுகளின்‌ நிலை இப்படித்தான்‌ உள்ளது. சரியான பராமரிப்பும்‌ 
பாதுகாப்பும்‌ இன்றி ஏராளமான தமிழ்‌ கல்வெட்டுகளின்‌ மைப்படிகள்‌ 
அழிந்துபோனதை உறுதி செய்கிறோம்‌. அடுத்த தலைமுறைக்கு 
இக்கல்வெட்டுகளைக்‌ கொண்டு செல்ல தொல்லியல்‌ துறை தவறிவிட்டது. 
கல்வெட்டுகளின்‌ மைப்படிகளை மின்னாக்கம்‌ செய்யும்‌ முயற்சியாக தஞ்சை 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகத்துடன்‌ தொல்லியல்‌ துறை புரிந்துணர்வு ஒப்பந்தம்‌ 
செய்தும்‌ இப்பணி கைவிடப்பட்டது. 


2005 - 2006 ஆம்‌ ஆண்டு ஆதிச்சநல்லூர்‌ ஆய்வறிக்கையும்‌ வெளியிடவில்லை. 
கண்டறியப்பட்ட படிமங்களைக்‌ காலக்கணிப்பும்‌ செய்யவில்லை. இதுகுறித்து 
மனுதாரர்‌ காமராஜ்‌ அவர்கள்‌ தொடர்ந்த வழக்கு W.p.no.13096 2012. 

ஆதிச்சநல்லூர்‌ ஆய்வாளர்‌ திரு.சத்தியமூர்த்தி அவர்கள்‌ ஆதிச்சநல்லூர்‌ 
படிமங்களைக்‌ காலக்கணிப்பு செய்யவோ, ஆய்வறிக்கை வெளியிடவோ மத்திய 
அரசு ஆர்வம்‌ காட்டவில்லை என்று வாக்குமூலம்‌ அளித்தார்‌. எனவே மாநில அரசுக்கு 
இந்நீதிமன்றம்‌ கோரிக்கை வைத்தது. ஆதிச்சநல்லூர்‌ படிமங்களைக்‌ காலக்கணிப்பு 
செய்ய நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்தோம்‌. 


இவ்வாறான பல காரணங்களால்‌; மைசூரில்‌ உள்ள தமிழ்‌ கல்வெட்டுகளின்‌ 
மைப்படிகள்‌, செப்பேடுகளின்‌ பதிவுகள்‌ மற்றும்‌ அனைத்துத்‌ தமிழ்‌ தொல்லியல்‌ 
ஆவணங்கள்‌ அனைத்தும்‌ மைசூரிலிருந்து சென்னைக்கு இடமாற்றம்‌ செய்ய 
உத்தரவு பிறப்பிக்கிறோம்‌. 


அரபி மற்றும்‌ பர்‌சியன்‌ மொழிக்‌ கல்வெட்டுகளின்‌ அலுவலகம்‌ நாக்பூரில்‌ உள்ளது. 
சமஸ்கிருத மொழிக்‌ கல்வெட்டுகள்‌ அலுவலகம்‌ லக்னோவில்‌ உள்ளது. 

இந்தோ - ஆரிய மொழியான சமஸ்இருதத்துக்கே தனிப்பிரிவு அலுவலகம்‌ 
இருக்கும்போது எண்ணிக்கையில்‌ அதிகம்‌ உள்ள தமிழ்‌ மொழிக்‌ கல்வெட்டு 
அலுவலகம்‌ இல்லை. 

அதை திராவிட மொழிக்‌ கல்வெட்டுகளுடன்‌ ஏன்‌ இணைத்து வைத்துள்ளீர்கள்‌? 


தமிழ்‌ மொழிக்‌ கல்வெட்டுகளுக்கும்‌ தனி அலுவலகம்‌ வேண்டும்‌. சென்னைப்பிரிவு - 
Epigraphy Branch Tamil என்று பெயர்‌ மாற்றம்‌ செய்யப்பட வேண்டும்‌. இங்கு தமிழ்‌ 
மொழியின்‌ அனைத்துத்‌ தொல்லியல்‌ ஆவணங்களும்‌ பாதுகாக்கப்பட வேண்டும்‌. 


இ e 


6 


போதுமான கல்வெட்டியல்‌ பிரிவு ஆய்வாளர்கள்‌ பணியமர்த்தப்பட வேண்டும்‌. 
இதையே பேராசிரியர்‌ இராஜவேலு தலைமையில்‌ அமைக்கப்பட்ட குழுவும்‌ 
பரிந்துரை செய்கிறது. 


மேற்கண்ட காரணங்கள்‌; மற்றும்‌ இந்திய அரசியல்‌ அமைப்பு சட்டம்‌ Article 51 - A 
Constitution of india 1949; மற்றும்‌ Article 49 /1949 

மேலும்‌ உச்ச நீதிமன்ற உத்தரவுகளை மேற்கோள்‌ காட்டி இந்த உத்தரவைப்‌ 
பிறப்பிக்கிறோம்‌. இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படும்‌ தேதியிலிருந்து 6 மாதக்‌ 
காலத்திற்குள்‌.. 

"மைசூரில்‌ இருக்கும்‌ அனைத்துத்‌ தமிழ்‌ கல்வெட்டுகளின்‌ மைப்படிகள்‌ அனைத்தும்‌ 
சென்னைக்கு மாற்றப்படவேண்டும்‌". அவ்வாறு மாற்றப்படுவதால்‌ இழ்க்கண்ட 
நன்மைகள்‌ இருக்கும்‌ என்று நீதுமன்றம்‌ கருதுகிறது. ஆய்வாளர்கள்‌ மற்றும்‌ 
வரலாற்று மாணவர்களுக்கு சென்னையில்‌ மைப்படி இருப்பதுதான்‌ வசத. 
மைசூரில்‌ இருப்பது தூரம்‌ மற்றும்‌ செலவு. மைசூர்‌ செல்லுதல்‌, தங்குதல்‌ என்று வீண்‌ 
அலைச்சல்‌ மற்றும்‌ தேவையற்ற செலவும்‌ ஏற்படுஇறது. 


ஓய்வு பெற்ற முதுநிலை தமிழகத்‌ தொல்லியல்‌ ஆய்வாளர்கள்‌ அனைவரும்‌ - 
சென்னையில்தான்‌ உள்ளனர்‌. இவர்கள்‌ ஆய்வு வசதியாக இருக்க சென்னைதான்‌ 
பொருத்தமாக இருக்கும்‌. 60 சதவீதம்‌ தமிழ்க்‌ கல்வெட்டுகள்‌ இன்னும்‌ 
வெளியிடப்படவில்லை. இப்பணியை மேற்கொள்வதற்கு சென்னைதான்‌ சரியான 
இடம்‌. தமிழகத்தில்‌ உள்ள 50,000 கோவில்களில்‌ உள்ள கல்வெட்டுகள்‌ பல்வேறு 
காரணங்களால்‌ இதைவுற்றன. இவற்றில்‌ உள்ள செய்திகளை அறிய 
மைப்படிகள்தான்‌ ஒரே தரவு. இவை 1887 முதல்‌ படியெடுக்கப்பட்டுள்ளன. இவை 
அனைத்தும்‌ தமிழ்‌ கல்வெட்டுகள்‌ என்பதால்‌ இவை தமிழகத்தில்தான்‌ 
இருக்கவேண்டும்‌. 


ஆகவே...சென்னையில்‌ தமிழ்‌ கல்வெட்டியல்‌ பிரிவு தொடங்கவேண்டும்‌. இதற்கான 
அனைத்து ஏற்பாடுகளையும்‌ தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்யவேண்டும்‌. மைசூரில்‌ 
உள்ள அனைத்துத்‌ தமிழ்‌ கல்வெட்டு மைப்படிகள்‌ மற்றும்‌ அனைத்துத்‌ தமிழ்‌ 
ஆவணங்களும்‌ சென்னைக்கு இடமாற்றம்‌ செய்யவேண்டும்‌. இவை வெளியிடப்பட 
வேண்டும்‌. போதுமான கல்வெட்டியல்‌ ஆய்வாளர்கள்‌ பணிறியமனம்‌ செய்தல்‌ 
வேண்டும்‌. போதுமான நிதியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்யவேண்டும்‌. இந்த 
உத்தரவு பிறப்பிக்கப்பட்டத்‌ தேதியிலிருந்து 6 மாதக்‌ காலத்திற்குள்‌ இப்பணிகள்‌ 
நிறைவு பெறவேண்டும்‌... 


W.p.( md) no 20678 of 2019 and 17399 of 2020. 
N.KIRUBAKARAN...J 

and 

M. DURAISAMY....J 


N° 


2 உலகத்தமிழ்‌' திங்கள்‌ மின்னிதழின்‌ சங்கச்‌ சுவடுகள்‌ பகுதியில்‌ - 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை 


உலகத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ மதுரையின்‌ 'உலகத்தமிழ்‌' திங்கள்‌ மின்னிதழ்‌ - 13 ஆவது 
(http://online.anyflip.com/tntjr/vssz/ ) இங்களிதழில்‌ ... 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பற்றிய செய்திகள்‌ 
பக்‌ 20 -25 (6 பக்கங்களில்‌) முழு கட்டுரையாக! 
இடம்பெறுகின்றன - வாசிக்கத்‌ தவறாதீர்கள்‌ 


செப்டம்பர்‌ 2021 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை (க.ம.அ;) என்ற 
பன்னாட்டு அமைப்பின்‌ (71111) நோக்கம்‌, 
செயல்பாடுகள்‌ மற்றும்‌ கொள்கை என்பது 
தமிழரின்‌ மொழி, வரலாறு, பண்பாடு, நாகரிகம்‌, 
மற்றும்‌ 
ஆகியவற்றைப்‌ பாதுகாக்க உதவும்‌ ஆராய்ச்சி 


மானுடவியல்‌ சமூகவியல்‌ 
நடவடிக்கைகளில்‌ கவனம்‌ செலுத்துவதாகும்‌. 
தமிழ்‌ மரபு அறக்கட்டளை நிறுவனம்‌ ஒரு 
வணிக நோக்கற்ற, அரசியல்‌ மற்றும்‌ அரசு சாராத 
அமைப்பாகவும்‌ இயங்கி வருகின்றது (https:// 
தமிழ்‌ மரபு 
அறக்கட்டளை தனது தமிழ்ப்பணி பயணத்தில்‌ 
இந்த ஆண்டுடன்‌ 20 ஆண்டுகளை (2001-2021 
நிறைவு செய்கின்றது. 

தமிழ்‌ மரபு அறக்கட்டளை அமைப்பு 
ஆகத்து 2001ஆம்‌ ஆண்டு, அமைப்பின்‌ 


தலைவர்‌ முனைவர்‌ ௧. சுபாஷிணி, முனைவர்‌ 


www.tamilheritage.org/). 


ந.கண்ணன்‌ மற்றும்‌ சில நண்பர்களால்‌ தமிழ்‌ 
மரபுச்‌ செல்வங்களை ஆவணப்படுத்துதல்‌, 
மின்னாக்கம்‌ செய்து இணையம்‌ வழி தமிழ்‌ 
ஆர்வலர்களுக்கு விலையின்றி அளித்தல்‌, 
அழிந்துவரும்‌ மரபுச்‌ 


பாதுகாக்கும்‌ முறைகளையும்‌ தேவையையும்‌ 


செல்வங்களைப்‌ 


குறித்த கருத்தரங்கங்கள்‌, பயிலரங்கங்கள்‌ 
மூலம்‌ மக்களிடம்‌ வரலாற்றின்‌ முக்கியத்துவம்‌ 
குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல்‌ என்ற 


நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது. 

இன்று இந்தியாவில்‌ இந்திய 
அறக்கட்டளைச்‌ சட்டத்தின்‌ கீழும்‌ 
ஜெர்மனியிலும்‌ மலேசியாவிலும்‌ பதிவு 


செய்யப்பட்ட ஒரு பன்னாட்டு நிறுவனமாக, 


தன்னார்வலர்கள்‌ உதவியுடன்‌ தமிழ்‌ நாடு, 
மலேசியா, இலங்கை ஜெர்மனி மற்றும்‌ 
அமெரிக்க நாடுகளில்‌ தனது பணிகளை 
முன்னெடுத்து வருகின்றது. தமிழார்வம்‌ 
கொண்ட உலகத்‌ தமிழர்களை 
இந்தியா, 


மலேசியா, இலங்கை, ஐரோப்பா நாடுகளில்‌ 


ஒருங்கிணைக்கும்‌ நோக்கில்‌ 
கிளைகள்‌ கொண்டு இயங்குகின்றது. 
தமிழகத்தில்‌ சோழர்‌ காலக்‌ கோயில்‌ 
கட்டுமானங்கள்‌, குடைவரைக்‌ கோயில்கள்‌, 
தமிழகத்தில்‌ சமணம்‌ தொடர்பான வரலாற்றுச்‌ 
சின்னங்கள்‌, சைவ, வைணவ, இஸ்லாம்‌, 
கிருத்துவ வரலாற்றுச்‌ சின்னங்கள்‌ பற்றிய 
ஆய்வுகளும்‌ காணொலிப்‌ பதிவுகளாகத்‌ 
தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகின்றன. 
இவற்றோடு நகரங்களின்‌ வரலாற்றைப்‌ 
பாதுகாக்க வேண்டும்‌ என்ற நோக்கத்தோடு 
“டிஜிட்டல்‌ 
உருவாக்கப்பட்டுத்‌ 


மெட்ராஸ்‌? என்ற திட்டம்‌ 

தமிழ்நாட்டின்‌ 
தலைநகரமான சென்னையில்‌ உள்ள ஏராளமான 
வரலாற்றுச்‌ செய்திகள்‌ ஆவணப்படுத்தப்‌ 
பட்டுள்ளன. தமிழர்‌ மரபு சார்‌ தகவல்களையும்‌ 
ஆவணங்களையும்‌ மின்மயப்படுத்திப்‌ 
பாதுகாக்கும்‌ வகையில்‌ 2001ஆம்‌ ஆண்டு முதல்‌ 
பல்வேறு நடவடிக்கைகள்‌ மேற்கொள்ளப்பட்டன. 
தமிழகமெங்கும்‌ ஒலைச்சுவடி தேடும்‌ திட்டம்‌ 
2009-2010 காலகட்டத்தில்‌ தஞ்சை தமிழ்ப்‌ 
பல்கலைக்கழகத்துடன்‌ இணைந்து செயல்‌ 
படுத்தப்பட்டது. இதன்வழிச்‌ சேகரிக்கப்பட்ட 
ஒலைகள்‌ இத்திட்டத்தின்‌ வரையறைப்படி 


தமிழ்ப்பல்கலைக்கழகத்திடம்‌ ஒப்படைக்கப்‌ 


பெற்றன. இவை தமிழ்‌ இணையக்‌ கல்விக்‌ 
கழகத்தினால்‌ மின்னாக்கம்‌ செய்யப்பட்டு 
இணையத்தில்‌ 
இங்கிலாந்தின்‌ பிரித்தானிய நூலகத்துடன்‌ ஒர்‌ 


இணைக்கப்படுகின்றன. 


ஒப்பந்தம்‌ செய்யப்பட்டு அரிய பழம்‌ நூல்கள்‌ 
மின்னாக்கம்‌ செய்யப்பட்டு வலையேற்றம்‌ 
செய்யப்பட்டன. அதனை அடுத்து 2015ஆம்‌ 
ஆண்டு டென்மார்க்‌ கோப்பன்ஹாகன்‌ அரசு 
நூலகம்‌, 2016ஆம்‌ ஆண்டு பிரான்சு நாட்டின்‌ 
தலைநகரான பாரீசிலுள்ள பிரான்சு தேசிய 
நூலகம்‌, 2018ஆம்‌ ஆண்டு ஜெர்மனியின்‌ 
ஹாலே நகரிலுள்ள பிராங்கன்‌ நிறுவனம்‌ 
ஆகியவற்றின்‌ சேகரத்திலுள்ள 
ஆவணங்களையும்‌ 


அரிய 
ஒலைச்சுவடிகள்‌ 
சிலவற்றையும்‌ மின்னாக்கம்‌ செய்துள்ளது தமிழ்‌ 
மரபு அறக்கட்டளை. 

இந்த வகையில்‌, ஆவணப்படுத்தும்‌ 
முயற்சியாக அரிய தமிழ்‌ நூல்களும்‌ சுவடிகளும்‌ 
மின்னாக்கம்‌ செய்யப்பட்டு அவை தமிழ்‌ 
ஆய்வுகளில்‌ ஈடுபடுவோருக்குக்‌ கிடைக்கும்‌ 
வகையில்‌ தமிழ்மரபு அறக்கட்டளையின்‌ 
மின்னூலகத்தில்‌ இணைக்கப்பட்டு வருகின்றது. 
தமிழ்‌ மரபு அறக்கட்டளையின்‌ மற்றுமோர்‌ சமூக 
நலன்‌ சார்ந்த திட்டமாக “சுவலி' ஒலிப்புத்தக 
மென்பொருள்‌ உருவாக்கப்பட்டுள்ளது(11105:// 
play.google.com/store/apps/details ?id=com. 
cloudsindia.thfsuvali). நூல்களை ஒலிவடி வத்தில்‌ 
கேட்டுப்‌ பயன்பெறும்‌ வகையில்‌ இந்தத்‌ திட்டம்‌ 
உருவாக்கப்பட்டுள்ளது. நாட்டுடைமையாக்கப்‌ 
பட்ட நூல்களும்‌ ஆய்வுக்‌ கட்டுரைகளும்‌ இந்தத்‌ 
திட்டத்தில்‌ கைப்பேசி வழியாக ஒலிவடி வத்தில்‌ 
இணைக்கப்பட்டு வருகின்றன. 

தமிழகத்திலுள்ள சில பல்கலைக்கழகங் 
களுடனும்‌ கல்லூரிகளுடனும்‌ புரிந்துணர்வு 
ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி அவர்களின்‌ 


தலைவர்‌ : 
முனைவர்‌ க.சுபாஷிணி 


தொடர்புக்கு: 
ஜீஸ்லிங்கர்‌ - 71229, 
லியோன்பெர்க்‌, ஜெர்மனி. 
வலைத்தளம்‌ : 
www.tamilheritage.org 
மின்னஞ்சல்‌ முகவரி 
ksubashini @ gmail.com 


சட்டதிட்டத்திற்கு உட்பட்டு மேற்கண்ட 
பணிகளைப்‌ பரந்துபட்ட அளவில்‌ மக்களிடம்‌ 
கொண்டு செல்கின்றது. தமிழக அரசின்‌ 
நிறுவனமான தமிழ்‌ இணையக்‌ கல்விக்கழகம்‌, 
பல்கலைக்கழகங்கள்‌ துணையோடு 
தொல்லியல்‌ ஆய்வாளர்கள்‌ மூலம்‌ தமிழி, 
வட்டெழுத்து ஆகிய கல்வெட்டுப்‌ பயிற்சிப்‌ 
பட்டறைகளையும்‌ நடத்தி வருகின்றது. தலைவர்‌ 
முனைவர்‌ e. சுபாஷிணி அவர்களின்‌ தமிழ்ப்‌ 
பணிகளைப்‌ பாராட்டித்‌ தமிழக அரசின்‌ உலகத்‌ 
தமிழ்ச்‌ சங்க விருதுகளில்‌ ஒன்றான 2016ஆம்‌ 
ஆண்டுக்கான “மொழியியல்‌ விருது” தமிழக 
முதல்வரால்‌ அளிக்கப்பட்டது. 

தமிழ்‌ மரபு அறக்கட்டளையின்‌ பல்வேறு 
தொடர்‌ நடவடிக்கைகளில்‌ ஒர்‌ உறுப்பாக 
இணையவழி சிறப்புச்‌ சொற்பொழிவுகளும்‌ 
கருத்தரங்கங்களும்‌ 
அமைவது வழக்கம்‌. தமிழ்மொழி வளர்ச்சி, 


கலந்துரையாடலும்‌ 


தமிழ்‌ இலக்கியம்‌, தமிழர்‌ பண்பாடு, தமிழக 
வரலாறு, தமிழகத்‌ தொல்லியல்‌ தரவுகள்‌, தமிழர்‌ 
நாகரிகம்‌ குறித்த தமிழ்க்‌ கருவூலங்களை 
அடுத்த தலைமுறைக்குக்‌ கொண்டு செல்லும்‌ 
நோக்கில்‌ “கடிகை” தமிழ்‌ மரபு முதன்மை நிலை 
கல்விக்‌ 


இணையக்‌ கழகம்‌(1105:// 


academy.tamilheritage.org/) மூலம்‌ தமிழின்‌ 


70 


தொன்மை, மரபு, பண்பாடு, கலைச்செல்வங்கள்‌, 
கல்வெட்டுகள்‌ குறித்த பயிலரங்கங்கள்‌, மரபுச்‌ 
சுற்றுலாக்கள்‌ ஏற்பாடு செய்து நடத்தி 
வருகின்றது. ஐரோப்பியத்‌ தமிழியல்‌ ஆய்வுகள்‌ 
குறித்து அறியவும்‌ கிழக்கு-தென்கிழக்கு 
ஆசியத்‌ தமிழியல்‌ ஆய்வுகள்‌ குறித்து அறியவும்‌ 
எனக்‌ கடிகையில்‌ புதிய துறைகள்‌ இரண்டு 
உருவாக்கப்பட்டுள்ளன. 

அவ்வாறே, தமிழ்‌ இலக்கிய உலகம்‌ 
வழங்கிய அருஞ்செல்வங்கள்‌ குறித்தும்‌ உலக 
அளவில்‌ மக்கள்‌ அறிந்திருக்க வேண்டும்‌ 
என்பது தமிழ்‌ மரபு அறக்கட்டளையின்‌ நோக்கம்‌. 
அந்த வகையில்‌, தமிழ்‌ மரபு அறக்கட்டளையின்‌ 
“சங்கம்பீடியா” எனும்‌ வலைப்பக்கத்‌ திட்டம்‌ 
(https://sangathamizh.tamilheritage.org/ சங்க 
அறிந்து 
கொள்ளவும்‌ அதனைத்‌ தமது ஆய்வுகளில்‌ 
அறிந்து 
பயன்படுத்தவும்‌ அரும்பொருட்களின்‌ பொருள்‌ 
அறிந்து பயன்படுத்தவும்‌ 
வழங்குகின்றது. 

தமிழரின்‌ தொன்மையைப்‌ போற்றிப்‌ 


இலக்கியத்தை அனைவரும்‌ 


செய்யுட்களின்‌ 


பொருள்‌ 


வாய்ப்பினை 


பரப்பும்‌ நோக்கில்‌ தமிழ்‌ மரபு அறக்கட்டளையின்‌ 


“கீழடி தகவல்‌ களஞ்சியம்‌ (http:// 
keezhadi.tamilheritage.co.in) கீழடி அகழாய்வு 
குறித்த தகவல்களை இணையத்தில்‌ 


ஆவணப்படுத்தி வருகிறது. அருங்காட்சியகம்‌ 
மூலம்‌ தொல்லியல்‌ பொருட்கள்‌ மரபுச்‌ 
செல்வங்கள்‌ மக்கள்‌ பார்வைக்குக்‌ கொண்டு 
செல்லப்பட வேண்டும்‌ என்ற கொள்கையை 
மக்களின்‌ குரலாக அரசு நிறுவனங்களிடம்‌ 


கவனத்திற்குக்‌ கொண்டு செல்கின்றது. 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளையின்‌ பதிப்பகப்‌ 
பிரிவு 2019ஆம்‌ ஆண்டு தொடங்கப்பட்டது. 


திருக்குறளுக்கான 2 ஜெர்மானிய 
மொழிபெயர்ப்பு நூல்களின்‌ ஆங்கில 
முன்னுரையுடன்‌ கூடிய மறுபதிப்புகள்‌, 


“திருவள்ளுவர்‌ யார்‌ ?”, “நாகர்‌ நிலச்சுவடுகள்‌”, 
“அறியப்படவேண்டிய தமிழகம்‌”, “கீழக்கரை 
வரலாறு ஆகிய நூல்கள்‌ தமிழ்‌ மரபு 
அறக்கட்டளையினால்‌ வெளியிடப்பட்டுள்ளன. 
மேலும்‌ 7 நூல்கள்‌ தயாரிப்பு நிலையில்‌ உள்ளன. 
வகையில்‌ 


தமிழர்கள்‌ உலகளாவிய 


புலம்பெயர்ந்து வாழ்வதாலும்‌ சீனர்கள்‌, 
அரேபியர்கள்‌, தென்கிழக்காசிய மக்கள்‌ 
தமிழகத்துடன்‌ கொண்டிருந்த வணிகம்‌ 
முதலிய தொடர்புகளாலும்‌ ஐரோப்பியர்களின்‌ 


ஆட்சிக்‌ காலத்திலும்‌ தமிழக மக்கள்‌ 
தொடர்பான செய்திகளும்‌ தரவுகளும்‌ உலக 
நாடுகளிலும்‌ பதிவாகியுள்ளன. தமிழ்ப்‌ 


பண்பாட்டுத்‌ தொடர்பு குறித்த ஜெர்மானியத்‌ 
தொடர்புகளைக்‌ கவனத்திற்குக்‌ கொண்டு 
வரும்‌ வகையில்‌ 04.12.2019 அன்று ஜெர்மனியின்‌ 
“ஸ்டுட்கார்ட்‌' நகரில்‌ உள்ள லிண்டன்‌ 
அருங்காட்சியகத்தில்‌ திருவள்ளுவருக்கான 2 
ஐம்பொன்‌ சிலைகள்‌ நிறுவப்பட்டன. அத்துடன்‌ 
திருக்குறளுக்கான 2 
மொழிபெயர்ப்பு நூல்களின்‌ 
முன்னுரையுடன்‌ கூடிய மறுபதிப்பு தமிழ்‌ மரபு 
அறக்கட்டளையினால்‌ வெளியிடப்பட்டது. அதே 
நிகழ்வில்‌ குழந்தைகளுக்கான திருவள்ளுவர்‌ 
பற்றிய செயலி ஒன்றும்‌ வெளியிடப்பட்டது. 
பெருந்தொற்று முடக்கக்காலமும்‌ தமிழ்‌ 


மரபு அறக்கட்டளையின்‌ பணிகளை முடக்க 


ஜெர்மானிய 
ஆங்கில 


த.ம.அ. பன்னாட்டு அமைப்பு ஜெர்மனி பதிவு எண்‌ - e. V. -VR 723912; 


த.ம.அ. பன்னாட்டு அமைப்பு இந்தியா பதிவு எண்‌ - Reg. No.98/2019; 


y. பன்னாட்டு அமைப்பு மலேசியா பதிவு எண்‌ - PPM-030-05-26102015. 


தந்த 
வாய்ப்புகளைப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டு 


இயலாது போனது. இணையம்‌ 


தமிழரின்‌ மரபுச்‌ செல்வங்கள்‌ குறித்துப்‌ பல்வேறு 
பொருண்மையில்‌ துறைவல்லுநர்களாலும்‌ தமிழ்‌ 
ஆர்வலர்களாலும்‌ பல சிறப்புரைகளையும்‌ 
கலந்துரையாடல்களையும்‌ உலக மக்களுக்கு 
எடுத்துச்‌ சென்றது. இவை யாவும்‌ எப்பொழுதும்‌ 
தமிழ்‌ மாணவர்களும்‌, ஆய்வாளர்களும்‌, 
ஆர்வலர்களும்‌ கண்டு பயன்பெறும்‌ வகையில்‌ 
600க்கும்‌ மேற்பட்ட காணொலிகளாக 
செம்மையாக 

(https:// 


www. youtube.com/THFi-Channe)). மண்ணின்‌ 


வலையொளி வழியாகச்‌ 


ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன 


குரல்‌ என்று மக்கள்‌ கலைகள்‌ (Folklore), 
இலங்கை, மலேசியா, ஐரோப்பா தமிழ்‌ மரபுகள்‌ 
குறித்த காணொலிப்‌ பதிவுகள்‌ கேட்பொலிப்‌ 
பதிவுகள்‌ என்றும்‌ கட்டுரைத்‌ தரவுகள்‌ சேகரித்து 
“மரபு விக்கி” 
ஆவணப்படுத்தப்பட்டு வருகின்றன. கடந்த 
2017ஆம்‌ ஆண்டு தொடங்கி, நலிந்துவரும்‌ 


என்ற அமைப்பில்‌ 


மரபுக்‌ கலையான கைத்தறி நெசவுக்கு 
ஒத்துழைப்பு அளிக்கும்‌ நோக்கில்‌ ஒவ்வொரு 


ஆண்டும்‌ கைத்தறிப்‌ பாதுகாப்பு என்ற 
பொருளில்‌ உலகம்‌ முழுவதும்‌ தமிழ்‌ 
நெசவாளர்களின்‌ கைத்தறி ஆடைகளைக்‌ 
கொண்டு சேர்க்கும்‌ முயற்சியைத்‌ தொடங்கி 
உள்ளது. 

இந்த முன்னெடுப்புகளின்‌ வரிசையில்‌ 
ஒன்றாக, ஈ-சுவடி என்ற யாஹூ இணையக்‌ 
கலந்துரையாடல்‌ குழுமம்‌ தொடங்கப்பட்டு 
அங்கு மின்னாக்கச்‌ செயல்பாடுகளின்‌ தொழில்‌ 
நுட்பக்‌ கூறுகள்‌ பற்றிக்‌ கலந்துரையாடல்கள்‌ 
நிகழ்த்தப்பட்டன. 2006ஆம்‌ ஆண்டு மின்தமிழ்‌ 
கூகுள்‌ குழுமம்‌ தொடங்கப்பட்டது. “கூகுள்‌ 
மின்தமிழ்‌ குழுமம்‌” (https://groups. google.com/g/ 
mintamil) உலகத்‌ தமிழர்களை ஒன்றிணைக்கும்‌ 
நோக்கில்‌ இயங்கி வருகிறது. தமிழ்‌ மரபு 
அறக்கட்டளையின்‌ செய்தி ஊடகமான 
மின்தமிழில்‌ 


கலந்துரையாடல்கள்‌ 


பல்வேறு தலைப்புகளில்‌ 
கட்டுரைகளும்‌ 
பல புதிய 
உறுப்பினர்களுடன்‌ தொடர்ந்து வளர்ந்து 
வருகின்றது. இந்த மடலாடற்‌ குழுமமான 
மின்தமிழில்‌ வெளியிடப்படும்‌ தமிழ்‌ மொழி, 


தகவல்களும்‌ என மேலும்‌ 


12 


தொல்லியல்‌ அகழாய்வுகள்‌, 
மானுடவியல்‌, சமூகவியல்‌, பண்பாடு, சமயம்‌ 
மற்றும்‌ தமிழர்‌ 
துறைகளிலான தேர்ந்தெடுக்கப்பட்ட 
பதிவுகளும்‌ ஆய்வுக்‌ 
தொகுக்கப்பட்டு “மின்தமிழ்மேடை' என்ற 
கடந்த ஆறு 
ஆண்டுகளாக 2015ஆம்‌ ஆண்டு முதல்‌ 
இதுவரை 26 
வளர்ந்துள்ளன (கூகுள்‌ புக்ஸ்‌ தளத்தில்‌ - 


வரலாறு, 
புலப்பெயர்வு ஆகிய 
கட்டுரைகளும்‌ 
காலாண்டு மின்னிதழாக, 


மின்னிதழ்கள்‌ வரை 


மின்தமிழ்மேடை இதழ்கள்‌: https://tinyurl.com/ 
mintamiledai). தமிழ்‌ “திணை” மாத இதழ்‌ என்ற 
செய்திமடல்‌ மூலம்‌ செயல்பாடுகளை மக்கள்‌ 
கவனத்திற்கும்‌ கொண்டு செல்கின்றது. 
தமிழர்‌ மரபுச்‌ செல்வங்கள்‌ குறித்த 
பல்கலைக்கழகங்களிலும்‌ கல்லூரிகளிலும்‌ 
“தமிழ்‌ மரபு மையங்கள்‌' தொடக்கத்துடன்‌ 
உயராய்வு உரைத்தொடர்களையும்‌ வழங்கி 
வருகின்றது. அத்துடன்‌, தமிழர்களுக்கு 
வரலாற்று ஈடுபாடும்‌ அருங்காட்சியகங்கள்‌ 
பற்றிய விழிப்புணர்வும்‌ இளம்‌ வயதிலேயே 
ஊட்டப்பட வேண்டும்‌ என்கிற அடிப்படையில்‌ 
கல்லூரிகள்‌ மற்றும்‌ பள்ளிக்கூடங்களில்‌ 
மாணவர்‌ மரபு மையத்தைத்‌ தோற்றுவித்து 
வரலாற்றுக்‌ கண்காட்சிகளையும்‌ பள்ளி 
ஏற்படுத்தி 


பாரம்பரிய மரபு 


அருங்காட்சியகத்தையும்‌ 
வருகின்றது. தமிழர்‌ 

விளையாட்டுகளை மீண்டும்‌ இளம்‌ 
தலைமுறையினருக்கு அறிமுகப்படுத்தி 
ஈடுபடுத்தும்‌ வகையில்‌ பினாங்கு மாநில அரசின்‌ 
அழைப்பின்‌ பேரில்‌ கண்காட்சியைப்‌ பொது 
மக்களுக்காக மலேசியாவின்‌ பினாங்குத்‌ தீவில்‌ 
2018ஆம்‌ ஆண்டு ஏற்படுத்தி வெற்றிகரமாக 


நிகழ்த்தியது. உலக மொழிகளுக்கான வாரம்‌ 
என்ற சிறப்பு நிகழ்ச்சியில்‌ தமிழ்‌ மொழி பற்றிய 
சொற்பொழிவும்‌ தமிழ்‌ நூல்கள்‌ கண்காட்சியும்‌ 
ஜெர்மனி ஸ்டுட்கார்ட்‌ நகரில்‌ நிகழ்த்தப்பட்டன. 

வரலாற்றுச்‌ சிறப்பு மிக்க உலக 
நகரங்களுள்‌ ஒன்று என்ற பெருமை கொண்ட 
சென்னை நகரில்‌ உள்ள பண்டைய தொன்மைச்‌ 
சின்னங்களும்‌ வரலாற்றுச்‌ சின்னங்களும்‌ 
ஆறுகளும்‌ ஏரிகளும்‌ குளங்களும்‌ பல்வேறு 
காரணங்களால்‌ விரைவில்‌ மறைந்து வருவதை 
முன்னிட்டுச்‌ சென்னை நகரின்‌ வரலாற்றுச்‌ 


சிறப்புகளை “டிஜிட்டல்‌ மெட்ராஸ்‌ திட்டம்‌' (https:/ 


/www.digital-madras.tamilheritage.org/ மூலம்‌ 
ஆவணப்படுத்துவதுடன்‌ சென்னை நாள்‌ அன்று 
சென்னைக்கே உரிய உணவு, கலை, 
விளையாட்டு ஆகிய பண்பாட்டுக்‌ கூறுகள்‌ 
கருத்தரங்கங்களும்‌ நடத்தப்‌ 
படுகின்றது. தமிழக வரலாற்றில்‌ முக்கியத்துவம்‌ 
பெறும்‌ தொன்மைச்‌ சின்னங்கள்‌ உள்ள 
பகுதிகளுக்கு மரபுப்பயணங்களை ஏற்படுத்தி 
அனுபவமிக்க 
துணையுடன்‌ பொது மக்களுக்கு அவற்றின்‌ 
வரலாற்றுச்‌ சிறப்புகளை விளக்கும்‌ வகை 


அடங்கிய 


வரலாற்றா சிரியர்களின்‌ 


யிலான விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும்‌ 
மேற்கொண்டு வருகின்றது தமிழ்‌ மரபு 
அறக்கட்டளை. 

தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாட்டு 
அமைப்பைச்‌ சேர்ந்த உலகளாவிய தன்னார்‌ 
வலர்களின்‌ கூட்டு முயற்சியாக “வையத்‌ 
தலைமை கொள்‌!” (https://ruletheworld.tamil 
heritage.org/) என்ற குழுமம்‌ பெண்கள்‌, 
குழந்தைகள்‌ மற்றும்‌ 


சிறுபான்மையினரை மையமாகக்கொண்டு 


பாலியல்‌ 


13 


அவர்களது முன்னேற்றம்‌, வளர்ச்சி மற்றும்‌ 
அதிகாரம்‌ ஆகியவற்றை மேம்படுத்துவதை 
கொண்டு 
செயல்படுகின்றது. இலங்கையில்‌ “ஊவா” 
கல்வி 
முயற்சிகளில்‌ ஒன்றான தமிழ்ப்பள்ளிகளுக்குத்‌ 


முதன்மை நோக்காகவும்‌ 


மாகாணக்‌ அமைச்சகத்தின்‌ 
தமிழில்‌ பெயர்‌ சூட்ட வேண்டும்‌ என்ற 
முயற்சியில்‌ கருத்துரைகள்‌ வழங்கி இந்த 
முயற்சி 2019ஆம்‌ ஆண்டு சாத்தியப்பட உதவி 
உள்ளது. 

இதன்‌ வழி 140 தமிழ்ப்பள்ளிகள்‌ 
சிங்களப்‌ பெயர்களிலிருந்து தமிழ்மொழிக்கு 
அரசாணை வெளியிடப்பட்டு அதிகாரப்பூர்வமாக 
மாற்றம்‌ கண்டன. தமிழ்‌ மரபு அறக்கட்டளை 
இப்பொழுது தமிழர்‌ தம்‌ பிள்ளைகளுக்குத்‌ 
தமிழ்ப்பெயர்‌ சூட்டல்‌ வேண்டும்‌ என்ற 
விழிப்புணர்வு செயல்பாட்டையும்‌ முன்னெடுத்து 
உள்ளது. தமிழ்‌ மரபு அறக்கட்டளை என்ற 
எங்களது பன்னாட்டு அமைப்பின்‌ குறிக்கோள்‌ 
தமிழர்‌ வரலாற்றுக்கு ஒர்‌ 
செயல்படுவதாகும்‌. 


அரண்‌ என 


தமிழ்‌ மரபுச்‌ செல்வங்கள்‌ குறித்த 
விழிப்புணர்வுகளை மக்களிடம்‌ கொண்டு 
செல்லுதல்‌, பாதுகாத்தல்‌, 
மின்பதிப்பாக்கி 


அவற்றைப்‌ 
ஆவணப்படுத்துதல்‌, 
வலையேற்றுதல்‌ ஆகிய நடவடிக்கைகளில்‌ முழு 
மூச்சாக உலகத்‌ தமிழ்‌ ஆர்வலர்களை தமிழ்‌ மரபு 
அறக்கட்டளை ஒருங்கிணைத்து இயங்கி 
வருகின்றது. 

தமிழ்‌ மரபு அறக்கட்டளை அமைப்புடன்‌ 
இணைந்து தமிழ்‌ 
பாதுகாத்தல்‌ ஆகிய தன்னார்வப்‌ பணிகளில்‌ 


மரபுச்‌ செல்வங்கள்‌ 
ஈடுபட விரும்புவோர்‌ மின்னஞ்சல்‌ வழியாகவோ 
(mythforg@ gmail.com), அல்லது முகநூல்‌ பக்கம்‌ 
வழியாகவோ (https://www.facebook.com/ 
TamilHeritageFoundation), அல்லது தமிழ்‌ மரபு 
அறக்கட்டளை அமைப்பின்‌ செய்திகள்‌ தளம்‌ 
வழியாகவோ (https://thf-news.tamilheritage.org/) 


தொடர்பு கொள்ளலாம்‌. மேலும்‌ தகவல்களும்‌ 


அறியலாம்‌. தமிழால்‌ இணைவோம்சு 


3: கோப்பன்ஹாகன்‌ சுவடிகளில்‌ மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு 


eoo மூனை அர்‌ APU ID owe 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை முனைவர்‌ சுபாஷிணி அவர்களால்‌ 2016ம்‌ ஆண்டு 
டென்மார்க்‌ கோப்பன்ஹாகன்‌ நகரில்‌ உள்ள அரச அருங்காட்‌சியகத்துடன்‌ தொடர்பு 
கொண்டு அனுமதி பெற்றுக்கொண்டு, அங்கு நேரில்‌ சென்று 4 நாட்கள்‌ அங்கு 
சேகரிப்பில்‌ உள்ள தமிழ்‌ ஓலைச்சுவடிகளை மின்னாக்கம்‌ செய்யப்பட்டது. 


ஏறக்குறைய 1800 ஓலைகள்‌ (தனி ஓலைகள்‌) - இவற்றுள்‌ 4 சுவம பனை ஓலை நூல்‌ 
கட்டுகளின்‌ மின்னாக்கப்‌ படிமங்களை (டிஜிட்டல்‌ பாளையங்கோட்டை 
சதக்கத்துல்லா அப்பா கல்லூரி ஆய்வாளர்கள்‌ தங்கள்‌ ஆய்விற்குக்‌ கேட்டுக்‌ 
கொண்டதற்கிணங்க வழங்கினோம்‌. 


பாளை கல்லூரியில்‌ சிறப்பு கருத்தரங்கு 
தமிழகத்தில்‌ பழங்கால மரபுகளை 
ஆவணப்படுத்தும்‌ விழிப்புணர்வு இல்லை 


ஜெர்மன்‌ தமிழ்மரபு அறக்கட்டளை fat பேச்சு 


நெல்லை, டிச, 28: தன்‌ 
கால மரபுகளை 
படுத்துவதில்‌ வெளிநாட்‌ 
டில்‌ உன்ன விழிப்புணர்வு 
தமிழகத்தில்‌ இல்லை என 
நெல்லை கல்லூரியில்‌ 
நடந்த சிறப்பு கருத்தரங்‌ 
இல்‌ ஜெர்மனி தமிழ்‌ மரபு 
அறக்கட்டளை தலைவர்‌ 
பேசினார்‌. 
பாளையங்கோட்டை 
சதக்கத்துல்லா அப்பா 
கல்லுரரியில்‌ தமிழ்‌ மரபு 
கனை ஆவணப்படுத்தும்‌ 
பன்னாட்டு கருத்தரங்கு 
நடந்தது. கல்லூரி தாளா 
னர்‌ பத்ஹுூர்‌ ரப்பானி 
தலைமை வடித்தார்‌ 
முதல்வர்‌ சாதிக்‌ வாழ்த்தி 
பேசினார்‌. ஆட்சிக்கு 
q^. தலைவர்‌ பல்லாக்கு 
லப்பை, பொருளாளர்‌ 
ஷேக்‌ அப்துல்காதர்‌ ஆகி 
யோர்‌ முன்னிலை வத்த. 
னர்‌. ஜெர்மனி தமிழ்‌ மரபு 


மரபுகளை ஆவணப்படுத்‌ 
துவதுதொடர்பாக கல்லூ 
ரியுடன புரிந்துணர்வு ஒப்‌ 
பந்தம்‌ செ ர்‌ 


ய்தா 
நிகழ்சியில்‌ அவர்‌ மீது 


பேசியாதாவது: தொழில்‌ 
தட்ப மரபுகளை ஆவணப்‌ 
அவரியமாளும்‌. 


டார்‌ இலக்கியம்‌ போன்‌ 
றவைகனை பாதுகாக்க 
வேண்டும்‌. வரலாற்று 
சிறப்பு மிக்க தெல்லையப்‌ 
பர்‌ கோயிலில்கூட சில 
சிறபங்கள்‌ சிதைத்தருக்‌ 
இன, 


றன. 

கோயில்களை புணர 
மைக்கும்போது வட்டெ 
முத்துக்கள்‌, வரலாற்று சுவ 
டிகள்‌ அழிக்கப்படாமல்‌ 


ப்கை இருப்பது அவரியமாளும்‌. 


வணப்ப 


துட்பத்திலும்‌ 
துவது 


மற்றும்‌ மாணவர்களுக்கும்‌ 


... முக்கிய பங்கு உள்ளது. 


கள்‌ மீது தமக்கு தெளிவு 
இல்லை. மேலைதாடுக 
னில்‌ புராதாண சின்னங்‌ 
கன்‌, கல்வெட்டுகள்‌, உள்‌ 
னிட்ட அடையாளங்களை 
ஆவணப்படுத்துவதிலும்‌ 
பாதுகாப்பதிலும்‌ மிகுந்த 
விழிப்புணர்வு உள்ளது 

அந்தவிழிப்புணரவு இங்கு 
நம்பிடம்‌ இல்லை. இங்கும்‌ 
அணைவரிடமும்‌ அத்த 
விழிப்புணர்வு வரவேண்்‌ 


தல்லை மாவட்டம்தஇிருப்‌ டும்‌. 


புடைமருதூர்‌ கோயிலில்‌ 
மகத்தான மூலிகை ஓவியங்‌ 
கள்‌ உள்ளன. ஆனால்‌ சிறப்‌ 
புமிக்க அந்த ஓவியங்கள்‌ 
சிலர்‌ தங்கள்‌ பெயர்‌ 
களை எழுதியும்‌ கிறுக்க 
யும்‌ Tj eer 
தவறானது. கண்டனத்திற்‌ 


நடுகல்‌, கல்வெட்டுகள்‌, குரியது. 


ஓலைச்சுவடி கன்‌, நாட்‌ 


புராதாண சின்னங்‌ 


தவீன யுகத்தில்‌ பழங்‌ 
கால மரபுகளை, அடை 
யாள சின்னங்களை 


பழங்கால ஓலைச்சுவடி 
போன்றவற்றையும்‌ தேடி 
கண்டுபிடித்து ஆவணப்ப 
டுத்த வேண்டும்‌. இவ்வாறு 
அவர்‌ பேசினார்‌. 
நிகழ்ச்சியில்‌ ஆடிச்ச 
தல்லூர்‌ பதிவுகள்‌ குறித்து 
எழுத்தாளர்‌ இவான்‌, நவீன 
ண ல்‌ குறித்து 
பராசிரியர்‌ சிவச. நிழற்பட 
டங்கன்‌ மூலம்‌ ஆவணப்ப 
டுத்துதல ரூறித்து தமிழ்குரு, 
மற்றும்‌ நெல்லை அருங்‌ 
காட்சிய காப்பாட்டியர்‌ 
சிவ சத்தியவன்னி ஆக 
பேசினர்‌. 


இஸ்‌ தேவராஜ்‌. இலங்கை 
யாழ்ப்பாணத்தைச்‌ சேர்ந்த 
பாக்கியநாதன்‌ அவன்‌. 
அன்புச்செல்லி, கொ. 

வில்‌ கணேச ஸ்ரீதரன்‌ "ee 
யோர்‌ பேசினர்‌. papaa 
யில்‌ புகைப்பட கண்காட்சி 
நடந்தது. முன்னதாக கல்‌ 


ஆவணப்படுத்துவது லூரி தமி 


கடினமானது அல்ல 
மிகவும்‌ சுலபம்‌. டிஜிட்‌ 
டல்‌ தொழில்‌ துட்பத்தில்‌ 
அவற்றை புகைப்படமாக 
வும்‌, கணினி மயமாகவும்‌ 
மேலும்‌ பலதவீன தொழில்‌ 


15 


ழத்துறைத்‌ தலை 
வர்‌ பேராசிரியர்‌ மகாதே 
வன்‌ வரவேற்றார்‌. அரசு 
உதவி பெறா பாடப்பிரி 
வுகளின்‌ தமிழ்த்துறைத்‌ 
தலைவர்‌ அனுசுயா நன்றி 
கூறினார்‌. 


[பாளையங்கோட்டை சதக்கத்துல்லா அப்பா கல்லூரியுடன்‌ புரிந்துணர்வு ஒப்பந்தம்‌ 
செய்து ஆய்வுப்‌ பணிகளைத்‌ தொடங்கிய பத்திரிக்கை செய்தி] 


தமிழ்‌ பனை ஓலைச்‌ சுவடிகளைக்‌ கணினி எழுத்துணரி மூலம்‌ படிக்கும்‌ முறையை 
மேம்படுத்தும்‌ வகையில்‌ ... 


எழுதும்‌ முறையில்‌ கிடைமட்டமாகவும்‌, நெடுக்கிலுமாக எழுதப்படும்‌ 
எழுத்துகளைத்‌ தெளிவுபடுத்தும்‌ வகையில்‌ உருவாக்கப்பட்ட நிரல்கள்‌ மூலம்‌ 91% 
வரை தெளிவாகப்‌ படிக்கும்‌ முறைக்கு ஆய்வின்‌ மூலம்‌ வழி செய்துள்ளனர்‌, 
சதக்கத்துல்லா அப்பா கல்லூரி ஆய்வாளர்களான எம்‌. முகமது சாதிக்‌ மற்றும்‌ ஆர்‌. 
ஸ்பர்கன்‌ ரத்தீஸ்‌ ஆகியோர்‌. 


"International Journal of Innovative Technology and Exploring Engineering" என்ற ஆய்விதழில்‌, 
"Optimal Character Segmentation for Touching Characters in Tamil Language Palm Leaf Manuscripts 
using Horver Method" என்ற தலைப்பில்‌ வெளிவந்துள்ளது. இது தமிழ்‌ மரபு 
அறக்கட்டளையின்‌ பணிகளில்‌ சிறப்பு பெறுகின்றது. 


நாம்‌ மின்னாக்கம்‌ செய்த ஓலைகள்‌ உலகளாவிய பல்கலைக்கழகங்களிலும்‌ 
கல்லூரிகளிலும்‌ ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும்‌ என்பதைத்‌ தமிழ்‌ மரபு 
அறக்கட்டளை விரும்புகின்றது. பாளையங்கோட்டை சதக்கத்துல்லா அப்பா 
கல்லூரி இதற்கு நல்லதொரு உதாரணமாகத்‌ திகழ்கின்றது. 


கல்லூரியின்‌ முதல்வர்‌ டாக்டர்‌.சித்திக்‌, இப்பணியில்‌ ஆர்வத்துடன்‌ ஈடுபட்ட 
ஆய்வாளருக்கும்‌, நம்‌ தொடர்பாளர்‌ முனைவர்‌ செளந்தர மகாதேவன்‌ 
அவர்களுக்கும்‌ தமிழ்‌ மரபு அறக்கட்டளையின்‌ பாராட்டுக்களும்‌ வாழ்த்துகளும்‌. 


ஆய்வாளரின்‌ ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌ கிடைக்கப்‌ பெற்றதும்‌ அவை தனிவரைவு 
நூலாக (மோனோக்ராஃப்பாக) வெளியிடப்படும்‌. 


தமிழ்‌ பனை ஓலைச்‌ சுவடிகளை கணினி எழுத்துணரி மூலம்‌ படிக்கும்‌ முறையை 
மேம்படுத்தும்‌ வகையில்‌ ... 

எழுதும்‌ முறையில்‌ கிடைமட்டமாகவும்‌, நெடுக்கிலுமாக எழுதப்படும்‌ 
எழுத்துகளைத்‌ தெளிவுபடுத்தும்‌ வகையில்‌ உருவாக்கப்பட்ட நிரல்கள்‌ மூலம்‌ 91% 
வரை தெளிவாகப்‌ படிக்கும்‌ முறைக்கு ஆய்வின்‌ மூலம்‌ வழி செய்துள்ளனர்‌, 
பாளையங்கோட்டை சதக்கத்துல்லா அப்பா கல்லூரி ஆய்வாளர்களான எம்‌. 
முகமது சாதிக்‌ மற்றும்‌ ஆர்‌. ஸ்பர்கன்‌ ரத்தீஸ்‌ ஆகியோர்‌. 


"International Journal of Innovative Technology and Exploring Engineering" என்ற 
ஆய்விதழில்‌, "Optimal Character Segmentation for Touching Characters in Tamil Language 
Palm Leaf Manuscripts using Horver Method" என்ற தலைப்பில்‌, வெளியான 
அவர்களுடைய ஆய்வுக்‌ கட்டுரை இங்கே இணைக்கப்பட்டுள்ளது. அத்துடன்‌, 
சதக்கத்துல்லா அப்பா கல்லூரிக்கு தமிழ்‌ மரபு அறக்கட்டளை அமைப்பு அனுப்பிய 
கோப்பன்ஹாகன்‌ சுவடிகளைக்‌ கொண்டு ஆய்வு செய்தவரின்‌ கடிதம்‌ காண்க. . 


eee 


16 


மதிப்பிற்கும்‌ மரியாதைக்கும்‌ உரிய தமிழ்‌ மரபு அறக்கட்டளையின்‌ நிறுவனர்‌ 
முனைவர்‌ .சுபாஷினி அக்கா அவர்களுக்கு என்‌ பணிவான வணக்கங்கள்‌. 


எனது பெயர்‌ இரா. ஸ்பர்ஜன்‌ ரத்தீஸ்‌. நான்‌ இருநெல்வேலியில்‌ உள்ள 
சதக்கத்துல்லாஹ்‌ அப்பா கல்லூரியில்‌ கணினி தகவல்‌ தொழில்நுட்பவியல்‌ 
துறையில்‌ பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன்‌. கடந்த 04.10.2019 ஆம்‌ 
ஆண்டு எங்கள்‌ கல்லூரியில்‌ நடைபெற்ற பன்னாட்டுக்‌ கருத்தரங்கில்‌ 
தாங்கள்‌ உரையாற்ற வந்திருக்கும்‌ போது தங்களிடம்‌ எனது ஆராய்ச்சி பற்றி 
எனது வழிகாட்டியான எங்கள்‌ கல்லூரி முதல்வர்‌ முனைவர்‌ மு. முஹம்மது 
சாதிக்‌ அவர்கள்‌ விளக்கமளித்தார்கள்‌. அதன்‌ பின்‌ நான்‌ தங்களை சந்தித்து 
சில ஓலை சுவடிகளின்‌ பிரதியை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்தேன்‌ 
ஆனால்‌ தங்களின்‌ ஓய்வில்லா உழைப்பின்‌ நடுவில்‌ அதற்கு நேரம்‌ இடம்‌ 
கொடுக்கவில்லை. என்றாலும்‌ உங்களுடைய தேனீ போன்ற இடைவிடாத 
சுறுசுறுப்பான கால ஓட்டத்தில்‌ என்னுடைய ஆராய்ச்சியை நினைவில்‌ 
வைத்து 08.11.2019 அன்று எனது வழிகாட்டி அவர்களின்‌ மின்னஞ்சலுக்கு 1) 
பரத்தையர்‌ மாலை 2) இருவள்ளுவரின்‌ குறள்‌ 3) சாமுத்திரிகை பலாபலன்‌ 4) 
மாரியம்மன்‌ தாலாட்டு ஆகிய நான்கு ஓலைச்சுவடிகளின்‌ தொகுப்பை 
அனுப்பி வைத்திருந்தர்கள்‌. தங்களுக்கு என்‌ நெஞ்சார்ந்த நன்றிகளை 
தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


நான்‌ எனது ஆராய்ச்சியை தொடர்வதற்கும்‌ அதில்‌ நல்ல முடிவை 
கண்டறிவதற்கும்‌ தங்களின்‌ புகைப்படங்கள்‌ பேருதவியாக இருந்தது. நான்‌ 
எனது ஆராய்ச்சி கட்டுரைகள்‌ அனைத்திலும்‌ தங்களின்‌ பெயரையும்‌, தமிழ்‌ 
மரபு அறக்கட்டளையையும்‌ குறிப்பிட்டு உள்ளேன்‌. இதைப்போன்றதொரு 
ஆராய்ச்சி செய்வதற்கு முன்னோடியாக எனது வழிகாட்டியும்‌ எங்கள்‌ 
கல்லூரி முதல்வருமான முனைவர்‌ மு. முஹம்மது சாதிக்‌ ஐயா அவர்கள்‌ 
திகழ்ந்தார்கள்‌. அதற்கு உரமேற்ற ஓய்வு பெற்ற தமிழ்‌ பேராசிரியர்‌ முனைவர்‌ 
வே. கட்டளை கைலாசம்‌ ஐயா அவர்கள்‌ உதவி புரிந்தார்கள்‌. இதில்‌ 
தங்களின்‌ தன்னலமில்லா தாராள மனதினால்‌ அளித்த ஓலைச்சுவடிகளின்‌ 
தொகுப்பு என்‌ ஆராய்ச்சியின்‌ அலங்கார இரீடமாய்‌ அமைந்தது. கடவுளின்‌ 
பெரிதான துணையால்‌ எனது ஆராய்ச்சி வெற்றிகரமாய்‌ தமிழ்‌ 
எழுத்துக்களை பல்வேறு நிலைகளில்‌ ஓலைச்சுவடிகளில்‌ இருந்து 
பிரிதெடுத்து கணினி அறியப்படும்‌ தமிழ்‌ எழுத்துக்களாக வழங்குஇறது. 
இதில்‌ தாங்கள்‌ அனுப்பி வைத்திருந்த ஓலைச்சுவடிகள்‌ மிகவும்‌ துல்லியமான 
முடிவுகளை கொடுக்கறது. தங்களுக்கு என்‌ நெஞ்சார்ந்த நன்றிகளையும்‌ 
தங்களுக்கு என்‌ இதயம்‌ கனிந்த வாழ்த்துதல்களையும்‌ மரியாதை மிக்க 
வணக்கங்களையும்‌ தெரிவித்து கொள்கிறேன்‌. 


நன்றி ! நன்றி !! நன்றி t! 


இப்படிக்கு 


ஆராய்ச்சியாளர்‌ இரா. ரத்தீஷ்‌ 


17 


International Journal of Innovative Technology and Exploring Engineering (IJITEE) 


ISSN: 2278-3075, Volume-9 Issue-6, April 2020 


Optimal Character Segmentation for Touching 
Characters in Tamil Language Palm Leaf 
Manuscripts using Horver Method 


M. Mohamed Sathik, R. Spurgen Ratheash 


Abstract: An optimality of an automatic character 
recognition for Tamil palm leaf manuscripts can be achieved 
only by an efficient segmentation of touching characters. In this 
article, the touching characters are segmented as a single 
character to achieve an optimum solution by the recognizer in 
Optical Character Recognition (OCR) The proposed method 
provides a novelty in touching character segmentation of Tamil 
palm leaf manuscripts. An initial process of separation of 
background image and foreground characters is applied on the 
palm leaf images by filtering and removing unwanted pieces of 
characters by noise removal methods. The thickening process 
overcomes the difficulty of small breakages in the characters 
The aspect ratio of the character image can be used to categorize 
the character such as single or multi touching. Singie touching is 
divided by yet another ways such as horizonta! or vertical 
touching. Finally, the proposed algorithm for Viorizomta! and. 
Vertical character segmentalion nameid ax ViorVer method is 
applied on the horizontally and verticaily touching characters to 
segment as independent character. Experimental result produces 
91% of an accuracy on segmenting the touching characters in 
Tamil palm leaf mamuscrip images collected from various 
resources amd Tamil Meritage Foundation (TIF). A novelty 
method can be achieved in Tamil touching character 
segmentation by the proposed algorithm. 


Key words : Character segmentafion, Pre processing, 
Touching characters, Tamil character segmentation 


ர்‌. INTRODUCTION 


Tamil language accommodates one of the oldest 
scripts of the world from 6* century BC. And the birth place 
of those characters is believed to be Keczhadi, Tamil Nadu, 
India. The shapes of Tamil characters have cvolved from the 
Greek characters. The script was named as "Tanuli" earlier 
and then called as "Tamil". The writing stvlc of the script is 
fom left to the right. The script has been categorized into 
mo such as vowels (Uyirezhuthn) and consonants 
(Meiyezhuthu). The vowel has 12 characters and the 
consonant has 18 characters. The combinations of those two 
(UyirMeiyezhnthu) categories make 247 characters with onc 
special character * -. ' [1]. 


Revised Manuscript Received on March 30, 2020. 

M. Mohamed Sathik, Prmespal and Research Supervisor 
cuxbehe@igumlcom PO and பிட Department of Computer 

Science 


R Spurgen Ratheash, Research Scholar Rep No 12334 
SadekwiuDeb Appa College, Tiwelvels 


Ever since the evolution of the language, the characters have 
specific strokes as its forms. During the period of 17? 
Century AD, the Christian preacher Constantine Joseph 
Besclu named who was later known as "Veeramamunivar? 
reshaped the forms by means of different strokes and shapes 
to differentiate the short (Kuril) and long (Nedil) vowels. In 
19” Century AD. the great reformer from Tamil Nadu E.V. 
Ramasamy (Periyar) made changes on the shapes of the 
characters which continue to date. Prior to the invention of 
paper, an older civilization of Tamil people used to 
document their 

medicinal hints, inforiuation about architecture, astrological 
ideas, and literatures on palm leaves because it was casily 
available then in their laud. Palm leaf is generally 3.5 cm 
width and 35cm length as shown in Fig. 1. While writing 
on palm leaves, the writer holds the palm lcaves on the left 
band and writes lis right baud. The issue here is the way 
stylus is held makes the difference in the forms of the 
scrpis. Unlike boldiug a pen with Gugers and thumb, a 
stylus is held while writing within the palm and the four 
fingers. A stylus is a needle like peu with no ink made of 
iron rods nsed to write on palm leaf. The writers write on the 
palm leaf with minimum pressure without any punctuation 
so as nol to damage be palu leaf. While writing with a 
stylus, normally the letters or words arc written without 
taking the stylus off the pahu leaf and givmg room neither 
for space nor for punctuation. This makes all the difference 
in the way the scripts are shown as touching characters [2]. 
OCR only recognizes single characters overlooking the 
touching characters. Hence, character segmentation is an 
important phase to provide a optimal solution im 
recognition phase. The touching characters are divided into 
two types such as single and multiple touching. The smgle 
touching characters are categorized further into two ie. 
horizontal and vertical touching as shown in Fig.2. When 
the characters touch together with the same line characters 
that is known as horizontal touching as Fig.2a and when the 
characters touch with tbe subsequent line characters, they 
arc classificd as vertical touching as shown Fig2b. The 
characters that touch both ways are called as multiple 
touching characters as shown in Fig 2c. 


Tamilnadu, Inca (^ NN 
த்தது IJITEE 
Retrieval Number: E3 1260305202020 CBEIESP Siue Eyes Inteligence Enpmeering AJ 
Dol: 10 35940 wiiee E3 126.049620 1010 & Sciences Publication T 


18 


Optimal Character Segmentation for Touching Characters in Tamil Language Palm Leaf Manuscripts using Horver 
Method 


$96 


(a) (b) (c) 
Fig.2. Categories of Touching characters (a) 
Horizontal Touching (b) Vertical 
Touching (c) Multi Touching 


H. LITERATURE REVIEW 


The Tamil characters have loops, crossings, 
junctions and so on and so forth. These highly challenging 
character segmentation tasks are based on feature extraction 
using the global and local features. Gabor filter and co- 
occurrence matrix is used to identify the texture of the 
character and extracted the global feature. These character 
segmentation and feature extraction of writings are used by 
Support Vector Machine (SVM) [3]. [4]. The Vertical 
projection is used to split the words and sub images into 
mdividual characters using Structure Based Character 
Segmentation (SBCS). The Character Threshold is am 
important part for the separation of the characters while 
taking an account of width of the character [5]. The 
characters are segmented horizontally by the template bank. 
The boundaries are located iu edges that are identified by 
vertical segmentation [6]. The vertical projection profile is 
calenlated for thin images and smoothed using Gaussian low 
pass filter with standard deviation. The segmentation path 
can be identified through the projection lincs retained that 
controls am over segmentation of the characters [7]. The 
multi factorial analysis is used to identify cutting point for 
the touching characters by the measurement of dissimilarity 
aud aspect ratio with the five fuzzy factors [8]. LL Fujisawa 
et al, introduces a pattern oriented segmentation method to 
achieve through boundary box to separate the overlapping 
strokes [9]. The image is known as decomposition by their 
general features such as dissection method using contextual 
knowledge by Richard G. Casey ef o! [10]. The word 
segmentation based om Dominant Overlap Criterion 
Segmentation performs to separate a stroke group. Besides it 
and provides the special attention to spatial and temporal 
features derived from the characteristics and detect the under 
segmented stroke groups. The SVM used for feedback the 
stroke group is based on the features to correct the wrong 
segmentation m the Attention Feedback Segmentation [1 1]. 
The touching and broken characters arc processed to 
separate by Graph  Partilioning-based Character 
Segmentation method and it is generalised for multi level 
writing style of Lamma Dhamma alphabct on palm leaf 
manuscripts [12]. The character segmentation is categorized 
by three ways such as ‘dissection’, ‘recognition-based’ and 
"holistic method’. The dissection methods have predefined 


wt 
a வரர rene 


~st thee 
sap பபான qm 


LI | ny 
LJ 


L^ mte ப 
er m 


bap aw 


=] 


Fig.3 Architecture of HorVer algorithm 


The remaining part of the paper has arranged as 
Section 11 provides the details of widespread character 
segmentation methods used in Tamil and various languages 
by means of a literature survey. The hne segmentation 
method done by the researchers in section 111 and proposed 
method of tonching character segmentation by HorVer 
method is explained in section IV. An evaluation results is 
dealt with in section V with the conclusion in section VT. 


HL LINE SEGMENTATION 

An OCR m pahu leaf umuuscripts starts with the 
primary phase of linc segmentation process. An Adaptive 
Partial Projection (APP) method is used to identify the line 
numbers and space between the text lines by a picce wise 
projection method in Thai manuscripts. The second method 
is known as A* Path Planning CA*PP) is used to identify the 
touching and partially overlapping characters in text lines by 
heunsüc way. The latter uses by means of various cost 
functions in Thai and Khmer langmage manuscripts. In 
Tamil manuscripts, both the above mentioned methods are 
ineffective and they change the structure of the character. 
The Dynamic Labelling Algorithm (DIA) is proposed by 
the researchers. This method resulted in segmentation of text 
lines with 96% of Recognition Accuracy (RA). This 
provides an optimality m Tamil palm leaf manuscripts line 
segmentation even the characters are deeply touching and 
overlapping with the proceeding or succeeding linc 
characters [14]. 


IV. PROPOSED METHOD 

The character segmentation is the second major 
phase in OCR of Tamil palm leaf manuscripts that proceeds 
after the successful line segmentation process by DLA. The 
pre-processing stage has image filtering, image sharpening. 
morphology that are used to remove unwanted particles 
other than the character present in the lines. Further, they 
make the character stroke clear. The flow diagram in Fig 3 
provides the step by step process of proposed HorVer 


rules to obtain segmentation points and it is specifically character segmentation method 
designed to use contour information [13]. 
(௬ 
-—- ITEE 
Retrieval Number : E3126039520 2020 CBEIESP Sive Eyes கணித Enpneermg AJ 
DOI: 10 35940'ee E3 126.049620 1011 & Sciences Publicarion 
eee 


19 


International Journal of Innovative Technology and Exploring Engineering (HITEE) 


Honzontal Vertical Segmented Segmented 
touching Cutting Character Character 
Characters Edge (Left) (Right) 


(a) (b) (6) (d) 
Fig. 4 Segmentation of horizontal touching 
character 


Character Segmentation 

In this article the character segmentation process 
has divided by the following two ways. 
1. Identification of Tonching Characters 

The weight of the character is measured by 
connected component. A threshold value has fixed to 
evaluate the weight, when lower value gets than threshold 
can be considered as single characters and it is automatically 
separated without any complication. The greater value 
cousidered as touching characters using the following factor: 
Factor 1: An aspect rano(ar) of the touching character is 
larger than automatically separated single characters. 
The above shown factor (£,) is used to identify the touching 
characters and that nccd additional efforts to prodnec the 
single characters. The touching churacters are defined by 

fe e^/(1 + e?) a) 
where a= wh, and w and A is the parameter of width and 
height of the character. After identification of tbe toucluug 
character, the latter is categorized as horizontal touching. 
vertical touching and multi touching characters as shown in 
Fig.2. 
‘Table 1 Possible ways of Single touching 


horizontal characters 
CATEGORY TOUCHIN | EXAMPLES 
SINGLE 
TOUCHING 


The value of a—w;h, can be identified as a horizontal 
touching and சானி fall under the category of vertical 
touching characters. The multi-touching characters have 
the observation of a-wyr;» why An analysis of Tamil 
palm leaf manuscripts gives an observation of maximum 
possibilities on touching point between two touching 
characters. That is consolidated in six ways of horizontal 
touching as in Table 1, four ways of vertical touching as 


Retrieval Number: E3 126039520 2020 C BEIESP 


Dol: 10 35940 1nee E3120.049026 


20 


1012 


ISSN: 2278-3075, Volume-9 Issue-6, April 2020 


in Table 2, and two ways of multi-touching as listed in 
Table 3. 


Table 2 Possible ways of Single touching 
vertical characters 


Table 3 Possible ways of Multi Touching 
characters 
TOUCHING 
mm ட த 
FA 


MULTIPLE 
TOUCHING 


2. Seguwntation of Single Touching Character 

The scamentation of touching characters is possible 
when Gang the cullmg edge between tbe characters. The 
cutting cdac is defined as placing the scgmentation point to 
separate two joined characters. Type 1 to 6 in Table 1 shows 
the possible ways of horizontal touching between two 
characters. The cutting edge is used for the above shown 
category characters by calculating their weight in columms 
They arc identified as the least weight that can predict as the 
touching pom! of the characters and also it is considered as 
cutting cdgc to segment the character. For this category of 
horizontal touching characters as shown in Fig. 4a, thc 
cutting edge is vertical way because the weight is calculated 
by the column of the character as shown in Fig. 4b and the 
segmented characters are shown in Fig 4c and Fig. 4d. The 
vertical touching character as discussed carlier in section 4.1 
can be identified by height of tbe character. The type 7 to 10 
in Table 2 shows the possible ways of touching point in 
vertical touching characters as shown in Fig. 5a. The cutting 
edge placed between the characters in least weight is 
calculated by rows. In vertical touching characters, the 
cutting edge is borizontal as shown im Fig, Sb and the 
segmented characters are shown in Fig. 5c and Fig. Sd. Type 
11 and 12 in Table 3 shows the possibility of multiple 
touching characters that can be identified by horizontally 
touching with the same line characters and vertically 
touching with the subsequent line characters. The process of 
horizontal and vertical cutting edge provides the touching 
characters to segment single characters 


« 


Published By 
Sive Eyes Intelligence Engineering 
d Saences Publicanon 


Optimal Character Segmentation for Touching Characters in Tamil Language Palm Leaf Manuscripts using Horver 


Method 
Vertical Horizontal Segmented Segmented em (4 
Joined Cutting Character Character BATRA 
Characters E (Left) (Right) 


Q9 G 
E 4 
66 7 È 


(a) (b) (6) (d) 
Fig. 5 Segmentation of vertical touching character 


V. EXPERIMENTAL AND EVALUATION 
RESULTS 


The HorVer algorithm is applied on line segmented 
Tamil palm leaf manuscript images by Dynamic Labelling, 
APP, A*PP algorithms. The proposed method identifies 
horizontal, vertical and  mmiti touching characters 
successfully. Besides, it segments the characters as a single 
character. The experimental values arc evaluated by the 
metrics of DR, RA, and FM based on MM, NN. and 020. 
These evaluation criteria and tools arc provided by TCDAR 
2013 Handwritten Scamentation Contest, 

An cvaluation of this article by the metrics of onc- 
to-onc (oTo) match score, NN and MM [15]. oTo is 
computed for a region pair based on the cvaluators 
acceptance threshold. Let NN be the total mmber of ground 
muih clements and MM be the total mumber of result 
elements. An above said three metrics arc calculated with 
the oTo score. 


The Detection Rate (DR) is defined by 
ozo 

DR i 

Recoguition Accuracy (RA) is 


VL CONCLUSION AND FUTURE WORK 


The present article sheds light on the character 
segmentation of touching characters with the category of 
“horizontal touching’ and ‘vertical touching’ of Tamil palm 
leaf manuscript characters. In this article, the comparison of 
character segmentation method is applied on line segmented 
images by a novel approach of line segmentation algorithm 
named as Dynamic Labelling, The proposed DL is invented 
by the researchers. The latter have used the DL along with 
two other recent methods of line segmentation such as APP, 
A*PP algorithms. The HorVer character segmentation 
algorithm proposed in this article provides optimality about 
the ins and outs of character segmentation in the Tamil palm 
leaf manuscripts with 91% of Recognition Accuracy while 
APP and A*PP provide 87% and 89% respectively from the 
same valne of NN. An overall performance of Recognition 
Accuracy in character segmentation on line segmented 
images by APP, A*PP, and Dynamic Labelling listed in 
Table 4. The Detection Rate of the muage and F-Measure 
shows in Fig 6 and Fig 7. The image wise performance of 
DR and FM is in Fig. 8 and Fig. 9 When the scgmented 
character stricture is mismatched with the original structure 
of the Tamil character, it may solve the mismatch by fixing 
the lcast weight in various places on the characters and 
involve them for continuous iteratious m Convolution 
Neural Network 


ACKNOWLEDGEMENTS 


Lhe authors whole heartedly thank Dr. V. Kattala: 


Kailasam, former Tamil Professor, Tirunelveli, Tamil Nadu. 
India for the generosity in permitting to access lus pahu leaf 
resources. Tbe authors extend therm gratitude to Dr. 
Subashini, Founder of Tamil Meritage Foundation who 
shared the images of various writing style Tamil Palm Leaf 
manuscripts 


Published By 
Retrieval Number: E3126039520/2020CBEIESP Bine Eyes Inteligence Engineering 
Dol: 10 35940uee E3 126.049620 1013 & Sciences Publicarion 
[EN 


21 


International Journal of Innovative Technology and Exploring Engineering (JITEE) 
ISSN: 2278-3075, Volume-9 Issue-6, April 2020 


DETECTION RATE 


APP காரா HorVer 
Fig. 6 Comparison of HorVer Detection Rate with APP and A*PP algorithms 


F MEASURE 
9139 


9 9 8 93 


APP aver HorVer 
Fig. 7 Comparison of HorVer F Measure with other two algorithms 


Image Wise Detection Rate Performance 
100 ee asia 
ஹத an ததும்‌ TE om en 
xo Fe வு 
f he 


Detection Rate Valse % 


o 10 20 30 40 so 
No.of Samples 
Fig. 8 DR image wise performance of HorVer and other two algorithms 


100 ராரா sa pans ககர களை 
"m - 
qai t அலல AZAR LAMP BAR வ வவ ARI ar TR © 
~ 80 ae 
x di en 
a 
- 
o 10 20 30 40 so 
Noof Samples 


Fig. 9 FM image wise performance of HorVer and other two algorithms 


(4) 
NS 


m ITEE 
Retrieval Number: E3126039520/2020CBEIESP Bine Byes கின Empneermg 
Dol: 10 359401ptee E3126.040620 1014 & Sciences Publication 


22 


~ 


10 


Optimal Character Segmentation for Touching Characters in Tamil Language Palm Leaf Manuscripts using Horver 
Method 


REFERENCES 

Pooniah N, Ganeweyar C, "Thoksppivam Ehithadhigars Moolawmm” 

Sumagzn Thzurnagad Azhuthegam pp. 18-19, 1937. 

D பங்கா Kumar, O V Sreekumar, U A. Arhvankar, "Treadsnocal wring 

system zm Souther India — Palm சேகர்‌ mamseripts*, Desgr Thoughts 

July 2009 

Thendral T, Vijaya MS. Kaspagavuls S. "Analysis of Tamil Character 

Wating and Identificahon of Whiter Usmg Support Vector 

Machine" IEEE IEEE Intematonel Conference co Adored 

Communications. Control and Computing Technologies, pp 1407 . 1411 

2014 

ட்ட... T, Dr. V Vidhya, De Démalakskzu V, Nartuada பது ட்ப 

Character Recognition from Ancvent Epsgrapbacal Inscrgpsom uang OCR 

and NLP" IEEE, International Conference oo Enorpy. Comomanicstian, 

Data Analytes and Soll Compuime (ICECDS). pp 1008 . 1011. 2017 

Kathirvalavakumar Thang mralappan, Karthigase Mohan, "Effet 

of Praled Tam) Scnpt mio Characters Using Proscton 
and Stricture” IEEE, Fourth International Canforenee om Imape 

Infcemation Processing (CIP), pp 484 - 489. 0017 

J. Tum, R Wang G Wang J. Lim and Y Xia “A two stage chatter 

segmentation method for Chinese license plate,” Competorn and 

Electnca] Exyizeenng, pp 539-553, 2015 

Parul Sahare and Sanjay B Dok. "Mlrilsn eus] Character Sopmontatan 

and Recogmtwe Schemes for Indun Document Images’. IEEE. pp 1 9. 

2018 

U Garmin, and B B. Chandlmn "Segmentation af touching characters in 

analysis”, IEEE Proceedings of Sath Intemational Conference an 

Document! Amslysts and Recounisson. pp. 805 809. 2002. 

H Fujisawa, Y Nakano and K Karino, "Segmentation. methods fec 

chamecter mecoenfion From sepmentatinn to document srmenim 

amiss”, Proceed: of be IEEE. yp 1079-1092, 1992. 

R G Casey md E Lecolinet, "A marvey of methods and stratapies in 

characte: segimenlatun", IEEE Tramsactocs co Palen Anxyas ad 

Mactane Intelligence, pp 690 706, 1996. 

Suresh Sandamm. AG Ramakrishnan, “Anandan Feedback hasad robust 

segznenialson of onlzme Emdwrdlen wolated Tanni words” ACM Trea. 

Asan Lanpmape Information Proeessne pp 1-75 9014 

Papangkorm likere, Jakranzse Boo! . amd Plame! Claroenkwan, 

“Rocopmition based character கணமாக மர for nmiri-levz! writing, ti 

Spemper pp 71-39 Mn 2018 

13. Sa Z. Govindawu V. "Seyrueciabon and recogutice Of conmecled 
handwwiftn murmeral stringa", Pamom Reooenian H), pp 1501- 
1304, $ep.1997. 

14 Spurpm RathemhR, Mohamed Sathik M, “Line Sopmontatan 
நேவி m Tal Language Pula Leal Monsenpe, UITIL, 
pp2363 2367. 2019. 

15 R Spuren Rarheash, and M Mohamed Sathik, “A Detailed Survey of 
Text Lune Methods in Lice rxtlen ILstoncel Document: 
and Palm Leaf Mamiseripts" CSE, pp 99-104, 2019 


AUTHORS PROFILE 

Dr. M. Mohnmed Sathik w be Prmapal of 
Sadakathallah Appa Collepe  limunswsi India He 
caval two PLDs mayceed m Computer Scare and 
Computer Seimee & Information Technology in 
Manonmaniam Sundarzmar Ureversity, ரம்‌, India 
He has many more [வயங்கு m bes cap by degrees sock as 
M Tech, MS (Psychology) and MBA He is parsing poet Doctoral degree 
zm Computer Scexe Known for les active awolement m varous 
academie activities, he has attended many national and இப்ப பப 
sammas, coulereuces und பவத ப papers, Wilh 
bcahons m many inferaconal journals, be has publubed two books 
having guided meer than 40 research scholam The prolifie 
acndenncum 15 a member of cumulum development commuttes of vanocs 
கரா கை and autonomous colleges im Tams! Nac, India His areas of 

speciahzutson are Virtual Realty, Image Procesang and Senior Networks 


R. Spurgen Ratheash, an Assistant Professor of 
formaban T | He gs a rewearch scholis at 
Sadakaimllah Appa College, affixated to Mancemaniam 
Sundanese Umversity, Towmelveh. inda His major 
meamh interess include Digital Imape Procesanp, 
Document Image Analysis and Chamcter Recogrution of 
Tail lamguage palin leaf mamsenpts He receved be MCA degree in 
Computer Appheathoms fom Bishop Heber College. Bharathidasan 
Umversity, Tnchy, India in 2007. He recewed his MPhil degree :n 
Computer Science and an M Tech m Infomation Technology from 


Retrieval Number : E3126039520 2020 CBEIESP 


Dol. 10 35940 1e E3120. 040026 


1015 


Mavoumanian Sandasatar University, Tiranebveli, India in 2012 and 2014 


respectively. 
AN 
— { ITEE 
Sine Eyes Intelligence Engineering AJ 
& Saences Publication manor 


23 


Optimal Character Segmentation for Touching Characters in Tamil Language Palm Leaf 
Manuscripts using Horver Method 


எம்‌. முகமது சாதிக்‌, முதன்மை மற்றும்‌ ஆராய்ச்சி மேற்பார்வையாளர்‌ 
mmdsadiq[at]gmail.com பிஜி மற்றும்‌ கணினி அறிவியல்‌ ஆராய்ச்சி துறை, 
சதக்கத்துல்லா அப்பா கல்லூரி, திருநெல்வேலி, தமிழ்நாடு, இந்தியா. 
மனோன்மணியம்‌ சுந்தரனார்‌ பல்கலைக்கழகம்‌, தமிழ்நாடு, இந்தியா 


ஆர்‌. ஸ்பர்கன்‌ ரத்தீஷ்‌, ஆராய்ச்சி அறிஞர்‌, ரெஜி. எண்‌: 12334 
spurgen[at]gmail.com சதக்கத்துல்லா அப்பா கல்லூரி, திருநெல்வேலி, தமிழ்நாடு, 
இந்தியா. 


இத்தகைய ஆய்வு முயற்சிகளை தமிழ்‌ மரபு அறக்கட்டளை வரவேற்கின்றோம்‌. இது 
போன்ற ஆய்வுத்‌ தேவைகளுக்கு முனைவர்‌ s. சுபாஷிணி (நிறுவனர்‌ / தலைவர்‌, 
தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு; மற்றும்‌ இயக்குநர்‌, கடிகை - தமிழ்‌ 
மரபு முதன்மைறிலை இணையக்‌ கல்விக்‌ கழகம்‌) அவர்களை மின்னஞ்சல்‌ வழியாக 
(mythforg[at]gmail.com/ksubashini[at]gmail.com) தொடர்பு கொள்ளலாம்‌. 


eee 


24 


4 - தமிழர்களின்‌ வீரத்திற்கும்‌ ஆட்சித்‌ திறத்திற்கும்‌ ஓர்‌ 


அடையாளம்‌ மாமன்னர்‌ இராஜேந்திர சோழன்‌ 


சிங்கப்பூர்‌ தமிழ்‌ வரலாற்று மரபுடைமைக்‌ கழகம்‌ நடத்திய மாமன்னன்‌ 
இராஜேந்திர சோழன்‌ பிறந்தநாளான ஆடித்திருவாதிரையை அரசு விழாவாக்கிய 
தமிழக அரசுக்குப்‌ பன்னாட்டுத்‌ தமிழர்களின்‌ பாராட்டுவிழா நிகழ்ச்சியில்‌ தமிழ்‌ 
மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின்‌ சார்பில்‌ முனைவர்‌ ௧. சுபாஷிணி 
வாசித்த வாழ்த்துரை: 


தமிழ்‌ வரலாற்று மரபுடைமைக்‌ கழகம்‌ 
தமிழிசைப்‌ பள்ளி 
f (தஞ்சாவூர்த்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழக தமிழ்ப்‌ பண்பாட்டு மையத்துடன்‌ இனணவு பெற்றது 
பெருமையுடன்‌ நடத்தும்‌ 
மாமன்னர்‌ ராசேந்திர சோழன்‌ பிறந்தநாளை 
அரசு விழாவாக்கிய தமிழ்நாரு அரசுக்கு உலகத்‌ தமிழர்களின்‌ பாராட்ரு விழா 
நாள்‌: 29/8/2021 நேரம்‌: மாலை 6.30 மணி 
தலைமை சிறப்பு | 
தமிழ்நாட்டு முதல்வர்‌ விருந்தினர்‌ 
மாண்புமிகு மு.க.ஸ்டாலின்‌ T 


மாண்புமிகு தங்கம்‌ தென்னரசு 


MTS ன்‌ 5 D 


நலத்துறை அமைச்சர்‌ 
cnr 


ஈராட்டுரை வழங்கு 


TEL 
| Pw! NaH 


ச «€» (==) ௪ E - 


இணைய வெளி அவையில்‌ இணைந்திருக்கும்‌ சான்றோர்கள்‌ அனைவருக்கும்‌ 
எனது வணக்கம்‌. கிபி 11ம்‌ நூற்றாண்டில்‌ தமிழர்களின்‌ வீரத்தையும்‌ ஆட்சித்‌ 
திறத்தையும்‌ இன்றளவும்‌ பறைசாற்றும்‌ ஒர்‌ அடையாளம்‌ மாமன்னன்‌ ராஜேந்திர 
சோழன்‌. 


கங்கை கொண்ட சோழீஸ்வரத்தில்‌ மாமன்னன்‌ ராஜேந்திரச்‌ சோழன்‌ அரியணை 
ஏறிய ஆயிரமாண்டான 2014ம்‌ ஆண்டு முதல்‌ திரு.கோமகன்‌ தலைமையிலான 
கங்கைகொண்ட சோழபுரம்‌ மேம்பாட்டுக்‌ குழுமமும்‌ ஊர்‌ மக்களும்‌ இந்நாளை 
விழாவாகக்‌ கொண்டாடி வருகின்றார்கள்‌. 


ஆடித்‌ திருவாதிரை நாள்‌ தமிழ்நாட்டின்‌ வரலாற்றில்‌ இடம்‌ பிடிக்கும்‌ ஒரு நாள்‌. 
தனக்கு நிகரில்லா ஒப்பற்ற ஆளுமை பொருந்திய ராஜேந்திர சோழன்‌ பிறந்த நாள்‌ 


25 


ஆடி திருவாதிரைத்‌ இருநாள்‌. இந்த நாளை அரசு விழாவாக அறிவித்த தமிழ்நாடு 
முதலமைச்சர்‌ மாண்புமிகு மு.க.ஸ்டாலின்‌ அவர்கள்‌, தொல்லியல்‌ துறை அமைச்சர்‌ 
மாண்புமிகு தங்கம்‌ தென்னரசு அவர்கள்‌ மற்றும்‌ மாண்புமிகு எஸ்‌.எஸ்‌.சிவசங்கர்‌ 
அவர்கள்‌ ஆகியோருக்கு இத்தருணத்தில்‌ பாராட்டுக்களைப்‌ பதிவதில்‌ 
பெருமகிழ்ச்சி கொள்கிறேன்‌. 


ராஜேந்திர சோழன்‌ காலத்துக்‌ கல்வெட்டுக்களும்‌ செப்பேடுகளும்‌ அவரது ஆட்‌ சிக்‌ 
காலத்தைத்‌ தமிழ்நாட்டின்‌ பொற்காலம்‌ எனப்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டுகின்றன. தனது 
தந்தை ராஜராஜ சோழனின்‌ அடியொற்றி கங்கை வரை வெற்றி கண்டு சோழ 
அரசின்‌ நில எல்லையை மேலும்‌ விரிவாக்கி வெற்றி கண்டவன்‌ ராஜேந்திர சோழன்‌. 
அதுமட்டுமன்றி அன்றைய மலாயாவின்‌ கடாரத்திற்கும்‌ தனது படைகளை அனுப்பி 
கடல்கடந்து தமிழ்‌ அரசை நிலைநாட்டியவர்‌ மாமன்னன்‌ ராசேந்திரன்‌. 


ராஜேந்திரனின்‌ மெய்க்‌£ர்த்தியில்‌ காணப்படும்‌ கங்கை படையெடுப்பில்‌ அவரது 
படைகள்‌ வென்ற ஊர்களாக இன்றைய சட்டீஸ்கர்‌ மாநிலத்தின்‌ சித்திரக்கூடா 
நகரம்‌, பீகார்‌ மாநிலத்தில்‌ உள்ள மதுரா, கோசலை நாடு அதாவது இன்றைய 
ஜார்கண்ட்‌ மாநிலம்‌ , ஒடிசா மாநிலத்தின்‌ பஞ்சப்பள்ளி, காஞ்சம்‌ மாவட்டம்‌, 
ஒட்டவிஷயம்‌, தக்கணலாடம்‌ அதாவது இன்றைய பீகாரின்‌ ஒரு பகுதி, மேற்கு 
வங்கத்தின்‌ ஒரு பகுதியான தண்டபுத்தி ஆகிய பகுதிகளும்‌ அடங்கியிருப்பதை 
அடையாளம்‌ காண்கிறோம்‌. 


அண்மையில்‌ நான்‌ நெதர்லாந்தின்‌ லைடன்‌ பல்கலைக்கழக நூலகத்தின்‌ அனுமதி 
பெற்று பெரிய லைடன்‌ மற்றும்‌ சிறிய லைடன்‌ செப்பேடுகளை ஆய்வு செய்து 
வந்தேன்‌. இவை ஆனைமங்கலம்‌ செப்பேடுகள்‌ என்றும்‌ அறியப்படுகின்றன. அதில்‌ 
பெரிய லைடன்‌ செப்பேடுகள்‌ எனப்படுபவை ராஜேந்திரன்‌ காலத்தில்‌ 
எழுதப்பட்டவை. 21 செப்பேடுகளைக்‌ கொண்டது இது. ராஜேந்திர சோழனின்‌ அரசு 
முத்திரை போடப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது. சோழ மன்னர்களின்‌ பரம்பரையை 
விவரிக்கும்‌ மிக முக்கிய ஆவணம்‌ இது என்பது தமிழ்நாட்டு வரலாற்று அறிஞர்கள்‌ 
அனைவரும்‌ ஒப்புக்‌ கொண்ட ஒன்றே. ஆடித்‌ திருவாதிரை நாளை அரசு 
விடுமுறையாக அறிவித்துள்ள தமிழ்நாடு அரசு இந்த லைடன்‌ செப்பேடுகளை மீட்டு 
தமிழ்நாட்டிற்குக்‌ கொண்டு வந்து சேர்க்கும்‌ பெரும்‌ பணியையும்‌ மேற்கொள்ள 
வேண்டும்‌ என்று இத்தருணத்தில்‌ வேண்டுகோள்‌ முன்வைக்கின்றேன்‌. 


இந்தப்‌ பாராட்டு விழாவை வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும்‌ சிங்கப்பூர்‌ தமிழ்‌ 
வரலாற்று மரபுடைமைக்‌ கழகத்திற்கும்‌ அதன்‌ செயற்குழுவினருக்கும்‌ எனது 
நெஞ்சார்ந்த நன்றியையும்‌ வாழ்த்துக்களையும்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 

நன்றி. 


இந்த உரை காணொளியாக இங்கே: https://youtu.be/Dn-nDapa8pA 
-- முனைவர்‌.க.சுபாஷினிதலைவர்‌, தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு. 


eee 


26 


5. இராஜேந்திரச்‌ சோழன்‌ பிறந்த ஆடித்‌ திருவாதிரை 


ன்ன In 
» € e (() 


உடையார்‌ ஸ்ரீஇராஜேந்திரசோழதேவர்‌ 
உத்தராபதத்தில்‌ பூபதியாரை ஜயித்தருளி 
யுத்தோத்சவ விபவத்தால்‌ கங்காப்பரிகிரகம்‌ 
பண்ணி யருளின கங்கை கொண்ட 


சோழனென்னும்‌ திருநாமத்தால்‌... 


இராஜேந்திரனின்‌ போர்‌ வெற்றிகளும்‌, கண்ட களங்களும்‌ சற்று அதிகம்தான்‌. 
அனைத்திற்கும்‌ சிகரமாய்‌ ஆய்வாளர்களால்‌ கொண்டாடப்படுவது கங்கை 
வெற்றியை; அப்படி என்ன அதில்‌ சறப்பு..? 


அரசர்கள்‌ போர்களில்‌ வெற்றிபெறுவதும்‌, அவ்விடங்களில்‌ வெற்றித்தூண்‌ 
(ஜயஸ்தம்பம்‌) நடுவதும்‌ வழக்கமான ஒன்றுதான்‌. இந்தத்‌ தூண்‌ கல்லால்‌ 
செதுக்கப்பட்ட ஒன்று. தனது வெற்றியை பறைசாற்றும்‌ ஓர்‌ அடையாளம்‌. 


இராஜேந்திரனும்‌ தனது கங்கை வெற்றியை கொண்டாட ஒரு தூண்‌ நட்டார்‌. கல்‌ 
தூண்‌ அல்ல. நீர்த்தூண்‌ (ஜலஸ்தம்பம்‌) தண்ணீர்‌ மயமான தூண்‌. கங்கைநீரை 


27 


சோழபுர ஏரியான சோழகங்த்தில்‌ கொட்டி ஒரு நீர்த்தூண்‌ நட்டு, கங்கை கொண்ட 
சோழன்‌ என்னும்‌ அழியா புகழ்‌ பெற்றார்‌. 


இந்நிகழ்வுகளை அப்படியே திருவலங்காடு செப்பேடு மற்றும்‌ இராஜேந்திரனது 
மெய்கர்த்தி சாசன வரிகள்‌ எடுத்துரைக்கிறது. புதிதாக கட்டமைக்கப்பட்ட 
சோழபுரத்தைக்‌ கங்கை நீரால்‌ சிறப்பிக்க முடிவு செய்கிறார்‌. கங்கைநீரை 
கொண்டு வருமாறு தம்‌ படைத்தலைவனுக்கு ஆணையிடுகிறார்‌. அப்படைத்‌ 
தலைவனும்‌ படையுடன்‌ சென்று வடதேச மன்னர்களை வென்று கங்கை நீரைக்‌ 
கொண்டு வருகிறார்‌. அப்படைத்தலைவனை வரவேற்ற இராஜேந்திரன்‌, தான்‌ 
அமைத்த சோழகங்கம்‌ ஏரியில்‌ நீர்த்தூண்‌ அமைக்கிறார்‌. 


உலகத்தமிழர்களின்‌ பெருமைமிகு இந்நிகழ்வை, திருவலங்காடு செப்பேட்டின்‌ 109 - 
124 செய்யுள்‌ கூறுஇறது. 
செய்யுள்‌ 109 - 124 வரை உள்ள வடமொழிப்‌ பகுதியின்‌ தமிழாக்கம்‌: 


செப்பேட்டின்‌ 109 வது செய்யுள்‌: 

"பஒ£ரதனின்‌ தவத்தின்‌ வலிமையால்‌ பூமிக்கு வந்த கங்கை நீரை தன்‌ தோளின்‌ 
வலிமையால்‌ அந்த கங்கை நீரைக்கொணர்ந்து தன்‌ நாட்டை புனிதமாக்க 
முயன்றான்‌ இராஜேந்திரன்‌" 


செய்யுள்‌ 110: 
"கங்கை நதிக்கரையில்‌ வாழும்‌ பகையரசர்களை வெல்வதற்கு, வீரத்தில்‌ 
சிறந்தவனும்‌, பலமான படைகளை உடையவனும்‌, அறமறிந்தோரில்‌ 


முதல்வனுமான தன்‌ படைத்தலைவனுக்கு ஆணையிட்டான்‌" 


செய்யுள்‌ 111: 
"பனிமலையிருந்து வரும்‌ கங்கை நீரைப்‌ போல்‌ கல கல என்னும்‌ ஒலி எழுப்பியவாறு 
அப்படைத்தலைவனின்‌ குதிரைகள்‌ சென்றது" 


செய்யுள்‌ 112: 
"யானைகளைக்‌ கொண்டு அமைக்கப்பட்ட பாலத்தால்‌ இராஜேந்திரனின்‌ படைகள்‌ 
கங்கை நதியை கடந்தது" 


செய்யுள்‌ 113: 
"யானைகள்‌, குதிரைகள்‌, வீரர்கள்‌, இவர்கள்‌ எழுப்பிய புழுதி பறந்தவாறு 
விக்ரமச்சோழனின்‌ (இராஜேந்திரன்‌) படைகள்‌ எதிரி மண்டலத்தில்‌ நுழைந்தன" 


செய்யுள்‌ 114: 
"இராஜேந்திரனின்‌ படைகள்‌, இந்திரரதனை முதலில்‌ வென்று சந்திரகுலத்தின்‌ 
ஆபரணமாய்‌ திகழும்‌ இடத்தைக்‌ கைப்பற்றியது" 


eoe 


28 


s.i.i. vol 3.page 424. 


கங்கைப்‌ படையெடுப்பு.திருவாலாங்காடு 
செப்பேடு வரிகள்‌. 


கடன . * am 

(V. 109) This light of the Solar raco, laughing at Bhagiratha who had brought 
down the Gangi (te the earth from hessen) by the power of (Ais) musteritics, wished to 
sanctify his own country with the waters of the Gated (Le, the river Ganges) 
carried thither through tbe strength of (kis) arm. 

(V. 1.0.) Accordingly (ir) ordered the commander of the army who had powerful 
battalions (esse^ Ais control), who was the resort of Leremm (and) the foremost of 
diplomats, —to subdue the enemy kings occupying (the cowmiry on) the banks of that 
(river). 

(V. 111.) Fefore him, aa from the slopes of the Himalayas, marched a very large army 
like the tre. endous volume oi the waters of the Ganga with wavy rows of moving 
horses, caumng all the quarters to resound with it» confused clamour. 

(V. 102.) the vao of his army erovsed the rivers by way of bridges for.ned by herds 
of elephants, The rest of the ars y (crested the ame) on foot, (becaem) the waters in the 
meat பயக bad dried up being used by elephants, horses and wea. 

(V. 114.) Tho sobliers of Vikrama-Chóla having reached the poine of the 
compass (first) by the dust raised by crowds of elephants, horses and foot-men, quickly 
entered (wert) the country of hostile kings. 

(V. 114.) That general of the ernament of the Solar rece fire conquered Indra- 
ratba (ong) captured the country of that jewel of the Lumar race who met bim (on 
the tattiefeld) with very powerlul elephants, horses sed innumerable loot-soldiere, 

(V. 11.) The white parnsol of that king, the jewel of the Lunar race, fell (to the 
growed) its (eapporting) Maff. and top being cat (sumer) iw battle by sharp arrows, as if 
the dise of the moon (fell), distromed lay the delent (of ter drseeméant), 

(V. 116.) Then காமத்‌ robbed Rausidra of his prosperity be entered the exten- 
sive கேவ of Dbsrmapila. (Ame) conquering him too, this General ef the king 
of Sibis (ie, of RS jénira-Chola) reached the celctinl river (Ganga). 

(V. 113.) The dawdandyale then immediately got the most mered waters ei that 


(river) carried to hin master Madhurántaka by the subjugated chief» on the banka of 
that (Gang meer). 


(V. 118.) (Meantime) RAj@adra-Chd) உ (Himel/) with a desire to conquer (enemy 
kings) reached tbe river GOdarar! and by the scented commetics on his body (washes 
away) during & playful bath in the waters (af thet river) caused hor (ie, the Gédivert 
river) to be suspected (of eujogmeat with க stranger) by the lord ef rivers (ie, the 
மகக)! 

(V. 119.) The powerful General had (Asi then) got the waters of the படம்‌ ge 
onrried to his master (Rå jOndra-ChGla), after having defeated Mahipdla and 
having takon 00௧௪௦௭௭100 of bis fame, splendour and precions gema 

(¥.120,) The horote king killed in battle (the lord ef) Odda who was carrying ec 
the orders of the king of the Kali (-age)," togother with (hw) younger brother and (Ai) 
army ard then forcibly took possession of (his) rutting elephants. 

(V. 121.) There, the king with his own hand (axd) from the (leek of the) elephant 
mounted by himself, killed a mad elephant that run at him with ita track raised. 

(V. 192.) He (hen) entered his own (capital) town, which by its prosperity despised 
all the merits of the abode of the gode,—bis lotus. feet (all along) being worshipped by the 
kings of high bith who bad boon subdued (by Aim). 

(V. 128.) Having conquered Katika with (the help of) his valiant forces tha’ 
nad crossed the ocean, (end) having made all kings bow down (before Aim) this (hing 
(Rájéndra-Chó|na) protected the whole onrth for a long time. 

(V. 124.) (Thu) lord constructed in his own dominions es a pillar of victory (a font 
known by repute as Chólagangam which was composed of tho waters of the Ganges 


29 


செய்யுள்‌ 115: 

"நடைபெற்ற போரில்‌ அம்புகளால்‌ துளைக்கப்பட்ட, தண்ட நுனியினை உடைய 
வெண்கொற்றக்கொடை ழே விழுந்தது. இது சந்திரனின்‌ பிம்பமே SC விழுந்தது 
போல்‌ இருந்தது" 


செய்யுள்‌ 116: 
சிபிகுல அரசனின்‌ (இராஜேந்திரன்‌) படைத்தலைவன்‌ இரணசூரனை வென்று, 
தர்மபாலனின்‌ நாட்டில்‌ நுழைந்தான்‌. பிறகு தேவநதியான கங்கை நோக்கிச்‌ 
சென்றான்‌" 


செய்யுள்‌ 117: 

"அந்த நதிக்கரையில்‌ இருக்கும்‌ அரசர்களை படைத்தலைவன்‌ வென்றான்‌. 
அவர்களைக்‌ கொண்டு அந்த புனித நீரை தன்‌ தலைவன்‌ மதுராந்தகனுக்காக 
(இராஜேந்திரன்‌) கொண்டு வந்தான்‌" 


செய்யுள்‌ 118: 

"கோதாவரி நதிக்கரையை இராஜேந்திர சோழன்‌ அடைகிறார்‌. சந்தனப்பூச்சுகள்‌ 
கொண்டு நதிக்கரையில்‌ நீராடி முடிக்கறொர்‌. வெற்றியுடன்‌ வரும்‌ தன்‌ படைத்‌ 
தலைவனை வரவேற்கிறார்‌" 


செய்யுள்‌ 119: 

'அவனுடைய வேகமான அந்தப்படை எதிரி அரசனை வென்று, பெரும்‌ புகழ்‌ மற்றும்‌ 
இரத்தினங்கள்‌ இவற்றுடன்‌ கங்கை நீரையும்‌ தன்‌ தலைவனுக்காகக்‌ கொண்டு 
வந்தது" 


தன்னுடைய தேசத்தில்‌ சோழகங்கம்‌ என்ற பெயருடையதும்‌, கங்கை நீரால்‌ 
ஆனதுமான ஜயஸ்தம்பம்‌ ஒன்றை நிறுவினான்‌ (நீர்மயமான வெற்றித்தூண்‌) 


இனி; இராஜேந்திரனின்‌ மெய்கதர்த்தியில்‌ காணப்படும்‌ கங்கைப்படையெடுப்பில்‌ 
அவர்‌ வென்ற நாடுகள்‌: 


1. சக்கரக்கோட்டம்‌ — இன்றைய சட்டீஸ்கர்‌ மாநிலத்தில்‌ உள்ள இத்திரக்கூடா 
என்னும்‌ நகரம்‌. 

2. மதுரை மண்டலம்‌ — இன்றைய பீகார்‌ மாறிலத்தில்‌ உள்ள மதுரா. 

3. நாமனைக்கோனை — இன்றைய ஜார்க்கண்ட்‌ மாநிலத்தில்‌ உள்ள ஒரு பகுதி என்று 
யூகிக்கப்படுதிறது. 

4. பஞ்சப்பள்ளி — ஒடிசா மாநிலம்‌ புவனேஸ்வர்‌ அருகே உள்ள பஞ்சப்பள்ளி. 

5. மாசுனிதேசம்‌ — சட்டீஸ்கர்‌ மாநிலப்பகுதியாக இருக்கலாம்‌. 

6. ஆதிநகர்‌ — ஒடிசா மாநிலத்தின்‌ கான்ஜம்‌ மாவட்டப்பகுதி. 

7. ஓட்டவிஷயம்‌ — இன்றை ஒடிசா மாநிலத்தின்‌ வடக்கு மற்றும்‌ தெற்குப்பகுதி. 

8. கோசலை நாடு — இன்றைய ஜார்க்கண்ட்‌ மாநிலம்‌. 


eoe 


30 


9. தண்டபுத்து — மேற்குவங்காளத்தின்‌ மேற்குப்பகுதி. 
10. தக்கண லாடம்‌ — இன்றைய பீகாரின்‌ ஒரு பகுதி. 
11. வங்காளதேசம்‌ -- இன்றைய அஸ்ஸாம்‌ , பங்களாதேஷ்‌ நாட்டின்‌ ஒரு பகுதி. 


கங்கை படையெடுப்பு - மெய்கீர்த்தி 


விக்கிரம விரர்‌ சக்கரக்‌ கோட்டமு முதிர்பட 
வல்லை மதுரை மண்டலமும்‌ காமிடை வளைஇய 
நாமணைக்‌ கோணமும்‌ வெஞ்சின வீரர்‌ பஞ்சப்‌ 
பள்ளியும்‌ பாசடைப்‌ பழன மாசுணி தேசமும்‌ 
அயர்வில்லண்‌ கீர்த்தி யாதிநக ராகவையிற் 


சந்திரன்‌ றொல்குலத்‌ திந்திர ரதனை 

விளையமர்க்‌ களத்துக்‌ கிளையொடும்‌ பிடித்துப்‌ | 

பலதனத்‌ தொடுநிறை குலதனக்‌ குவையும்‌ | 
கிட்டரஞ்‌ செறிமிளை யொட்ட விஷயமும்‌ 


பூசுரர்‌ சேருநற்‌ கோசல நாடும்‌ தன்ம பாலனை 
வெம்முனை யழித்து வண்டுறை சோலைத்‌ 


தண்ட புத்தியும்‌ இரண சூரனை முரணறத்‌ 
தாக்கித்‌ திக்கணை கீர்த்தித்‌ தக்கண லாடமும்‌ a m 


கோவிந்த சந்தன்‌ மாவிழிந்‌ தோடத்‌ 
தங்காத சாரல்‌ வங்காள தேசமும்‌ தொடுகழற் a sol) 
கந்தப்‌ பெருங்கடல்‌ 


சங்குகொ டடல்மகி பாலனை வெஞ்சமர்‌ வளாகத்‌ 
தஞ்சுவித்‌ தருளி ஒண்டிறல்‌ யானையும்‌ னிட 
டாரமும்‌ நித்தில நெடுங்கட லுத்தர லாடமும்‌ 
வெறிமலர்த்‌ தீர்த்தத்‌ தெறிபுனற்‌ கங்கையும்‌ 


இராஜேந்திரன்‌ ௦ வெற்றி கொண்ட 
வடபுலத்து நாடுகள்‌ 


மேற்கண்ட நாடுகளை இராஜேந்திரன்‌ தலைமையிலான சோழர்‌ படை 
வென்றுள்ளது. இப்படையெடுப்பில்‌ சோழர்கள்‌ வெற்றி பெற்றதன்‌ நினைவாக 
அந்தந்த நாட்டின்‌ கலைச்‌ செல்வங்களை வெற்றிச்‌ சின்னமாக தமிழகம்‌ 
கொண்டுவந்தனர்‌. 


அந்நாடுகளில்‌ சோழர்களது சாசனங்களும்‌ பொறிக்கப்பட்டன. ஒட்டரதேசம்‌ என்று 
சாசனங்களில்‌ குறிப்பிடப்படும்‌ இன்றைய ஒடிசா மாநிலத்தில்‌ கஜபதி மாவட்டத்தில்‌ 
மகேந்திரகிரி மலைச்சிகரம்‌ ஒன்றில்‌ மூன்று கற்கோவில்கள்‌ உள்ளன. இவை தர்மர்‌ 
கோவில்‌, பீமன்‌ கோவில்‌, குந்திகோவில்‌ என்று அழைக்கப்படுஇறது. 


தர்மர்‌ கோவிலின்‌ வாயில்‌ நிலைப்படியில்‌ ஒரு கல்வெட்டுப்பொறிப்பு உள்ளது. 
வடமொழியில்‌ அமைந்த இக்கல்வெட்டின்‌ தமிழாக்கம்‌: 

"இராஜேதிரன்‌ தனது தோள்‌ வலிமையால்‌ விமலாதித்யனை வென்று மலை மிகுந்த 
நாடுகளையும்‌ மற்ற நாடுகளையும்‌ கைப்பற்றி கலிங்கபதி போன்றோரை அடக்கு 
மகேந்திரமலை உச்சியில்‌ விஜயஸ்தம்பத்தை நட்டான்‌." 


eee 


37 


கங்கைப்‌ படையெடுப்பில்‌ 
வடபுலத்திலிருந்து வெற்றிச்‌ 
சின்னங்களாகக்‌ கொண்டுவரப்பட்ட 
திருமேனிகள்‌ 


இக்கல்வெட்டுப்‌ பொறிப்பின்‌ கழே சோழர்‌ கால இலச்சினையும்‌ கோட்டோவியமாக 
உள்ளது. அமர்ந்த புலியின்‌ முன்பாக கயல்கள்‌. தர்மர்‌ கோவிலுக்கு அருகே இருக்கும்‌ 
குந்தி கோவிலில்‌ மூன்று கல்வெட்டுப்‌ பொறிப்புகள்‌ உள்ளன. 


32 


மகேந்திரகிரி ஈஸ்வரம்‌ குந்தி கோவில்‌ ( மகேந்திரகிரி) 


ஹி 


mE ண்‌ ut = "ஸ்ரீ மகேந்திரத்தில்‌ ஜெயஸ்தம்பம்‌ நட்ட " "ஸ்ரீமகா 
நிலைவாயிலில்‌ இராஜேந்திரசோழன்‌ நாயக ராஜேந்திர சோழப்‌ பல்லவரையன்‌ 
விஜயஸ்தம்பம்‌ எடுத்ததுப்‌ பற்றிக்‌ ராஜராஜமராயன்‌ மகேந்திரகிரீஸ்வரத்து 

கூறும்‌ கல்வெட்டும்‌ சோழர்‌ கொண்டான்‌ வீரங்குசமும்‌ விட்டிவாரண மல்ல..." 


இலச்சினையும்‌. (புலி , கயல்கள்‌) 


No. 1352. 
(A.R. No. 897 of 1896). 
ON THREE BTONRS LYING NEAR THE KUNTI SHRINE, ON THE SAME HILL, 


A. 
l ணையும்‌ எதி 3 ண்டு பரி3தெமக்இர 
2 Qami fr 4 த்தில்‌ ஜயஹம்லம்‌ காட்‌ 
B. 
1 ஸ்ரீ 8சஹா- 4 மாசாயன்‌ ஹெ gja d*or ia கொ- 
2 meus ஈாதெரசொழ- D ண்டான்‌ வி[ சா ]ங்கு[ ச மும்‌] விட்டி 
8 ப்பல்வவரையன்‌ ஈசஜாாஜ- B வா சாணமல்ல 
C. 


ஒடிசா மாநிலம்‌. 
மகேந்திரகிரிக்‌ கல்வெட்டு. 


33 


முதல்‌ கல்வெட்டு: 
மகேந்திரகிரி மலை உச்சியில்‌ சோழர்கள்‌ விஜயஸ்தம்பம்‌ நட்டது பற்றி பதிவு 
செய்றது. 


இரண்டாவது கல்வெட்டு: 

இராஜேந்திரனின்‌ படைத்தளபதியான இராஜேந்திர சோழபல்லவரையன்‌ என்னும்‌ 
ராஜராஜ மராயனுக்கு இக்கோவிலில்‌ விட்டி வாரண மல்லன்‌ என்ற பட்டத்தை 
அளித்து (எதிரிகளின்‌ யானைப்படையை வென்ற தலைவன்‌) வீர அங்குசம்‌ ஒன்றை 
வழங்கி சிறப்பித்துள்ளார்‌ சோழப்பேரரசர்‌ இராஜேந்திரன்‌ என்பது பற்றி பதிவு 
செய்றெது. 


மூன்றாம்‌ கல்வெட்டு: 
இப்பகுதியை ஆண்ட விமலாதித்தனை குறிப்பிடும்‌ துண்டு கல்வெட்டு ஆகும்‌. 


வீர அங்குசம்‌ பெற்ற இராஜேந்திர சோழ பல்லவரையனான இராஜராஜராஜன்‌ 
மராயன்‌ என்பவரே கங்கை படையெடுப்பின்‌ சோழர்‌ படைத்தளபதி ஆவார்‌. 
இராஜேந்திரனின்‌ மெய்8ர்த்தி சாசனத்தில்‌ கங்கைநீரை எடுத்த இடம்பற்றி 
கூறுகையில்‌; 


"நித்தில நெடுங்கடல்‌ உத்திரலாடமும்‌ வெறிமலர்‌ தர்த்தத்து எறிபுனல்‌ கங்கையும்‌" 
நெடுங்கடல்‌ போல்‌ பரந்து நிற்கும்‌ உத்திரலாடம்‌ என்னும்‌ இடத்தில்‌ நறுமணமிக்க 
மலர்களையுடைய தூய்மையான கங்கை நீரை சோழர்‌ படை எடுத்தது.. 
இப்பகுதியை ஆண்ட மஒபாலனை சோழர்கள்‌ வென்றார்கள்‌. 


கங்கையில்‌ நீர்‌ எடுத்து வரும்‌ சோழர்‌ படையை இராஜேந்திரன்‌ கோதாவரி 
நதிக்கரையில்‌ வரவேற்றார்‌. கங்கை நீர்‌ எடுத்த சோழர்‌ படைக்குத்‌ 
தலைமையேற்றத்‌ தளபதியின்‌ பெயர்‌ விக்கிரமச்‌ சோழ சோழியவரையனாஇய 
அரையன்‌ ராசராசன்‌. இவரின்‌ பெயரைக்‌ கேட்டவுடன்‌ எதிரி அரசன்‌ ஒருவர்‌ ஓடி 
ஒளிந்து கொண்டார்‌ என்றெது ஒரு கல்வெட்டுச்‌ செய்த. 


கங்கை நீருடன்‌ சோழர்படை தாயகம்‌ திரும்பியது. கங்கைநீரால்‌ சோழபுரம்‌ 
கோவில்‌ குடமுழுக்கு நடத்தப்பட்டது. சோழகங்கம்‌ என்னும்‌ ஏரியும்‌ வெட்டி அதில்‌ 
கங்கைநீரை கலந்தனர்‌. 


இராஜேந்திரனின்‌ கங்கைவெற்றியை பறைசாற்றும்‌ கல்வெட்டுகள்‌: 
கும்பகோணம்‌ (A.e.1932 para 13) "இராஜேந்திர சோழ தேவர்‌ கங்கை கொண்டு 
எழுந்தருளுகின்ற இடத்துத்‌ திருவடி தொழுது" என்ற கல்வெட்டு பதிவு செய்கிறது. 


எண்ணாயிரம்‌ என்ற ஊரில்‌ காணப்படும்‌ கல்வெட்டில்‌ ( A.r.e. 1931 -32 part 2 para 3) 
" உடையார்‌ ஸ்ரீஇராஜேந்திரசோழதேவர்‌ 
உத்ரபாதத்தில்‌ பூபதியாரை ஜயித்தருளி 


eee 


34 


யுத்தோத்சவ விபவத்தால்‌ கங்காப்பரிஒரகம்‌ பண்ணி 
யருளின கங்கை கொண்ட சோழனென்னும்‌ 
திருநாமத்தால்‌..." 


உத்ரபாதம்‌ என்னும்‌ உத்திரலாடத்தில்‌ கங்கை அரசர்களை வென்று கங்கை நீரை 
கொண்டு வந்து கங்கை கொண்ட சோழன்‌ என்னும்‌ பெயர்‌ பெற்ற உடையார்‌ 
இராஜேந்திர சோழதேவர்‌. 


ஒரு நீண்ட பயணம்‌. இந்தியாவின்‌ வடபகுதி முழுவதும்‌ சோழர்களின்‌ இராஜாங்கம்‌. 
ஓர்‌ ஒற்றைச்‌ சொல்‌... தமிழர்களின்‌ வீரத்தையும்‌ தரத்தையும்‌ பராக்கிரமத்தையும்‌ 
பறைசாற்றிய அந்த ஒரு சொல்‌... 

"இராஜேந்திரச்‌ சோழன்‌" 


Reference; 

சோழர்‌ செப்பேடுகள்‌, முனைவர்‌ ௧. சங்கரநாராயணன்‌. 
இராஜேந்திரச்‌ சோழன்‌. குடவாயில்‌ பாலசுப்ரமணியன்‌. 
S.i.i.vol 3. Page 424. 


புகைப்படம்‌ உதவி: 
முனைவர்‌ சிவராமகிருஷ்ணன்‌; திருச்ச பார்த்தி 


eee 


35 


6: மறைப்புத்‌ திரைகளில்‌ மறையும்‌ மலாயா அகத்தியர்‌ சிலை 


சிதைவுகளில்‌ பல சிதைவுகள்‌. இனச்‌ சிதைவு; மொழிச்‌ சிதைவு; உணர்வுச்‌ சிதைவு; 
பண்பாட்டுச்‌ சிதைவு; பாரம்பரியச்‌ சிதைவு; ஆளுமைச்‌ சிதைவு; கட்டுச்‌ சிதைவு; 
கூட்டுச்‌ சிதைவு. இப்படி அடுக்கிக்‌ கொண்டே போகலாம்‌. இந்தச்‌ சிதைவுகளில்‌ 
தலைச்‌ சிதைவாக அமைவது வரலாற்றுச்‌ சிதைவு. அதாவது ரூம்‌ போட்டு 
டிஸ்கசன்‌' பண்ணி 'பிளான்‌' போட்டுச்‌ சிதைக்கும்‌ சிதைவு. தாராளமாகச்‌ 
சொல்லலாம்‌. இதில்‌ இருப்பதை இல்லாமல்‌ செய்வது இருக்கிறதே அதுதான்‌ 
சிறப்பான வரலாற்றுச்‌ சிதைவு. இந்தக்‌ காலத்தில்‌ மட்டும்‌ அல்ல. எல்லாக்‌ 
காலத்திலும்‌ வரலாற்றுச்‌ சிதைவுகளும்‌, நல்லபடியாக நாலுகால்‌ பாய்ச்சல்‌ போட்டு 
வந்து இருக்கின்றன. 


அந்த வகையில்‌ மலையூர்‌ மலைநாட்டிலும்‌ தமிழர்கள்‌ சார்ந்த வரலாறு அன்று 
மறைக்கப்‌ பட்டன. இன்று மறைக்கப்‌ படுகின்றன. முயற்சிகள்‌ செய்யப்‌ படுகின்றன. 
இப்படி எழுதுவதால்‌ அரெஸ்ட்‌ பண்ணி அடைத்து வைக்கலாம்‌. பிரச்சினை இல்லை. 
முழுசா நனைந்த பின்னர்‌ முக்காடு தேவை இல்லை. மலாயா தமிழர்களின்‌ 
நாகரிகம்‌, தமிழர்களின்‌ பண்பாடுகளைச்‌ சிதைக்க, ஒரு கூட்டம்‌ இரவு பகலாகத்‌ 
தூக்கம்‌ கெட்டு, கொசுக்கடி பட்டு ஆலவட்டம்‌ போடுகிறது. உண்மைதானே! 


சமரசத்துக்கு இடம்‌ அளிக்காமல்‌... அதிகாரத்துக்கு அடி பணியாமல்‌... நேர்மையான 
முறையில்‌ செய்திகளை மக்களிடம்‌ கொண்டு போய்ச்‌ சேர்ப்பதே நம்‌ கடமை. 
வரலாறு என்பதைப்‌ பிரித்துப்‌ பாருங்கள்‌. வரல்‌ ஆறு என்று வரும்‌. வரல்‌ என்றால்‌ 
நிகழ்வு. ஆறு என்றால்‌ பாதை. நடந்து வந்த பாதையின்‌ நிகழ்வுகளே வரலாறு. 
உண்மையில்‌ என்ன நடந்தது என்பதைச்‌ சொல்வதுதான்‌ வரலாறு. வரலாற்றுச்‌ 
சிதைவு என்பது ஒர்‌ இனத்தின்‌ சிதைவு. ஒரு மொழியின்‌ சிதைவு. என்பதைத்‌ 
தமிழர்களுக்கு வரலாறு கற்றுக்‌ கொடுத்த ஒப்பற்ற பாடம்‌ என்று சொல்லிக்‌ 
கொண்டு கட்டுரைக்கு வருகிறேன்‌. 


சிம்மோர்‌ அகஸ்தியர்‌ சிலையைப்‌ பற்றி ஏற்கனவே பதிவு செய்து இருக்கிறேன்‌. 
இருப்பினும்‌ காலத்தின்‌ கட்டாயம்‌. மீண்டும்‌ பதிவு செய்ய வேண்டி UPAM. 
மலாயா வரலாற்றில்‌ கங்கா நகரம்‌ என்பது மாபெரும்‌ தாக்கத்தை ஏற்படுத்திய 
வரலாற்றுப்‌ புகலிடம்‌. இந்த கங்கா நகர வரலாற்றில்‌ தான்‌ சிம்மோர்‌ அகஸ்தியர்‌ 
சிலையும்‌ வருது. ஒரே வார்த்தையில்‌ சொன்னால்‌ கங்கா நகரமும்‌; சிம்மோர்‌ 
அகஸ்தியர்‌ சிலையும்‌ மறைக்க முடியாத மாபெரும்‌ காலச்‌ சுவடுகள்‌. அந்தக்‌ காலச்‌ 
சுவடுகளில்‌ புற்கள்‌ முளைக்கலாம்‌. பூண்டுகள்‌ முளைக்கலாம்‌. காடுகள்‌ 
செழிக்கலாம்‌. நதிகள்‌ வழியலாம்‌. இருந்தாலும்‌ இன்றைக்கும்‌ சரி; இனி 
என்றைக்கும்‌ சரி; கங்கா நகரம்‌ எனும்‌ பெயர்‌ மட்டும்‌ அப்படியே ஆலம்‌ 


eee 


36 


விழுதுகளைப்‌ போல ஆர்ப்பாட்டம்‌ இல்லாமல்‌ அழகாய்ப்‌ பயணிக்கும்‌. எழுதி 
வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. இது ஒரு வரலாற்று உண்மை. 


1936-ஆம்‌ ஆண்டு பிப்ரவரி மாதம்‌ பேராக்‌, 
சிம்மோர்‌ பள்ளத்தாக்கில்‌ (Chemor Valley), 
ஜாலோங்ி (long, Chemor, Perak, Malaysia) 
எனும்‌ இடத்தில்‌ ஓர்‌ அகத்தியர்‌ 
சிலையைக்‌ கண்டு எடுத்தார்கள்‌. அந்தச்‌ 
சிலையின்‌ எடை 34 பவுண்டுகள்‌. அதாவது 
15.4 இலோ. உயரம்‌ 1 அடி எட்டரை 
p à அங்குலம்‌. 1300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 
- . வெண்கலச்‌ சிலை. மலேசியாவில்‌ கண்டு 
UU எடுக்கப்பட ஓர்‌ அரிய வரலாற்றுப்‌ படிமம்‌. 


சிம்மோர்‌ பள்ளத்தாக்கு ஜாலோங்‌ பகுதியில்‌ கிடைத்த புத்த பிராமின்‌ பாட்டுங் 
[மலாக்கா முத்துக்கிருஷ்ணன்‌ இணைத்துள்ள இப்படம்‌ எடுக்கப்பட்டபொழுது 
அதுல்‌ Patung Brahmin / Patung Jalong என்ற விளக்கம்‌ இருக்குறது. தாடி மீசை 
கமண்டலம்‌ இருப்பதால்‌ அகத்தியர்‌ என்பதாகக்‌ காட்டப்படுகிறது. மலாக்கா 
முத்துக்கிருஷ்ணனின்‌ கட்டுரைச்‌ சான்றுகளில்‌ ஒன்று ஆய்வாளர்கள்‌ கூறிய 
அகத்தியர்‌ கருத்துக்கும்‌ சான்று காட்டுகிறது. சிலையில்‌ தற்பொழுது இருக்கும்‌ 
படவிளக்கக்‌ குறிப்பில்‌ அகத்தியர்‌ என்பது நீக்கப்பட்டு 'புத்த பிராமின்‌' என்று 
மட்டும்‌ விளக்கம்‌ உள்ளது. ] 


27 


விக்கியில்‌ கிடைக்கும்‌ சிற்பம்‌ அதன்‌ விளக்கம்‌ பகுதியில்‌ 
புத்த சிலை என்ற குறிப்பு இருக்றெது 
https://commons.wikimedia.org/wiki/File:Jalong_statue_KL_001.JPG 


இந்தச்‌ சிலை இப்போது கோலாலம்பூர்‌ மலேசிய அரும்பொருள்‌ காட்சியகத்தில்‌ 
உள்ளது. கங்கா நகரத்து வரலாற்றில்‌ ஓர்‌ ஆழமான உண்மையை இந்தச்‌ சிலை 
வழங்கி உள்ளது. கங்கா நகரம்‌ என்பது இந்து மதம்‌ (சிவ வழிபாடு) சார்ந்த ஓர்‌ அரசு 
என்பதை இந்தச்‌ சிலை உறுதிப்‌ படுத்தி உள்ளது. உலக வரலாற்று ஆசிரியர்கள்‌ 
ஏற்கனவே இந்தக்‌ கருத்தை வலியுறுத்தி உள்ளனர்‌. 


38 


A c gj meme : 


"eui 


இ.பி. 1025-ஆம்‌ ஆண்டில்‌ கங்கா நகரம்‌ சிதைவுற்றது. அதன்‌ பின்னர்‌ அந்த அரசு 
ALA செய்த பகுதிகளின்‌ அருகாமையில்‌ சின்னச்‌ சின்ன ஆளுமைகள்‌ உருவாகின. 
அவை புத்த மதம்‌ சார்ந்தவை. சீனாவில்‌ இருந்து வந்த €னர்கள்‌ கங்கா நகரப்‌ 
பகுதிகளில்‌ புத்த மதத்தைப்‌ பரப்பினார்கள்‌. புத்த மதம்‌ வருவதற்கு முன்னர்‌ கங்கா 
நகர அரசு இந்து மதம்‌ சார்ந்த அரசாக இயங்கி வந்து உள்ளது. அந்தக்‌ கட்டத்தில்‌ 
இந்தா பள்ளத்தாக்கில்‌ இந்து கோயில்கள்‌ நிறையவே இருந்து உள்ளன. அரச 
ஆசியாடிக்‌ கழகத்தின்‌ மலேசியக்‌ கிளையின்‌ ஆய்விதழ்‌ (Journal of the Malayan Bramch 
of the Royal Asiatic Society - JMBRAS) சான்றுகள்‌ உள்ளன. அவை ஆர்‌. ஓ. வின்ஸ்டெட்‌ (R. O. 
Winstedt) எனும்‌ மலாயா ஆய்வாளரின்‌ சான்றுகள்‌. 


உலகிலேயே மிகப்‌ பெரிய ஈயப்‌ பள்ளத்தாக்கு பேராக்‌ மாநிலத்தில்‌ உள்ள இந்தா 
பள்ளத்தாக்கு. ஈயக்‌ கனிமத்திற்குப்‌ பேர்‌ போன இடம்‌. 1900-ஆம்‌ ஆண்டுகளில்‌ ஈயம்‌ 
இருப்பது கண்டுபிடிக்கப்‌ பட்டதும்‌, உலக மக்களின்‌ பார்வை இந்தப்‌ பக்கமாய்த்‌ 
திரும்பியது. ஆயிரக்‌ கணக்கான சீனர்கள்‌, இந்தா பள்ளத்தாக்கிற்குப்‌ படை 
எடுத்தார்கள்‌. இந்தா பள்ளத்தாக்கின்‌ கானகங்களில்‌ இருந்த இந்து, புத்தக்‌ 
கோயில்கள்‌ மண்ணுக்குள்‌ புதைந்து போய்‌ இருக்கலாம்‌; அந்தக்‌ கோயில்களில்‌ 
இருந்த சிலைகளும்‌ ஆழ்‌ மண்ணுக்குள்‌ அப்படியே ஆழ்ந்து போய்‌ இருக்கலாம்‌. 
வேதனையான கணிப்பு. இருப்பினும்‌ அந்தப்‌ பள்ளத்தாக்கின்‌ பல்வேறு பகுதிகளில்‌ 
இருந்து இந்து, புத்த மத வெண்கலச்‌ சிலைகள்‌ கண்டு எடுக்கப்பட்டு உள்ளன. 


அந்த வகையில்‌ இந்தா பள்ளத்தாக்கு ஏழாம்‌ எட்டாம்‌ நூற்றாண்டுகளில்‌ இந்திய 
மயமாக்கப்பட்ட ஒரு முக்கியமான இராச்சியத்தின்‌ அடித்‌ தளமாக இருந்து 
இருக்கலாம்‌. அதுவே வரலாற்று ஆசிரியர்கள்‌ பலரின்‌ ஒருமித்தக்‌ கருத்து. சிலை 
கிடைத்த இடம்‌ தே செங்‌ இயூ (Teh Seng Chew) எனும்‌ €னருக்குச்‌ சொந்தமான 
நிலமாகும்‌. ஈயம்‌ தோண்டுவதற்காக அவருக்குக்‌ கிடைத்த அரசாங்க நிலம்‌. தே 
செங்‌ Au, சுங்கை சிப்புட்‌ பகுதியைச்‌ சேர்ந்தவர்‌. அந்தச்‌ சனருக்கு கிடைத்த 
இடத்தில்‌ ஈயம்‌ இல்லை என்று பின்னர்‌ தெரிய வந்தது. அதனால்‌ அந்த இடத்தில்‌ 
மரவள்ளிக்கெங்கு பயிர்‌ செய்யலாம்‌ என முடிவு செய்தார்‌. அதற்காகத்‌ 
தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி நிலத்தைச்‌ சுத்தம்‌ செய்து கொண்டு 
இருந்தார்‌. 


39 


முதலில்‌ ஒரு டிராக்டர்‌ காட்டுப்‌ புதர்களைச்‌ சுத்தப்‌ படுத்திப்‌ போய்க்‌ கொண்டு 
இருக்கும்‌. அந்த டிராக்டருக்குப்‌ பின்னால்‌ ஒரு குழுவினர்‌ மண்வெட்டிகளைக்‌ 
கொண்டு மண்ணைக்‌ கிளறும்‌ பணியில்‌ ஈடுபட்டு இருப்பார்கள்‌. அப்போது திடீரென 
ஓர்‌ உலோகப்‌ பொருள்‌, ஒரு தொழிலாளரின்‌ மண்வெட்டியில்‌ பட்டுத்‌ தெறித்தது. 
அடையாளம்‌ தெரியாத ஓர்‌ உருவத்தின்‌ சிலை. அந்தத்‌ தொழிலாளி சற்று ஜதீக 
நம்பிக்கைவாதி. அவர்‌ அந்தச்‌ சிலையைத்‌ தொடவில்லை. பயந்து கொண்டு 
அவருடைய கண்காணிப்பாளரை அழைத்து விசயத்தைச்‌ சொன்னார்‌. அந்தச்‌ 
சிலையைப்‌ பற்றிய செய்தி கண்காணிப்பாளர்‌ மூலமாக நிலத்தின்‌ சொந்தக்காரர்‌ 
தே செங்‌ சியூவிற்குப்‌ போய்ச்‌ சேர்ந்தது. அப்போது அவர்‌ சுங்கை சிப்புட்டில்‌ 
இருந்தார்‌. அவரும்‌ அந்த இடத்திற்கு விரைந்து வந்தார்‌. அந்தச்‌ சிலையைப்‌ பார்த்து 
அவரும்‌ அதிசயித்துப்‌ போனார்‌. சிலையை யாரிடம்‌ ஒப்படைக்கலாம்‌ என்று 
யோசிக்கும்‌ போது டத்தோ (துன்‌) சம்பந்தன்‌ அவர்களின்‌ நினைவு வந்தது. 


கட்டுரையாளரின்‌ தனிப்பட்ட கருத்துகள்‌: 

சிம்மோர்‌ ஜாலோங்‌ வனக்‌ காப்பகப்‌ பகுதியின்‌ மலை அடிவாரத்தில்‌ சுண்ணாம்புக்‌ 
குகைகள்‌ உள்ளன. அந்தப்‌ பகுதியில்‌ ஓராங்‌ அஸ்லி மக்கள்‌ வாழ்ந்தார்கள்‌. இன்றும்‌ 
வாழ்‌இறார்கள்‌. அவர்களை விசாரித்துப்‌ பார்த்ததில்‌ காட்டுக்குள்‌ ஒரு பெரிய 
கோயில்‌ இருந்ததாகச்‌ சொல்கிறார்கள்‌. அவர்களின்‌ மூதாதையர்கள்‌ தலைமுறை 
தலைமுறையாக அந்தக்‌ கோயிலைப்‌ பற்றி சொல்லி இருக்கிறார்கள்‌. ஒரு புராணக்‌ 
கதையாகவும்‌ இருந்து உள்ளது. 


இருப்பினும்‌ சிம்மோர்‌ ஜாலோங்ி காட்டுப்‌ பகுதியில்‌ எங்கோ ஓர்‌ இடத்தில்‌ ஆயிரம்‌ 
ஆண்டுகளுக்கும்‌ மேலான ஒரு பழமையான இந்து கோயில்‌ இருக்கலாம்‌. இந்த 
வெண்கலச்‌ சிலைக்கும்‌ அந்தக்‌ கோயிலுக்கும்‌ தொடர்புகள்‌ இருக்கலாம்‌. இந்தச்‌ 
சிலை ஏன்‌ அந்த சிம்மோர்‌ ஜாலோங்்‌ காட்டுப்‌ பகுதிக்குப்‌ போக வேண்டும்‌? மலை 
அம வாரத்தின்‌ மண்ணுக்குள்‌ புதைந்து HHS வேண்டும்‌. தைப்பிங்‌ அல்லது பீடோர்‌ 
பகுதியில்‌ இருக்க வேண்டிய சிலை எப்படி சிம்மோர்‌ ஜாலோங்ி காட்டுக்குள்‌ 
போனது? 


(நன்றி: தமிழ்‌ மலர்‌) 


இந்தக்‌ கட்டுரைக்கான சான்றுகள்‌: 

1. "Treasure Trove Among the Tapioca: A Tenth Century Malayan Bronze", MH, 8, 1 (1962) 11-13 

2. A.B. Griswold,"The Jalong Bronze", FMJ, 7, 1962, 64-66. 

3. Journal of the Malayan Bramch of the Royal Asiatic Society. Vol. XVIII 1940, Singapore Printers 
Limited 1940. 

4. Art, archaeology and the early kingdoms in the Malay Peninsula and Sumatra: c.400-1400 A.D. Vol: 
1. Nik. Hassan Shuhaimi. 


-- மலாக்கா முத்துக்கிருஷ்ணன்‌ 
https://ksmuthukrishnan.blogspot.com/ 


eee 


40 


7 - கிரேக்க கடவுள்‌ ஹைஜீயா -துருக்கியில்‌ கண்டுபிடிப்பு 


பல புதிய கண்டுபிடிப்புக்களை வெளிக்கொணரும்‌ அகழாய்வுக்‌ களமாக 
துருக்கியின்‌ பல பகுதிகள்‌ திகழ்கின்றன. அண்மையில்‌ (20.8.2021) துருக்கி நாட்டின்‌ 
மேற்குப்‌ பகுதி நகரமான அய்சானோய்‌ (Aizanoi) நகரில்‌ ஒரு பெண்தெய்வச்‌ சிலை 
கண்டுபிமக்கப்பட்டுள்ளது. 


பண்டைய இரேக்க புராணங்களில்‌ குறிப்பிடப்படும்‌ தாய்த்தெய்வம்‌ ஹைஜீயா 
(Goddess Hygieia) தலை இங்குக்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இத்தெய்வம்‌ 
மக்களுக்குப்‌ பாதுகாப்பையும்‌, உடல்‌ நலனையும்‌, தூய்மையையும்‌ வழங்கக்கூடிய 
தெய்வமாகக்‌ கருதப்படுகிறது. இத்தெய்வம்‌ கிரேக்க மற்றும்‌ ரோமன்‌ 
புராணங்களில்‌ வழங்கப்படும்‌ கடவுளான அசேலிபியூஸ்‌ (Asclepius) என்ற 
தெய்வத்தின்‌ மகளாகவும்‌ கருதப்படுகின்றார்‌. ஹைஜீயா என்ற இந்த இரேக்கச்‌ 
சொல்‌ இன்று வழக்கில்‌ லத்தின்‌ மொழியில்‌ உள்ள Hygéa or Hygia என்றும்‌, 
ஆங்கிலத்தில்‌ இன்று நம்‌ வழக்கில்‌ உள்ள "hygiene" என்ற சொல்‌ உருவாக 
அடிப்படையான சொல்லாகவும்‌ அமைகிறது. 


அய்சானோய்‌ நகரில்‌ நிகழ்த்தப்பட்ட தொல்லியல்‌ கள ஆய்வுக்குத்‌ தலைமை 
தாங்கிய ஆய்வாளர்‌ கோகான்‌ குச்கூன்‌ (Gökhan Coşkun) அச்சிலை பளிங்கினால்‌ 
செய்யப்பட்டுள்ளது என்றும்‌, ஒரு மனிதரின்‌ உடல்‌ அளவு உயரத்தில்‌ அச்சிலை 


41 


இருப்பதையும்‌, அது கண்டெடுக்கப்பட்ட போது அச்சலையின்‌ தலைப்‌ பகுதி 
இல்லாத நிலையிலேயே கண்டெடுக்கப்பட்டதையும்‌ தனது அறிக்கையில்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. அப்பகுதியில்‌ முன்னர்‌ நடத்தப்பட்ட கள ஆய்வுகளில்‌ பல 
சான்றுகள்‌ இடைத்தமையைக்‌ குறிப்பிட்டு அதற்குத்‌ தொடர்புடைய வகையில்‌ சில 
அரும்பொருட்கள்‌ அப்பகுதியில்‌ இடைப்பதையும்‌ ஒப்பிட்டுக்‌ காணும்‌ போது 
அப்பகுதியில்‌ ஒரு கோயில்‌ இருந்திருக்க வாய்ப்புள்ளது என்று கூறுகின்றார்‌. 


அப்பகுதி கிரேக்க கடவுளான €யஸ்‌ (Zeus) கடவுளுக்குப்‌ பிரம்மாண்டமான கோயில்‌ 
கண்டெடுக்கப்பட்ட அந்தோலியா நகருக்கு அருகில்‌ இருப்பதால்‌ இந்த வளாகம்‌ 
முக்யெத்துவம்‌ பெறும்‌ ஒரு பண்டைய நகரமாக இருக்க வாய்ப்புள்ளதையும்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. 


இந்த அய்சானோய்‌ நகரம்‌ யுனெஸ்கோவினால்‌ பாதுகாக்கப்பட வேண்டிய நகரமாக 
2012ம்‌ ஆண்டில்‌ பட்டியலில்‌ இணைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 
ஏறக்குறைய 5000 ஆண்டுகள்‌ பழமையான ஒரு நகரமாக இது 
அடையாளப்படுத்தப்படுகிறது. 


இந்த அகழாய்வுகள்‌ நடைபெறுவதற்கு முன்‌ சீயஸ்‌ கடவுளின்‌ கோவில்‌ 
கண்டெடுக்கப்பட்ட பகுதி பொ.ஆ.மு 3000 என கால வரையறை செய்யப்பட்டது. 
பொ.ஆ.மு 1330 இந்த நகரத்தை ரோமானியப்‌ பேரரசு கைப்பற்றி தன்‌ 
ஆளுமைக்குள்‌ உட்படுத்தியது. 


2011ம்‌ ஆண்டு முதல்‌ துருக்கிய தொல்லியல்‌ ஆய்வாளர்கள்‌ இப்பகுதிகளில்‌ 
தொடர்ச்சியான பல ஆய்வுகளைச்‌ செய்து வருகின்றனர்‌ என்பதோடு 
இவ்வாய்வுகள்‌ அரிய பல கண்டுபிடிப்புகளை வெளிக்கொணர உதவியுள்ளன 
என்பது குறிப்பிடத்தக்கது. 

குறிப்பு: — https//www.hurriyetdailynews.com/statue-of-greek-health-goddess-hygieia-unearthed- 
167210 


eoe 


42 


8. கிழக்கு மலேசியா சபாவில்‌ பூமிபுத்ரா தமிழர்கள்‌ 


புலம்பெயர்ந்த தமிழர்களில்‌ சிலர்‌ சபாவிற்குச்‌ சென்றார்கள்‌. சபாவிலேயே வாழ்ந்து, 
நிரந்தரவா௫களாகி விட்டனர்‌. அந்த வகையில்‌, தமிழர்கள்‌ பலர்‌ கடசான்‌, மூருட்‌, 
பாஜாவ்‌ பெண்களைத்‌ இருமணம்‌ செய்து வாழ்கின்றனர்‌. இந்தப்‌ பெண்களில்‌ பலர்‌ 
கிறிஸ்துவப்‌ பெண்களாகும்‌. 


ஒரு தமிழருக்கும்‌ ஒரு கடசான்‌ அல்லது பாஜாவ்‌ பெண்ணுக்கும்‌ பிறந்த குழந்தை, 
பூமிபுத்ரா தகுதியைப்‌ பெறுஇறது. மலேசிய அரசியலமைப்பின்‌ 160A  (6)(a) 
சட்டப்பிரிவின்‌ Sib அந்த விதி சொல்லப்‌ படுஇறது. 


தமிழர்கள்‌ சிலர்‌ சீனர்‌ அல்லது கடசான்‌ பாரம்பரியங்களுடன்‌ ஐக்கியமாகி 
விட்டனர்‌. அவர்களில்‌ சிலர்‌ பாஜாவ்‌ பெண்களை மணந்து, இஸ்லாம்‌ சமயத்திற்கு 
மாறி உள்ளனர்‌. 


சபாவில்‌ 12,600 இந்தியர்கள்‌ உள்ளனர்‌. தமிழர்கள்‌ 3,200. இவர்களின்‌ நலன்களுக்காக 
ஒரு சங்கம்‌ உருவாக்கப்பட்டு உள்ளது. அதன்‌ பெயர்‌ சபா இந்தியர்‌ சங்கம்‌. 


1960-களில்‌ மலேசியக்‌ குடியேற்ற வாரியம்‌, தீபகற்ப மலேசியாவிலிருந்து இந்தியத்‌ 
தொழிலாளர்களைச்‌ சபா ரப்பர்‌ தோட்டங்களுக்குக்‌ கொண்டு வந்தது. அந்த 
வகையில்‌ தமிழர்களின்‌ எண்ணிக்கையும்‌ கூடியது. 


இருப்பினும்‌ வேலை ஒப்பந்தம்‌ முடிந்ததும்‌ பலர்‌ திரும்பிச்‌ சென்று விட்டனர்‌. 
குறைவான எண்ணிக்கையில்‌ மட்டுமே சிலர்‌ தங்கினர்‌. அப்படித்‌ தங்கியவர்கள்‌ 
பின்‌ நாட்களில்‌ சபா பெண்களைத்‌ திருமணம்‌ செய்து கொண்டனர்‌. அவர்களுக்குப்‌ 
பிறந்த குழந்தைகள்‌ பலர்‌ பூமிபுத்ரா தகுதியைப்‌ பெற்று உள்ளனர்‌. 


தீபாவளி, வைகாசி, தைப்பூசம்‌ போன்ற திருவிழாக்களை இன்று வரை 
கொண்டாடுகின்றனர்‌. வேறு சமயங்களுக்கு மாறிய தமிழர்கள்‌ கிறிஸ்துமஸ்‌, 
பெரிய வெள்ளி, நோன்புப்‌ பெருநாள்‌ போன்ற திருநாட்களைக்‌ 
கொண்டாடுகின்றனர்‌. 


தமிழர்கள்‌ எங்கே சென்றாலும்‌ அங்கே ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கி 
விடுகிறார்கள்‌. அந்த வகையில்‌ சபாவிலும்‌ ஒரு தனித்துவமான தமிழர்ச்‌ சமுதாயம்‌ 
உருவாக்கப்பட்டு உள்ளது. 


eee 


43 


சான்றுகள்‌: 
1. One Indian man, who calls himself as Huang Poh Lo, proclaims in an advertising banner that he is 


The World's Only Indian Chinese Calligrapher. - http://www.nst.com.my/life-times/showbiz/sunday- 
gaiety-1.178092 

2. Ethnic Indians may be few in Sabah, but Deepavali is a Malaysia celebration. - 
http://insightsabah.gov.my/article/read/648/ 

3. The Sabah Indian Association 

4. If one of the parents is a Muslim Malay or indigenous native of Sabah as stated in Article 160A (6)(a) 
Federal Constitution of Malaysia; thus child is considered as a Bumiputra. - 
http://en.wikipedia.org/wiki/Bumiputra/ 


9. உண்டெரூல்டிங்கன்‌ (ஜெர்மனி) கற்கால மனிதர்கள்‌ குடியிருப்பு 


உலகம்‌ முழுவதும்‌ இன்று தொல்லியல்‌ கள ஆய்வுகள்‌ என்பது பொதுமக்களின்‌ 
கவனத்தை ஈர்த்து வருகின்ற ஒரு துறையாக வளர்ந்து வருகின்றது. தமிழகத்தில்‌ 
ஆதிச்சநல்லூர்‌, அரிக்கமேடு, கொடுமணல்‌, பொருந்தல்‌, அழகன்குளம்‌, கீழடி 
போன்ற இடங்களில்‌ நடைபெறுகின்ற அகழாய்வுகள்‌ பற்றிய செய்திகள்‌ இன்று 
பத்திரிகை செய்திகள்‌ அல்லது ஆய்வாளர்களின்‌ அறிக்கைகள்‌ என்ற எல்லையைக்‌ 
கடந்து பொது மக்களின்‌ ஆர்வத்தை வெளிப்படுத்தும்‌ தனிநபர்‌ ஆய்வுகளாகவும்‌ 
பதிவுகளாகவும்‌ பேஸ்புக்‌, வாட்ஸ்‌ அப்‌, ட்விட்டர்‌ பதிவுகளாக இக்காலத்தில்‌ 
வெளிவருகின்றன. 


தமிழ்நாட்டுத்‌ தொல்லியல்‌ செய்திகளை அறிந்து கொள்கின்ற அதேவேளை 
தமிழ்நாட்டிற்கு வெளியே நடைபெறுகின்ற, அல்லது நடைபெற்ற தொல்லியல்‌ 
அகழாய்வுகள்‌ மனித குலத்தின்‌ தொன்மை பற்றிய கண்டுபிடிப்புகள்‌ 
ஆகியவற்றைப்‌ பற்றி அறிந்து கொள்வது அவசியமாகின்றது. இத்தகைய அறிவு 
உலகளாவிய அளவில்‌ மனித குலத்தின்‌ தோற்றம்‌, வளர்ச்‌, மற்றும்‌ நிலைத்தன்மை, 
போராட்டங்கள்‌, வெற்றி, அரசு உருவாக்கம்‌, இடப்பெயர்வு, புலம்பெயர்வு என்கின்ற 
பல்வேறு மனிதகுல அசைவுகளைப்‌ பற்றி அறிந்துகொள்வதில்‌ தெளிவைத்‌ 
தருவதாக அமையும்‌. 


தொல்லியல்‌ ஆய்வுகளை மிக நீண்டகாலமாக, செயல்படுத்தி வரும்‌ நாடுகளில்‌ 
ஒன்று ஜெர்மனி. ஜெர்மனியின்‌ பல்வேறு பகுதிகளில்‌ நடைபெற்ற அகழாய்வுகள்‌ 
பல்வேறு அருங்காட்சியகங்களிலும்‌, பல்கலைக்கழக ஆய்வுக்‌ கூடங்களிலும்‌, 
கண்காட்சி பகுதிகளிலும்‌ மட்டுமன்றி அகழாய்வுகள்‌ நடத்தப்பட்ட பகுதிகளிலேயே 
அருங்காட்சியகங்களாக அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 
ஆயிரத்திற்கும்‌ மேற்பட்ட அருங்காட்‌சியகங்களைக்‌ கொண்டது ஜெர்மனி. 
ஒவ்வொரு பெரிய நகரமாகட்டும்‌, சிறு நகரமாகட்டும்‌, இராமம்‌ ஆகட்டும்‌... எல்லாப்‌ 
பகுதிகளிலும்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட அருங்காட்சியகங்கள்‌ உருவாக்கப்பட்டுள்ளன. 


அந்த வகையில்‌ இந்தப்‌ பதிவு கற்கால மனிதர்களின்‌ குடியிருப்பு ஒன்றினை 
பற்றியது. 


Pfahlbaumuseum  Unteruhldingen - உண்டெரூல்டிங்கன்‌ கற்கால மனிதர்கள்‌ 
குடியிருப்புகள்‌ அருங்காட்சியகம்‌ ஜெர்மனியின்‌ கொன்ஸ்டன்ஸ்‌ ஏரிக்கு அருகே 
உள்ளது. 


eee 


45 


இன்று உலகளாவிய வகையில்‌ யுனெஸ்கோவினால்‌ பாதுகாக்கப்படும்‌ 111 கற்கால 
மனிதர்களின்‌ குடியிருப்புகளில்‌ ஒன்றாகவும்‌ இது அமைஇறது. 


ஜெர்மனிக்குத்‌ தெற்கிலும்‌, சுவிசர்லாந்து மற்றும்‌ ஆஸ்திரியா ஆகிய இரு 
நாடுகளுக்கும்‌ அருகிலேயும்‌ உள்ளது இப்பகுதி. 1853-1854 ஆகிய காலகட்டத்தில்‌ 
இந்த ஏரியில்‌ மீன்‌ பிடிக்கச்‌ சென்ற மீனவர்களது வலைகள்‌ அடிக்கடி தண்ணீருக்கு 
அடியில்‌ மாட்டிக்‌ இழிந்து போனதை அவர்கள்‌ அன்றைய நகர அதிகாரிகளிடம்‌ 
தெரிவிக்க அவர்கள்‌ கடலுக்கடியில்‌ ஆய்வு செய்யும்‌ சிலரை அனுப்பி சோதனை 
செய்த போது இது மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக அமையும்‌ என யாரும்‌ முதலில்‌ 
எதிர்பார்க்கவில்லை. வரலாற்றுக்‌ காலத்துக்கு முந்தைய மனித குல வாழ்விடப்‌ 
பகுதிகளுள்‌ ஒன்றாக இப்பகுதி இருந்தது என்பதும்‌ அவர்கள்‌ வாழ்வியல்‌ கூறுகள்‌ 
தொடர்பான ஏராளமான தொல்பொருட்கள்‌ இங்குக்‌ இடைத்ததும்‌ 
ஆய்வாளர்களுக்கு ஆச்சரியத்தை அளித்தன. 


இங்கு அகழாய்வை நிகழ்த்திய குழுவில்‌ இடம்பெற்றவர்களுள்‌ ஒருவர்‌ ஃபெர்டினன்‌ 
கெல்லர்‌. இவரே இப்பகுதிக்கு 'Pile Dwelling’ எனப்‌ பெயரிட்டு தனது ஆய்வறிக்கையை 
வெளியிட்டார்‌. 


அடுத்து இங்கு மக்கள்‌ வாழ்ந்த கி.மு 3000 கால அளவிலான வீடுகள்‌, இங்கு 
அகழாய்வில்‌ கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள்‌ பற்றி இனம்‌ சில குறிப்புகளாக 
வழங்குகின்றேன்‌. 


உண்டெரூல்மடங்கன்‌ (ஜெர்மனி) கற்கால மனிதர்கள்‌ குடியிருப்பு 
அருங்காட்‌சியகத்துற்கு நேற்று சனிக்கிழமை 24.7.2021 சென்றிருந்த போது பதிந்த 
காட்சி. 


46 


The sunken villages can be seen 
in aerial photographs ... 


ஏரிக்கு அடிப்பகுதியில்‌ மணலில்‌ புதையுண்ட மக்கள்‌ வாழ்விடப்‌ பகுதி 


Ferdinand Keller 1800 - 1881 


Educator - Prehistorian - Collector 


“It is hardly necessary here to state, what in the 
year 1855 was new to antiquaries, that from a 
series of discoveries the fact is made manifest, that 
in the very earliest times groups of families, or 
probably whole tribes, subsisting by hunting and 
fishing, with some knowledge of agriculture, lived 
on the borders of the Swiss lakes, in huts built not 
on dry ground, but on a series of piles in the shal- 
lows near the shores." 

F. Keller, 1856 


ஃபெர்டினன்‌ கெல்லர்‌ 


47 


"உண்டெரூல்டிங்கன்‌ (ஜெர்மனி) கற்கால மனிதர்கள்‌ குடியிருப்பு - 2" 
வீடுகளைக்‌ கட்டி குடியிருப்புகளை உருவாக்க எப்போது மனித குலம்‌ தனது 
முயற்சியைத்‌ தொடங்கியது என நம்‌ எல்லோருக்குமே எப்போதாவது மனதில்‌ 
கேள்விகள்‌ எழுந்திருக்கும்‌, அல்லவா? 


Sip, ஆதிச்சநல்லூர்‌ போன்ற அகழாய்வுகள்‌ வெளிப்படுத்திய, நாம்‌ அறிந்த 
தமிழ்நாட்டு அகழாய்வுகள்‌ போல உலகின்‌ ஏனைய பகுதிகளில்‌ நடைபெற்ற 
அகழாய்வுகளையும்‌ தெரிந்து கொள்வோமே. இது ஒப்பாய்வுகளுக்கு உதவும்‌ 
என்பதோடு பொதுவாகவே ஹோமோ சேப்பியன்களான இந்த மனித குலத்தின்‌ 
வாழ்விடங்கள்‌ உருவாக்கல்‌ என்ற பொதுக்‌ குணத்தைப்‌ பற்றி அறிந்து கொள்ளவும்‌ 
உதவும்‌ அல்லவா? 


ஜெர்மனியின்‌ உண்டெரூல்டிங்கன்‌ பகுதியில்‌ ஏறக்குறைய பொ.ஆ.மு 3917 ஆண்டு 
காலகட்டம்‌ வாக்கில்‌ உருவாக்கப்பட்ட வீடுகளின்‌ மாதிரிகள்‌ இங்கு உள்ள மிக 
முக்கிய காட்சிப்‌ பொருள்களாக அமைகின்றன. காலவரிசைப்படி ஒவ்வொரு 
வீடுகளும்‌ முன்னர்‌ இப்பகுதியில்‌ மக்கள்‌ அமைத்த வீடுகளின்‌ தொல்‌ படிமங்களை 
ஆராய்ந்ததன்‌ அடிப்படையில்‌ மாதிரிகளாக இங்கே உருவாக்கப்பட்டுள்ளன. அந்த 
வரிசையில்‌ முதலில்‌ வருவது ஹோர்ன்ஸ்டாட்‌ வீடு (Hornstaat Haus). 


இந்த வகை வீடுகள்‌ இப்பகுதியில்‌ நிகழ்த்தப்பட்ட அகழாய்வுப்‌ பணியின்போது 
ஏரிக்கு மிக ஆழமான பகுதிகளில்‌ கிடைத்துள்ளன. அடிப்படையில்‌ ஓர்‌ அறை மட்டும்‌ 
கொண்ட மரத்தாலும்‌ குச்‌சிகளும்‌ கட்டப்பட்ட வீடுகள்‌. இவ்வகை வீடுகள்‌ கட்டப்பட்ட 
காலமாக பொ.ஆ.மு. 3917 ஆம்‌ ஆண்டு என ஆய்வாளர்கள்‌ நிகழ்த்திய கரிம 
ஆய்வுகளின்‌ வழி உறுதி செய்கின்றார்கள்‌. இந்த வகை வீடுகளின்‌ தொல்‌ 


48 


படிமங்கள்‌ 1980ஆம்‌ ஆண்டு முதல்‌ 1993ஆம்‌ ஆண்டு வரை கான்ஸ்டன்ஸ்‌ 
ஏரிக்கரையில்‌ நிகழ்த்தப்பட்ட அகழாய்வில்‌ கண்டுபிடிக்கப்பட்டவை. இந்த 
அகழ்வாய்வை பாடன்‌ ஊர்ட்டன்பெர்க்‌ மாநிலத்து வரலாற்றுச்‌ சின்னங்கள்‌ 
பாதுகாப்பு அமைப்பு (State office of Historic Monuments) நிகழ்த்தியது. 


இந்த வீடுகளை உருவாக்கப்‌ பயன்படுத்தப்பட்ட மரத்‌ தூண்கள்‌ 4 - 9 மீட்டர்‌ உயரம்‌ 
கொண்டவை. சுவர்கள்‌ களிமண்ணால்‌ பூசப்பட்டு மேற்கூரைகள்‌ ரீட்‌ கானரி வகைப்‌ 
புற்களால்‌ உருவாக்கப்பட்டுள்ளன. இங்கு மாதிரியாக வைக்கப்பட்டுள்ள இந்த வீடு 
1996 ஆம்‌ ஆண்டு முதலில்‌ உருவாக்கப்பட்டு அதன்‌ பின்னர்‌ மீண்டும்‌ 2011 ஆம்‌ 
ஆண்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளது. 


UG A ஆச] 
ee ட்ட ` E 
CASS அழத்‌ a Nb அத 


istaad-Haus 


> a 
Apr wan al 1 P, 


பொ.ஆ.மு. 3900 எனும்போது இன்றைக்கு ஏறக்குறைய 6000 ஆண்டுக்காலப்‌ 
பழமையான தொல்‌ எச்சங்கள்‌ என்பதை அறிய முடிகின்றது. ஐரோப்பாவில்‌ தொல்‌ 
மனிதர்கள்‌ வாழ்ந்த பல இடங்கள்‌ பற்றிய செய்திகள்‌ இன்று நமக்குக்‌ 
கிடைக்கின்றன. அந்த வகையில்‌ இந்தப்‌ பகுதியில்‌ கிடைத்திருக்கின்ற இந்தக்‌ 
குடியிருப்புகளின்‌ எச்சங்கள்‌ நமக்கு இப்பகுதியில்‌ வாழ்ந்த மனிதர்கள்‌ நீண்ட 
கழிகளையும்‌, களிமண்‌, மற்றும்‌ புல்‌ சருகுகளையும்‌ கொண்டு வீடுகளைக்‌ கட்டும்‌ 
திறன்களையும்‌ கொண்டிருந்தனர்‌ என்பதையும்‌, ஓரிடத்தில்‌ தங்கி வாழ்வது, 
உணவுகளைச்‌ சேகரிப்பது என்ற பழக்கங்களையும்‌ கொண்டிருந்தனர்‌ 
என்பதையும்‌ இந்த அகழாய்வுச்‌ செய்தி உலகுக்கு வெளிப்படுத்தியது. 

அடுத்த பதிவில்‌ இங்கு கிடைத்த மேலும்‌ சில தொல்பொருட்கள்‌ பற்றிய 
செய்திகளைப்‌ பதிர்கிறேன்‌. 


"உண்டெரூல்டிங்கன்‌ (ஜெர்மனி) கற்கால மனிதர்கள்‌ குடியிருப்பு - 3" 

தொல்‌ மனிதர்களின்‌ வரலாறு மண்ணுக்குள்‌ மறைந்து இடக்கின்றது. ஆழமாக 
நிலத்தைத்‌ தோண்டி அகழாய்வு செய்யும்போது நமக்குப்‌ பல்லாண்டுகளுக்கு 
முன்னர்‌ வாழ்ந்த மக்களின்‌ வாழ்வியல்‌ பற்றிய தொல்‌ எச்சங்கள்‌ கிடைக்கின்றன. 
அதேபோல கடலுக்கடியில்‌ அகழாய்வு செய்யும்‌ போதும்‌, ஏரிகள்‌, குளங்கள்‌ போன்ற 
நீர்‌ நிலைகள்‌ இருக்கின்ற பகுதிகளில்‌ அகழாய்வு செய்யும்போதும்‌ ஏராளமான 
அரும்‌ பொருட்கள்‌ இடைக்க வாய்ப்புகள்‌ உள்ளன. 


மனிதகுலம்‌ மட்டுமல்ல; மிருகங்களும்‌ சரி, தாவரங்களும்‌ சரி; நீர்நிலைகள்‌ எங்கு 
இருக்கின்றதோ அங்கேயே வாழ்விடத்தை உருவாக்கிக்கொள்ளும்‌ அடிப்படை 
பண்பை ஆய்வுகள்‌ நமக்கு வெளிப்படுத்துகின்றன. அதனால்தான்‌ பெருவாரியான 
அனைத்து நாகரிகங்களும்‌ ஏதாவது ஒரு நதிக்‌ கரையை ஓட்டியே 
அமைந்திருக்கின்றன. நைல்‌ நத நாகரிகம்‌, வைகை நத நாகரிகம்‌ போன்றவற்றை 
இதற்கு உதாரணமாகக்‌ காட்டலாம்‌. அல்லது ஏரிகள்‌ குளங்கள்‌ கடற்கரை அருகே 
என்ற வகையில்‌ அமைந்திருக்கின்றன. 


ஜெர்மனியின்‌ உண்டெரூல்டிங்கன்‌ பகுதி தொல்லியல்‌ அகழாய்வின்‌ போது 
ஏரியின்‌ அடிப்பகுதியில்‌ புதையுண்டு இடந்த மர வீடுகளைப்‌ பற்றிய செய்திகளை 
இதற்கு முந்தைய பதிவில்‌ கூறியிருந்தேன்‌. இப்பகுதியில்‌ மரங்களின்‌ அல்லது 
கழிகளின்‌, புற்களின்‌ எச்சங்கள்‌ மட்டுமே கிடைத்தன என்று எண்ணிவிட 
வேண்டாம்‌. இப்பகுதியில்‌ நடத்தப்பட்ட பல்வேறு கால அகழாய்வுகளில்‌ இங்கு 
மண்ணால்‌ உருவாக்கப்பட்ட மண்பாண்டங்கள்‌, இரும்பு மற்றும்‌ மரத்தால்‌ ஆன 
கருவிகள்‌, கற்களாலான அணிகலன்கள்‌ மட்டுமன்றி விலங்குகளின்‌ கொம்புகளும்‌ 
எலும்புகளால்‌ ஆன பொருட்கள்‌ என பல்வேறு தடயங்கள்‌ இடைத்திருக்கின்றன. 


நம்மை ஆச்சரியப்படுத்தும்‌ வகையில்‌ 5000 ஆண்டுகள்‌ பழமையான மரத்தாலான 
கலங்கள்‌ மட்டுமன்றி மனிதர்கள்‌ பயன்படுத்திய துணி வகைகளும்‌ 
இடைத்திருக்கின்றன. பானைகளுக்குள்‌ வைக்கப்பட்டிருந்த ரொட்டி துண்டின்‌ 
படிமங்கள்‌, ஆப்பிள்‌ பழங்கள்‌, சமைத்த அல்லது சுட்ட பயிர்கள்‌ சமைத்த கஞ்சி 
போன்றவை பதப்படுத்தப்பட்ட நிலையில்‌ பானைகளில்‌ கண்டெடுக்கப்பட்டன. 
இந்தக்‌ கண்டுபிடிப்புகள்‌ இப்பகுதியில்‌ வாழ்ந்த மக்களின்‌ குடியிருப்பு, வாழ்வியல்‌ 
தன்மை ஆகியவற்றை ஆச்சரியப்படத்தக்க வகையில்‌ நமக்கு விளக்குகின்றன. 


அன்றாடப்‌ பயன்பாட்டுப்‌ பொருட்களான கோடரி, சமைக்கப்‌ பயன்படுத்தும்‌ 
பானைகள்‌, ஊசிகள்‌, மீன்களைப்‌ பிடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இரும்பு 
கொக்கிகள்‌ போன்றவையும்‌ இடைத்திருக்கின்றன. இவை இக்காலத்திலும்‌ நமது 
வாழ்வியல்‌ தேவைகளுக்கு அடிப்படையாக இருப்பவை தான்‌. இதனைக்‌ 
காணும்போது அடிப்படையில்‌ மனித வாழ்வு என்பது பெரிய மாற்றத்தை இந்த 
ஐந்தாயிரம்‌ ஆண்டுகள்‌ கால வாக்கில்‌ அடையவில்லை என்பதைக்‌ 
காண்கின்றோம்‌. 


eee 


50 


உண்டெரூல்டிங்கன்‌ (ஜெர்மனி) கற்கால மனிதர்கள்‌ குடியிருப்பு 
அருங்காட்‌ஓயகத்துல்‌ தொல்லியல்‌ அகழாய்வின்‌ போது கிடைத்த பொருட்கள்‌ 


27 


நமக்கு முன்னர்‌ வாழ்ந்த மனிதர்கள்‌ விட்டுச்‌ சென்ற பொருட்கள்‌ தான்‌ இன்று 
நமக்குக்‌ கடந்த காலத்தை அறிந்து கொள்ள உதவுகின்றன. 


உடைந்த வகையிலும்‌ முழுமையான வகையிலும்‌ இப்பகுஇயில்‌ குறிப்பிடத்தக்க 
எண்ணிக்கையில்‌ மண்பாண்டங்கள்‌ இடைத்திருக்கின்றன. இவை குறிப்பிடத்தக்க 
வடிவத்துடன்‌ நேர்த்தியாக அமைக்கப்பட்ட வகையில்‌ உள்ளன. இப்பகுதியில்‌ 
பல்வேறு பண்பாட்டுக்‌ குழுவினர்‌ வாழ்ந்திருக்க கூடிய வாய்ப்புகள்‌ உண்டு 
என்பதைக்‌ காட்டும்‌ வகையிலும்‌ இத்தகைய மண்பாண்டங்களின்‌ அமைப்பில்‌ 
வேறுபாடுகள்‌ இருப்பதையும்‌ காண முடிகின்றது. பொ.ஆ.மு 3800லிருந்து பொ.ஆ.மு. 
1000 வரையிலான (அதாவது இன்றைக்கு ஏறக்குறை 6000லிருந்து 3000 ஆண்டுகள்‌ 
என) கரிமப்‌ படிம ஆய்வுகள்‌ காட்டுகின்றன. 


கற்காலத்தில்‌ அமைக்கப்பட்ட மிக எளிய சமையல்‌ அறை ஒன்றில்‌ வைக்கப்பட்ட நீர்‌ 
அருந்துவதற்கான கோப்பைகள்‌, பொருட்களை வைப்பதற்கான பாத்திரங்கள்‌, 
பல்வேறு வகையான மண்பாண்டங்கள்‌, உணவு சாப்பிடுவதற்கான 
மண்பாண்டங்கள்‌, உணவுப்‌ பொருட்களைப்‌ பாதுகாப்பாக வைப்பதற்கான 
பாத்திரங்கள்‌ என்பவை உடைந்த நிலையிலும்‌ முழுமையான நிலையிலும்‌ என்ற 
வகையில்‌ இங்குக்‌ கண்டுபிமக்கப்பட்டிருக்கின்றன. 


இங்கு கண்டெடுக்கப்பட்ட மண்பாண்டங்கள்‌ இந்த மாநிலத்தின்‌ ஆய்வுக்கூடத்தில்‌ 
ஆய்வுக்காகப்‌ பாதுகாக்கப்பட்டாலும்‌ இப்பகுதியில்‌ அமைந்திருக்கின்ற சிறிய 
அருங்காட்‌சியகத்தில்‌ குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில்‌ இவை 
காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 


தமிழகத்தில்‌ நடைபெற்ற ஏராளமான தொல்லியல்‌ கண்டுபிடிப்புகளில்‌ 
முழுமையான, அல்லது உடைந்த மண்‌ பாண்டங்கள்‌ பற்றிய செய்திகளை அடிக்கடி 
நாம்‌ இப்பொழுது ஊடகங்களின்‌ வழி கேள்விப்‌ படுகிறோம்‌ அல்லவா. ? அதேபோல 
ஐரோப்பாவின்‌ பல பகுதிகளிலும்‌ மத்திய ஆசியா போன்ற நாடுகளிலும்‌ 
நிகழ்த்தப்பட்ட தொல்லியல்‌ அகழாய்வுகளில்‌ மண்பாண்டங்கள்‌ ஏராளமானவை 


கிடைத்துள்ளன என்பது நமக்கு ஆச்சரியமே. அவை அனைத்தும்‌ 
அருங்காட்சியகங்களில்‌ பாதுகாக்கப்படுகின்றன; பொதுமக்களுக்குக்‌ 
காட்‌சிப்படுத்தப்படுகின்றன. 


எனது ஏராளமான அருங்காட்‌சியங்களுக்கான பயணங்களின்போது நான்‌ 
இத்தகைய மட்பாண்டங்கள்‌ பலவற்றைப்‌ பார்த்ததுண்டு. அந்த வகையில்‌ இங்கு 
உண்டெரூல்டிங்கன்‌ பகுதியில்‌ உள்ள சிறிய அருங்காட்சியகத்திலும்‌ நான்‌ நேரில்‌ 
கண்ட மண்பாண்டங்களின்‌ புகைப்படங்கள்‌ சிலவற்றை இங்கே பதர்‌ கிறேன்‌. 


eee 


52 


"உண்டெரூல்டிங்கன்‌ (ஜெர்மனி) கற்கால மனிதர்கள்‌ குடியிருப்பு - 4" 
உணவுதான்‌ உயிர்களுக்கு ஆதாரம்‌. உணவைத்‌ தேடித்‌ தான்‌ உயிரினங்கள்‌ 
அனைத்துமே பயணிக்கின்றன. அது தாவரங்களாகட்டும்‌.. விலங்குகளாகட்டும்‌ 
மனிதர்களாகட்டும்‌.. எல்லோருமே ஒவ்வொரு நாளும்‌ உணவை மையமாக 
வைத்துத்தான்‌ வாழ்க்கைப்‌ பயணத்தைச்‌ செலுத்துகின்றோம்‌. 


யாராவது நண்பர்களைப்‌ பார்த்தால்‌ சாப்பிட்டீர்களா..? அல்லது அருந்தத்‌ தண்ணீர்‌ 
வேண்டுமா..? எனக்‌ கேட்பது உலக மனிதர்கள்‌ அனைவருக்குமே இயல்புதான்‌. 


உணவைச்‌ சார்ந்தே பல்வேறு வணிக முயற்சிகளும்‌ உலகம்‌ முழுவதும்‌ இன்று 
பரந்து விரிந்து இடக்கின்றன. ஓரிடத்திலிருந்து மற்றோர்‌ இடத்திற்கு அனுப்பி 
வைக்கப்படும்‌ பொருட்களில்‌ உணவுப்‌ பொருட்களும்‌ முக்கியத்துவம்‌ பெறுகின்றன. 
இப்போது மட்டுமல்ல. பண்டைய காலம்‌ தொட்டே கடல்‌ வணிகத்தில்‌ 
உணவுப்பொருட்களை ஏதாவது ஒரு வகையில்‌ பதப்படுத்தப்‌ பத்திரப்படுத்தி 
அனுப்பி வைப்பதும்‌ ஒரு கலையாகவே இருந்து வந்துள்ளது. தமிழ்நாட்டில்‌ 
உருவாக்கப்பட்ட மண்பாண்டங்கள்‌ எகிப்தின்‌ செங்கடலோர அகழாய்வுகளில்‌ 
கிடைப்பதும்‌, ரோமானியப்‌ பேரரசில்‌ பல்வேறு பகுதிகளில்‌ உருவாக்கப்பட்ட 
எம்‌ஃபோரா ஜாடிகள்‌ தமிழகத்தின்‌ அகழாய்வுப்‌ பகுதிகளில்‌ கிடைப்பதும்‌ நாம்‌ 
அறிந்தது தான்‌. 


வேட்டையாடியும்‌, மண்ணில்‌ புதைந்து கடக்கும்‌ இழங்குகளைத்‌ தோண்டி எடுத்தும்‌, 
பழங்களையும்‌ இலைகளையும்‌ பறித்துச்‌ சாப்பிட்டு வாழ்ந்த தொல்‌ மனிதர்கள்‌ 
படிப்படியாக ஓரிடத்தில்‌ தங்கி வாழ முயன்றபோது உணவுப்பொருட்களைப்‌ 


53 


பதப்படுத்திப்‌ பாதுகாத்து வைக்க வேண்டியது அவசியம்‌ என்பதை உணர்ந்து 
கொண்டார்கள்‌. 


இப்போது பலரது வீடுகளிலும்‌ இருப்பது போல அன்று குளிர்சாதனப்பெட்டி 
வீடுகளில்‌ இல்லை அல்லவா...? ஆனாலும்‌ தொல்‌ மனிதர்கள்‌ தொடக்கக்‌ காலத்தில்‌ 
உணவுகளை ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள்‌ சேமிக்க ஏராளமான முயற்சிகளைச்‌ 
செய்திருக்கின்றார்கள்‌. அவர்களது அன்றைய முயற்சிகளை ஒப்பிடும்போது இன்று 
நாம்‌ செய்கின்ற முயற்சிகள்‌ குறைவு என்றுதான்‌ எண்ணத்‌ தோன்றுதிறது. 


இழங்குகளைச்‌ சாப்பிட்டது போக மீதத்தைப்‌ பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும்‌... 
அன்று பிடித்த மீன்களைச்‌ சாப்பிட்டது போக மீதத்தை மிச்சப்படுத்தி 
வைக்கவேண்டும்‌... அதேபோல காய்கறிகளையும்‌ பழங்களையும்‌ நாளைக்குச்‌ 
சாப்பிட மிச்சப்‌ படுத்தி வைக்க வேண்டும்‌... 


அதுமட்டுமா குளிர்காலம்‌ வந்து விட்டால்‌ உணவைத்‌ தேடுவது சிரமம்‌... அந்தச்‌ 
சூழலில்‌ அன்றாடத்‌ தேவைக்கு வேண்டிய உணவைக்‌ கோடைக்‌ காலத்திலேயே 
சேமித்து வைக்கவேண்டும்‌... இப்படிப்‌ பல சவால்கள்‌ நமது தொல்‌ மனிதர்கள்‌ 
சந்தித்தார்கள்‌. 


இதனடிப்படையில்‌ பிறந்ததுதான்‌ பானைகள்‌ உருவாக்கும்‌ தொழில்‌ நுட்பமும்‌ 
உணவைப்‌ பதப்படுத்தும்‌ தொழில்‌ நுட்பமும்‌, மண்பாண்டங்களை உருவாக்கும்‌ 
தொழில்நுட்பம்‌ நமது சூழலில்‌ இந்திய நிலப்பகுதியில்‌ மட்டும்தானா என்ற 
கேள்விக்கு 'இல்லை' என்பதே நமக்கு விடையாகக்‌ இடைக்குறது. ஐரோப்பாவின்‌ 
பல்வேறு பகுதிகளில்‌ நிகழ்த்தப்பட்ட அகழாய்வுகளில்‌ அதேபோல 
ஆப்பிரிக்காவிலும்‌ தென்‌ அமெரிக்காவிலும்‌ மத்தியக்‌ இழக்காசிய நாடுகளிலும்‌ 
நிகழ்த்தப்பட்ட ஏராளமான தொல்லியல்‌ ஆய்வுகளில்‌ மிக நீண்ட காலமாக மனித 
குல பயன்பாட்டில்‌ இருந்த மண்பானைகள்‌ பற்றிய செய்திகள்‌ அதிகம்‌ 
கிடைக்கின்றன. செய்திகள்‌ மட்டுமல்ல.. ஏராளமான மண்பாண்டங்கள்‌ இன்று 
உலகின்‌ பல்வேறு அருங்காட்சியகங்களில்‌ பல்கலைக்கழகக்‌ கண்காட்சி 
பகுதிகளிலும்‌ பொதுமக்கள்‌ பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. 


இங்கு ஜெர்மனியின்‌ உண்டரூல்டிங்கன்‌ பகுதியில்‌ 1920ம்‌ ஆண்டில்‌ "Wasserburg 
Buchau' பகுதியில்‌ நிகழ்த்தப்பட்ட தொல்லியல்‌ அகழாய்வில்‌ மண்பாண்டங்களை 
உருவாக்கும்‌ அடுப்பும்‌, மண்பாண்டங்களை பத்திரப்படுத்தி வைக்கும்‌ ஒரு வீடும்‌ 
அவற்றிற்குள்‌ பதப்படுத்திய உணவுப்‌ பொருட்கள்‌ வைக்கப்பட்ட பல்வேறு 
மண்பாண்டங்கள்‌ உள்ள வகையில்‌ எனக்‌ இடைத்தன. 


இங்கு புகைப்படத்தில்‌ காட்டப்படுகின்ற அடுப்பு மற்றும்‌ அருகில்‌ உள்ள வீடு 
அகழாய்வில்‌ இடைத்த தொல்லியல்‌ எச்சத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு 
மாதிரியாக உருவாக்கப்பட்டவை. இத்தகைய வீடுகள்‌ மனிதர்கள்‌ வாழ்ந்த வீடுகள்‌ 


eee 


54 


இல்லை என்றும்‌ இவை மண்பாண்டங்களில்‌ பொருட்களைச்‌ சேகரித்து பதப்படுத்தி 
வைக்கப்பட்ட தனி வீடுகள்‌ என்றும்‌ இந்த ஆய்வுகள்‌ வெளிப்படுத்தின. 


உணவு தோல்‌ பைகளிலும்‌, மரத்தாலான பெரிய வட்டவடிவிலான குடுவைகளில்‌, 
மண்பாண்டங்களில்‌ சேகரித்து வைக்கப்பட்டிருந்த செய்திகள்‌ இந்த ஆய்வின்போது 
வெளிவந்தன. உணவு பதப்படுத்தல்‌ என்னும்‌ தொழில்நுட்பத்தைப்‌ பயன்படுத்தி 
மீன்களும்‌ பயிர்களும்‌ காய்கறிகளும்‌ பண்டைய மக்களால்‌ இங்கு 
பதப்படுத்தப்பட்ட செய்தி, உணவைப்‌ பதப்படுத்துப்‌ பாதுகாக்கும்‌ முறை, மற்றும்‌ 
மண்பாண்டங்களை உருவாக்கும்‌ தொழில்நுட்பம்‌ ஜெர்மனியின்‌ இப்பகுதியில்‌ 
இன்றைக்கு நான்காயிரம்‌ ஆண்டு வாக்கில்‌ வழக்கில்‌ இருந்தது என்னும்‌ செய்தி 
வரலாற்று ஆய்வில்‌ ஈடுபடும்‌ நாம்‌ எல்லோருக்குமே ஆர்வம்‌ தரும்‌ ஒரு செய்தி 
தானே. 


இவ்வளவு குளிர்‌ நிறைந்த ஜெர்மனி போன்ற நிலப்பகுதிகளில்‌ இன்றைக்கு 
நான்காயிரம்‌ அல்லது ஐயாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னரே களிமண்‌ கொண்டு 
மண்பாண்டங்களை உருவாக்கும்‌ தொழில்நுட்பம்‌ இருந்தது என்பதை 
அறியும்போது மனிதர்கள்‌ வாழ்வதற்கு உகந்த நல்ல தட்பவெப்பச்‌ சூழலைக்‌ 
கொண்ட தமிழ்நாடு போன்ற நிலப்பகுதிகளில்‌ அதே காலகட்டத்தில்‌ அல்லது 
அதற்கு முன்னரும்‌ கூட இத்தகைய தொழில்‌ நுட்பங்கள்‌ இருந்திருக்க வேண்டிய 
சாத்தியம்‌ உள்ளது என்ற கருத்தையும்‌ நாம்‌ நோக்க வேண்டியிருக்கின்றது. இதற்குச்‌ 
சான்றுகளைத்‌ தேட வேண்டிய அவசியம்‌ நமக்கு இருப்பதால்‌ மிக ஆழமான 
வகையில்‌ அகழாய்வு குழிகளைத்‌ தோண்டி ஆய்வுகளைச்‌ செய்வது இத்தகைய 
தேடுதலுக்கு நல்ல விடைகளை அளிக்கும்‌ என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது. 


55 


10 - வெளிச்சத்திற்கு வந்த வேட்டை நாய்‌ 


தமிழ்நாட்டில்‌ மகத்தான நாகரிகம்‌ ஒன்று மண்ணுக்குள்‌ உள்ளது என்பதை 
அண்மைக்காலமாக தமிழ்நாட்டில்‌ நடக்கும்‌ பல அகழாய்வுகள்‌ நமக்கு 
உணர்த்துகின்றன. அகழாய்வு செய்யாமலே மண்ணின்‌ மேலடுக்கிலே அல்லது 
மண்மூடிய மேட்டிலிருந்து கிடைக்கும்‌ பல அரிய பொக்கிஷங்களை நமக்கு 
தென்பெண்ணையாற்று நாகரிகம்‌ அளித்து வருகிறது. திருவண்ணாமலை 
மாவட்டத்திற்கு உட்பட்ட தென்பெண்ணை ஆற்றங்கரைகளில்‌ நூற்றுக்கணக்கான 
தொல்லியல்‌ எச்சங்கள்‌ நமக்கு இடைக்கின்றன. அது போலத்தான்‌ சற்றும்‌ 
எதிர்பாராமல்‌ கிடைத்த பொக்கிஷம்‌ தான்‌ தானிப்பாம அருகே உள்ள வேளூரில்‌ 
கிடைத்த வேட்டை நாய்க்கு வைத்த நடுகல்‌. 


56 


அண்மையில்‌ திருவண்ணாமலை மாவட்ட வரலாற்று ஆய்வு நடுவத்தால்‌ 
மேற்கொள்ளப்பட்ட தொடர்‌ பராமரிப்புப்‌ பணியின்‌ போது, தா.வேளூர்‌ பாம்பாற்றுப்‌ 
படுகையில்‌ அமைந்துள்ள வேடியப்பன்‌ கோயிலில்‌ உள்ள நடுகற்கள்‌ அருகே இருந்த 
மேட்டுப்பகுதியை சரிசெய்யும்‌ போது தட்டுப்பட்ட கல்லை எடுத்து வைத்துப்பார்த்த 
போது முகமற்ற நாயின்‌ உருவம்‌ தெரிந்தது. இது என்ன அரிதான ஒரு சிற்பமாக 
இருக்கிறதே என்று அருகில்‌ மேலும்‌ ஆய்வு செய்யும்‌ போது மற்றொரு கல்லில்‌ 
நாயின்‌ தலையும்‌ எதிரே பன்றியின்‌ உருவமும்‌ கொண்ட கல்லும்‌ கிடைத்தது. 
இரண்டும்‌ ஒட்டவைத்துப்‌ பார்த்ததில்‌ முழு உருவம்‌ தெரியவந்தது. 


இதுபற்றி மேலும்‌ ஆய்வு செய்கையில்‌ இதே போன்று உருவமுள்ள சில நடுகற்கள்‌ 
கர்நாடகா பகுதியில்‌ கிடைத்துள்ளது. தமிழ்நாட்டிலும்‌ ஏற்கனவே நாய்க்கு வைத்த 
நடுகற்கள்‌ கிடைத்துள்ளன. ஆனாலும்‌ இதுபோன்று நாய்‌ பன்றியுடன்‌ சண்டையிட்டு 
இறந்ததின்‌ நினைவாக வைக்கப்பட்ட நடுகல்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்ததாகும்‌. இந்த 
நாயின்‌ உருவம்‌ நல்ல வேட்டை நாய்க்கு உண்டான உடல்‌ வாகுடன்‌ உள்ளது. பயிரை 
உண்டு அழிக்க வந்த காட்டுப்பன்றியுடன்‌ சண்டை செய்யும்‌ போதோ அல்லது தனது 
எஜமானுடன்‌ வேட்டைக்குச்‌ செல்லும்‌ போதோ காட்டுப்பன்றியுடன்‌ சண்டையிட்டு 
நாய்‌ இறந்துள்ளது. இந்த நன்றியுள்ள நாய்க்கு அப்போதே நடுகல்லும்‌ 
வைத்துள்ளனர்‌. ஆனால்‌ காலப்போக்கில்‌ அது உடைந்து பூமிக்குள்‌ சென்றுள்ளது. 


நல்வாய்ப்பாக நமது கூட்டு முயற்சியால்‌ அந்த நடுகல்‌ வெளிவந்து தற்போது 
சரிசெய்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நடுகல்லின்‌ சிற்ப அமைதியை நோக்கும்‌ 
போது இது சுமார்‌ 1000 ஆண்டுகள்‌ பழமையானவை என்று அறிஞர்கள்‌ 
குறிப்பிடுகின்றனர்‌. மேலும்‌ இத்துடன்‌ தஞ்சை பெரிய கோயில்‌ ஒவியத்தில்‌ உள்ள 
நாய்‌ உருவத்துடனும்‌ இது ஓத்துள்ளதும்‌ குறிப்பிடத்தக்கது. மேலும்‌ தஞ்சை 
ஓவியத்தில்‌ உள்ள நாய்‌ அலங்கு என்ற இனத்தைச்‌ சேர்ந்தது என்ற செய்து பரவலாக 
பஒரப்பட்டது. இது தொடர்பாக சூழலியல்‌ அறிஞர்‌ தியோடர்‌ பாஸ்கரன்‌ 
அவர்களைத்‌ தொடர்பு கொண்டு கேட்டபோது அவ்வாறு ஒரு நாய்‌ இனமே இல்லை 
என்றும்‌ அலங்கு என்பது வேறு வகை உயிரினம்‌ என்று தெளிவு படுத்தினார்‌. எனவே 
அலங்கு என்பது நாய்‌ இனம்‌ அல்ல என்பதும்‌ இங்கு வலியுறுத்தப்படுறெது. 


எடுத்தனூர்‌ நாய்‌ நடுகல்லுக்கு அடுத்ததாக கிடைத்த இந்த நடுகல்லும்‌ நேரில்‌ 
சென்று பார்க்கத்தூண்டும்‌ ஒன்றுதான்‌. பூமிக்குள்‌ இருந்து இந்த நாய்‌ நடுகல்‌ 
வெளிவர உதவிய பழனிச்சாமி, மதன்மோகன்‌, ஸ்ரீதர்‌, சிற்றிங்கூர்‌ ராஜா, 
இ.நி.அ.முத்து, செந்தில்‌ குமார்‌, கார்த்திக்‌ மற்றும்‌ உள்ளூர்‌ மக்களுக்கும்‌ நடுவத்தின்‌ 
சார்பாக நன்றிகள்‌. 


eoe 


58 


11. வரலாறு கூறும்‌ சுடுமண்‌ முத்திரைகள்‌ 


வரலாற்றுச்‌ சிறப்புமிக்க இழடியில்‌ நடைபெற்று வரும்‌ அகமழ்வாராய்ச்சிகளில்‌ 
அகரம்‌ கிராமத்தில்‌ நடைபெற்ற ஆய்வில்‌ அழகிய சுடுமண்‌ முத்திரை கிடைத்த 
செய்தியைப்‌ பார்த்தோம்‌. 


இம்முத்திரை உடுக்கை போன்ற அமைப்பில்‌ உருளை வடிவில்‌ காணப்படுகிறது. 
முத்திரையின்‌ Sp பகுதியில்‌ தடிமனான வட்டவடிவ அலங்கார வேலைப்பாடு 
காணப்படுகிறது. அதில்‌ சிறுசிறு புள்ளிகள்‌ குழி வடிவாக உள்ளன. 


முத்திரையின்‌ தலைப்பகுதி வழவழப்பாக பிடித்துக்‌ கொள்ளும்‌ வகையில்‌ 
அமைந்துள்ளது. இம்முத்திரை கையால்‌ செய்யப்பட்டதாகும்‌. இதன்‌ உயரம்‌ 2.75 
செ.மீ. கீழ்ப்பகுதி 2.8 செ.மீ. இதன்‌ எடை 24 இராம்‌ ஆகும்‌ என்பது செய்திகளின்‌ மூலம்‌ 
அறிய முடிகிறது. இதேபோன்ற சுடுமண்‌ முத்திரை இந்த கீழடி அகழாய்வில்‌ இதற்கு 
முன்பும்‌ கிடைத்துள்ளது. பிடித்துக்‌ கொள்ள ஏதுவாக மேற்புறமும்‌ கீழ்ப்பகுதி 
தட்டையாக வட்ட வடிவில்‌ அமைந்துள்ளது. அதில்‌ நடுவில்‌ ஒரு குழியும்‌ அதனைச்‌ 
சுற்றி சிறுசிறு புள்ளிகள்‌ வட்ட வடிவில்‌ உள்ளன. 


59 


அதனைத்‌ தொடர்ந்து சற்று வெளிப்புறம்‌ வட்ட வடிவில்‌ வரிசையாக புள்ளிகளும்‌ 
இடைவெளிவிட்டு நீள வட்ட வடிவில்‌ நான்கு புள்ளிகளும்‌ உள்ளன. முத்திரையின்‌ 
விளிம்பிலும்‌ சிறு சிறு புள்ளிகளின்‌ வேலைப்பாடுகள்‌ காணப்படுகின்றன. இதன்‌ 
பயன்பாட்டினை அரிய முடியாவிடினும்‌ ஓரளவு ஊகிக்க முடிறெது. ip. 
அகழ்வாய்வில்‌ பல கட்டடப்பகுதிகள்‌, நீர்‌ செல்லும்‌ குழாய்‌ அமைப்புகள்‌, 
செங்கற்களால்‌ ஆன தொட்டிகள்‌ போன்றவை ஆய்வில்‌ தென்பட்டதால்‌ இங்கே 
துணிகளை சாயம்‌ போடுதல்‌, வடிவமைப்புகளை செய்தல்‌ போன்ற பணிகள்‌ 
நடைபெற்று இருக்கலாம்‌ துணிகளின்‌ மீது வடிவமைப்பு செய்ய இத்தகைய 
சுடுமண்‌ முத்திரைகள்‌ பயன்பட்டிருக்கலாம்‌ எனக்‌ கருத முடிறெது. 


நமது சங்க இலக்கியங்களிலும்‌ முத்திரை இடம்பெற்றதை பற்றிய குறிப்புகள்‌ 
காணப்படுகின்றன. சங்ககாலத்‌ துறை முகப்பட்டினமான காவிரிப்பூம்பட்டினத்தில்‌ 
மதில்‌ சுவரில்‌ இருந்த கதவுகளில்‌ (புலிப்பொறி போர்க்‌ கதவின்‌ - பட்டினப்பாலை 40) 
புலி முத்திரை இடப்பட்டிருந்தது. பூம்புகார்‌ துறைமுகத்தில்‌ இருந்த பொருள்கள்‌ 
ஏற்றுமதி இறக்குமதி ஆனது பொருள்களின்‌ மீது புலி முத்திரை இலச்சினை 
பொறிக்கப்பட்ட (பட்டினப்பாலை 131 - 137) கூறுஇறது. 


புலி பொறித்து புறம்‌ போக்கி 
மது நிறைந்த மலி மண்டபம்‌ 
பொதி மூடைப்‌ போர்‌ ஏறி ... 


சோழன்‌ நலங்கிள்ளி தன்‌ புலி இலச்சினையை தனது எதிரிகளின்‌ கோட்டைக்‌ 
கதவில்‌ பொறித்தான்‌ என புறநானூறு (புறம்‌ - 33 - 39) கூறுகிறது. மேலும்‌ எதிரிகளின்‌ 
மலையின்‌ மீது புலியும்‌ மீண்டும்‌ ஒன்றாக பொறிக்கப்பட வேண்டும்‌ என புறநானூறு 
(புறம்‌ - 58) குறிப்பிடுகிறது. வில்‌ - கயல்‌ - புலி மூன்றும்‌ இலச்சினையாகப்‌ பொறிப்பது 
சங்க காலத்தில்‌ நிலவி வந்த மரபினை சிலம்பும்‌ எடுத்துக்கூறுகிறது. 


தமிழ்நாட்டில்‌ நடைபெற்ற பல அகழாய்வுகளில்‌ வரலாற்றுச்‌ சிறப்பினை எடுத்துக்‌ 
கூறும்‌ வகையில்‌ முத்திரைகள்‌ கிடைத்துள்ளன. கோவை மாவட்டத்தில்‌ பேரூர்‌ 
அகழ்வாய்வில்‌ மற்றும்‌ திருப்பூர்‌ பகுதியில்‌ மேற்கண்ட ஆய்வில்‌ பானை ஓட்டில்‌ 
சேரமன்னர்களின்‌ வில்‌, விளக்குகள்‌ போன்றவற்றுடன்‌ வட்ட வடிவ பானை ஓடுகள்‌ 
கிடைத்துள்ளன. கோயம்புத்தூர்‌ அருகே போளுவாம்பட்டி என்ற ஊரில்‌ நடைபெற்ற 
அகம்வாராய்ச்சிகளில்‌ 6-ஆம்‌, 7-ஆம்‌ நூற்றாண்டு கால இரந்த எழுத்துக்கள்‌ உடன்‌ 
சுடுமண்‌ முத்திரையும்‌ அதன்‌ பின்புறம்‌ பட்டையாக கயிறு கட்டியதற்கான 
அடையாளங்கள்‌ உள்ளன. ஏற்றுமதியாகும்‌ மூட்டையின்‌ மீது கயிற்றால்‌ பிணைத்த 
கட்டு அதன்‌ மீது களிமண்‌ வைத்து முத்திரை இடப்பட்டு இருக்கவேண்டும்‌. 


இதேபோன்று சென்னைக்கு அருகில்‌ குன்றத்தூரில்‌ நடைபெற்ற 
அகம்வாராய்ச்சியிலும்‌ கிரந்த எழுத்துக்களுடன்‌ களிமண்‌ முத்திரை 
கிடைத்துள்ளது. அரிக்கமேடு, காஞ்சிபுரம்‌, அழகன்குளம்‌ போன்ற இடங்களில்‌ 
நடைபெற்ற அகமழ்வாராய்ச்சிகளிலும்‌ முத்திரைகள்‌ கிடைத்துள்ளன. விழுப்புரம்‌ 


eee 


60 


அருகே கோப்பெருஞ்சிங்கனின்‌ தலைநகராக விளங்கிய சேந்தமங்கலத்தில்‌ 
நடைபெற்ற அகழ்வாய்வில்‌, உலோகத்தால்‌, கையால்‌ பிடித்துக்‌ கொள்ளும்‌ 
வகையில்‌ அமைந்துள்ள பாண்டிய அரசர்‌ இலச்சினையான இரண்டு மீன்களுடன்‌ 
முத்திரை கிடைத்துள்ளன. முத்திரை இடுவதற்கு ஏதுவாக இலச்சினை சற்று 
குழிவாக காணப்படுஇறது. 


தமிழகத்தில்‌ ஆட்சி செய்த மன்னர்களின்‌ இலச்சினையுடன்‌ கூடிய கல்வெட்டுகள்‌, 
செப்பேடுகள்‌, மண்டபத்தூண்கள்‌, கோபுரங்கள்‌ போன்றவை காணப்படுகின்றன. 
அரச முத்திரைகள்‌ என்பது ஒரு வரலாற்று சான்றாக திகழ்‌றெது. அப்பகுதியில்‌ 
ஆண்ட மன்னர்கள்‌ மற்ற அரசர்களோடு கொண்டிருந்த உறவுகள்‌, வெளியிட்ட 
காசுகள்‌ பற்றி அறிந்துகொள்ள உதவுகிறது. 


பாணகவி எழுதிய ஹர்ஷ சரித்திரத்திலும்‌ அரசனுடைய முத்திரை பற்றிய சம்பவம்‌ 
காணப்படுறெைது. கெளட தேசத்தின்‌ மீது படையெடுத்துக்‌ இளம்பிய ஹர்ஷ மன்னன்‌ 
நதிக்கரையில்‌ படைகளுடன்‌ இருந்தார்‌. அப்பொழுது அந்த ஊர்‌ அதிகாரி அன்றைய 
தினம்‌ செய்யவேண்டிய செயல்களுக்கு ஆணை வேண்டி உத்தரவுக்கு முத்திரையை 
அளிக்க பொன்‌ முத்திரை ஒன்றையும்‌ கொடுத்து அதனை பொறிப்பதற்காக 
களிமண்ணையும்‌ நீட்டினார்‌. அரசன்‌ வாங்கிய முத்திரை தவறிக்‌ கழே விழுந்து 
நிலத்தில்‌ பதிந்தது. அதிகாரிகள்‌ கவலையடைய அரசனோ இவ்வுலகம்‌ முழுவதும்‌ 
தன்‌ ஒரே ஆணைக்கு அடங்கியதாகும்‌ என நினைத்து மகிழ்ந்தான்‌ என்ற செய்தி 
காணப்படுஇறது. 


தொன்மைச்‌ சிறப்புமிக்க கழடி - அகரம்‌ அகம்வாராய்ச்சிகளில்‌ கிடைக்கும்‌ 
சுடுமண்‌ - முத்திரைகள்‌ வரலாற்றுச்‌ சிறப்பு மிக்கதாக விளங்குறெது. தொடர்ந்து 
நடைபெறும்‌ அகழ்வாராய்ச்சிகளில்‌ கிடைக்கும்‌ தொன்மைச்‌ சான்றுகள்‌ 
முத்திரைகளின்‌ பயன்பாட்டை அறிய உதவும்‌. சுடுமண்‌ முத்திரைகள்‌ தமிழகத்தின்‌ 
வரலாற்றுக்கு மேலும்‌ பெருமை சேர்க்கும்‌ என்றால்‌ மிகை இல்லை. 


கி. ஸ்ரீதரன்‌ 
தொல்லியல்‌ துறை (ஓய்வு) சென்னை 


நன்றி: தினமணி 


eee 


67 


12 - வேட்டவலம்‌ -பாக்கம்‌: கற்கால உலகத்தின்‌ பொற்பாதை 


பண்டைய காலத்தில்‌ தொண்டை மண்டலமாக கருதப்படுகின்ற வடதமிழ்நாட்டுப்‌ 
பகுதிகள்‌ வரலாற்றுக்கும்‌ தொல்லியலுக்கும்‌ அளப்பறியச்‌ சான்றுகளை 
அளித்துக்கொண்டே உள்ளது. சமணம்‌, பெளத்தம்‌, நடுகற்கள்‌, பாறை ஓவியங்கள்‌, 
குடைவரைகள்‌, கோயில்கள்‌, பெருங்கற்கால மற்றும்‌ புதிய கற்காலத்‌ தடங்கள்‌ எனப்‌ 
பட்டியல்‌ நீளும்‌. இவை அனைத்தும்‌ ஒரே பகுதியில்‌ காணவேண்டுமெனில்‌ நாம்‌ 
செஞ்சிக்‌ குன்றுகளில்‌ காணலாம்‌. வேட்டவலம்‌ பகுதியிலிருந்து ஆரம்பிக்கும்‌ 
செஞ்சிக்குன்று வடதிழக்காகவும்‌, தென்கழக்காகவும்‌ நீண்டு செல்‌ஒறது. வடக்கே 
தேசூர்‌- வந்தவாசி வரையிலும்‌ தெற்கே திண்டிவனம்‌- விழுப்புரம்‌ வரையிலும்‌ 
அமைந்துள்ள இந்த மலைப்பகுதியில்‌ எத்தனை எத்தனை தொல்லியல்‌ புதையல்கள்‌. 
இந்த மலைத்தொடர்களைப்‌ பார்ப்பதே ஒரு பரவச அனுபவம்‌ தான்‌. அப்படியொரு 
கொள்ளை அழகு. 


செஞ்சி -வேட்டவலம்‌ இடையே அமைந்துள்ள குன்றுகள்‌ தொல்லியல்‌ 
ஆர்வலர்களால்‌ தேடப்படும்‌ பகுதியாக மாறியதில்‌ ஆச்சர்யம்‌ இல்லை. 
அண்மையில்‌ அண்மையில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட பல்லவர்‌ கால ஓவியம்‌, பாக்கம்‌ 
மலைப்பகுதியில்‌ உள்ள கோட்டைச்‌சிதிலங்கள்‌, புதிய கற்கால இடங்கள்‌, 
செத்தவரை ஓவியங்கள்‌, வேட்டவலம்‌ ஓவியங்கள்‌, கஞ்சூர்‌ சமணப்படுக்கை 
ஆகியவற்றின்‌ நடுவே அமைந்துள்ள நல்லான்‌ பிள்ளை பெற்றாள்‌ கிராமத்தில்‌ 
வரலாற்று ஆர்வலர்‌ பாரதிராஜா ஓர்‌ அற்புதமாக புதையலைக்‌ கண்டுபிடித்தார்‌. 
அவர்‌ அளித்த தகவலின்‌ பேரில்‌ திருவண்ணாமலை மாவட்ட வரலாற்று 
ஆய்வுநடுவத்தைச்‌ சேர்ந்த மதன்மோகன்‌, பழனிச்சாமி, ச.பாலமுருகன்‌ ஆகியோர்‌ 
கூட்டாக ஆய்வு செய்தோம்‌. செத்தவரை ஓவியத்திற்கு சற்றேறக்குறைய 
இணையான இரண்டு ஓவியத்‌ தொகுதிகள்‌ அவரால்‌ உலகத்திற்கு வெளிவந்துள்ளது. 
வாழ்த்துக்கள்‌ பாரஇராஜா. 


தொடரட்டும்‌ தேடல்கள்‌. அந்த ஓவியத்தைப்‌ பற்றி... 

வேட்டவலத்திற்கு வடகிழக்காக அமைந்துள்ள மலைப்பகுதியில்‌ விழுப்புரம்‌ 
மாவட்டம்‌ செஞ்சி வட்டம்‌ நல்லான்‌ பிள்ளை பெற்றாள்‌ கிராமத்தின்‌ நந்தன்‌ 
கால்வாய்‌ அருகே ஒரு பாறையில்‌ இரண்டு பகுதிகளாக ஓவியங்கள்‌ 
காணக்கிடைத்தன. இதில்‌ பாறையின்‌ உயரமான பகுதியில்‌ உள்ள ஓவியத்‌ 
தொகுதியில்‌ மீன்‌ அல்லது ஆமை போன்ற தோற்றம்‌ கொண்ட செஞ்சாந்து நிறத்தில்‌ 
சுமார்‌ 3 அடி நீளமும்‌ 2 அடி அகலமும்‌ கொண்ட ஓர்‌ ஓவியமும்‌ அதன்‌ அருகில்‌ 
ஊர்வன போன்ற வடிவம்‌ கொண்ட ஓவியம்‌ சுமார்‌ 2 அடி நீளமும்‌ ஓர்‌ அடி அகலமும்‌ 
கொண்டுள்ளது. அதன்‌ அருகில்‌ சுமார்‌ 1 அடி நீளமும்‌ 1 அடி அகலமும்‌ கொண்ட 
சிறிய அளவிலான மீன்‌ அல்லது ஆமை போன்ற வடிவம்‌ கொண்ட மற்றொரு 


eoe 


62 


ஓவியமும்‌ அமைந்துள்ளது. இந்தப்‌ பாறையின்‌ கீழ்ப்பகுதியில்‌ அமைந்துள்ள ஓவியத்‌ 
தொகுதியில்‌ இரண்டு மனிதர்கள்‌ உருவமும்‌ வடிவியல்‌ சார்ந்த குறியீடு கொண்ட 
ஓவியங்களும்‌ உள்ளன. 


இந்த ஓவியங்கள்‌ வெண்சாந்து நிறத்தில்‌ வரையப்பட்டுள்ளது. அதன்‌ அருகே உள்ள 
பாக்கம்‌ கிராமத்திலும்‌ ஏரிக்கரையின்‌ அருகில்‌ உள்ள மற்றொரு பாறை ஒன்றில்‌ 
மங்கலான நிறமுடைய வெண்சாந்து ஓவியங்கள்‌ கண்டறியப்பட்டன, 


63 


இவ்வோவியங்கள்‌ குறித்து பாறை ஓவிய ஆய்வாளர்‌ காந்திராஜன்‌ கூறியதாவது, 
இங்கு இரண்டு காலகட்டத்தைச்‌ சேர்ந்த ஓவியங்கள்‌ உள்ளன என்றும்‌ முதலாவது 
பிரிவில்‌ உள்ள ஓவியங்கள்‌ வெண்சாந்து மற்றும்‌ செஞ்சாந்து நிறங்கள்‌ கலந்த 
ஓவியங்கள்‌ உள்ளன என்றும்‌ இவை புதிய கற்காலத்தைச்‌ சேர்ந்ததாலாம்‌ என்றும்‌ 
இரண்டாவது தொகுதி ஓவியங்கள்‌ வடிவியல்‌ சார்ந்த குறியீடுகள்‌ தனியாகவும்‌ 
மனித உருவங்களும்‌ சேர்ந்து வரையப்பட்டுள்ளன. இதில்‌ கோடுகள்‌ மிகத்‌ 
தெளிவாகவும்‌ வலிமையாகவும்‌ காட்டப்பட்டுள்ளது. சில குறியீடுகள்‌ கழ்வாலை 
மற்றும்‌ இருஷ்ணடுரி பகுதிகளில்‌ உள்ள குறியீடுகள்‌ போன்ற வடிவத்தை 
ஒத்துள்ளது. மேலும்‌ இங்கு காட்டப்பட்டுள்ள மனித உருவங்களில்‌ ஆண்குறி 
கட்டப்பட்டுள்ளது இதுபோன்று ஒரு சில இடங்களில்‌ மட்டுமே காணக்‌ 
கிடைக்கின்றது. அருகில்‌ உள்ள பாக்கம்‌ இராம எல்லையில்‌ உள்ள ஓவியங்கள்‌ 
மங்கிய நிலையில்‌ மனித உருவங்கள்‌ மட்டும்‌ வரையப்பட்டுள்ளது. இந்த 
ஓவியங்கள்‌ பெருங்கற்கால ஓவியங்களாக கருதப்படுகின்ற ஓவியங்கள்‌ போல 
உள்ளது எனக்‌ கூறினார்‌ , இதன்‌ அருகில்‌ உள்ள செத்தவரை , &ழ்வாலை போன்ற 
ஊர்களிலும்‌ ஏற்கனவே பாறை ஓவியங்கள்‌  கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 
தொடர்ச்சியாக இப்பகுதியில்‌ பாறை ஓவியங்கள்‌ கிடைத்து வருவது இதன்‌ 
தொல்லியல்‌ முக்கியத்துவத்தையும்‌ அக்கால மனிதர்களின்‌ கலை சிறப்பினையும்‌ 
உணர்த்துகிறது. தமிழகத்‌ தொல்லியல்‌ துறை இந்த ஓவியத்தைப்‌ பாதுகாத்து 
ஆவணப்படுத்த வேண்டும்‌. 


eoe 


64 


13 - வீரபாண்டியன்‌ காலத்துக்‌ கல்வெட்டு 


பொ.ஆ 2 முதல்‌ பொ. ஆ13 வரை தமிழகத்தில்‌ இருந்த எழுத்துமுறை வட்டெழுத்து. 
இவற்றுடன்‌ இரந்த எழுத்து கலந்ததுதான்‌ மலையாள எழுத்து வடிவம்‌. அவ்வாறான 
வட்டெழுத்துக்‌ கல்வெட்டு மதுரை அருகே அருள்மிகு மணிகண்டீசுவரர்‌ 
திருக்கோயிலில்‌ உள்ளது. 


கோயில்‌ அமைப்பு: 


பாண்டியர்‌ காலத்து வட்டெழுத்து கல்வெட்டு உள்ள அருள்மிகு மணிகண்மசுவரர்‌ திருக்கோயில்‌ 


இக்கோயிலில்‌, அருள்மிகு மணிகண்டீசுவரர்‌, அருள்மிகு உமா மகேஸ்வரி, 
அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தரமாணிக்க பெருமாள்‌ ஆஒயோருக்கென 
மூன்று சன்னதிகள்‌ தனித்தனியாக உள்ளன. இக்கோயிலானது விமானம்‌ இல்லாத 
கற்றளியாக உள்ளது. சிவன்‌ கோயிலில்‌ பெருமாளுக்குத்‌ தனி சன்னதி உள்ளது 
இக்கோயிலின்‌ தனிச்‌சிறப்பாகும்‌. 


65 


வீரபாண்டியன்‌ காலத்துக்‌ கல்வெட்டு: 


ட ட iB 7 


இக்கோயிலில்‌ எஞ்சியுள்ள வட்டெழுத்துக்‌ கல்வெட்டு ஒன்று கூறும்‌ செய்த: 
தூண?ி..விருநாழியும்‌..ம்‌ நில்லிமு குறுணி sul... (Tronc A மந்த ராதி...அிரு 
தூணிய்ங்‌ நெல்லு நாற்றிரு 

(நன்றி தொல்லியல்‌ மூத்த அறிஞர்‌ இரு.ராஜகோபால்‌) 


பொ.ஆ950 வாக்கில்‌ சோழருடன்‌ போரிட்டு சோழன்‌ தலை கொண்ட வீரபாண்டியன்‌ 
கல்வெட்டு இது. அவனுடைய அதிகாரி கண்டன்‌ சாத்தன்‌ என்பவர்‌ இரு மாத்தூரில்‌ 
ஸ்ரீகண்ட ஈசுவரம்‌ என்ற கற்றளி எடுத்து, நிலம்‌ கொடுத்து, அதில்‌ ஒரு பங்கில்‌ வரும்‌ 
நெல்லினை கோயில்‌ வழிபாட்டுப்‌ பொருள்களைப்‌ பிரித்துக்‌ கணக்கிட்டுக்‌ 
கொடுத்துள்ளார்‌. இவ்விவரங்களைச்‌ சொல்லும்‌ கல்வெட்டின்‌ ஒரு பகுதியாக இந்தக்‌ 
கல்வெட்டு காணப்படுதிறது(Ref SII 5No.864-866). 


66 


14 - மிகப்பெரிய எழுத்துகள்‌ கொண்ட மறுகால்தலை தமிழிக்‌ 
கல்வெட்டு 


++» BYA] 


அறிமுகம்‌: 

தமிழகத்தில்‌ பழந்தமிழ்‌ எழுத்துப்‌ பொறிப்புகள்‌ கொண்ட கல்வெட்டுகள்‌ 
நூற்றுக்கும்‌ மேல்‌ ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. இதில்‌ பல கல்வெட்டுகள்‌ 
தன்னகத்தே சிறப்பு கொண்டவை. அவற்றில்‌ ஒன்று மறுகால்தலையில்‌ உள்ள 
தமிழிக்‌ கல்வெட்டு. 


அமைவிடம்‌: 

திருநெல்வேலியிலிருந்து சீவலப்பேரி வழியாக 21 கிலோ மீட்டர்‌ தொலைவில்‌ 
அமைந்திருக்கிறது மறுகால்தலை. முன்பு ஒரு காலத்தில்‌ இந்த ஊருக்குச்‌ செல்லும்‌ 
சாலை தான்‌ திருநெல்வேலியில்‌ இருந்து இராமேஸ்வரம்‌ செல்லும்‌ பெருவழியாக 
விளங்கியது. இவ்வூரின்‌ அருகில்‌ தான்‌ தாமிரபரணி, கடனாநதி, சிற்றாறு LAU 
மூன்று நதிகளும்‌ சங்கமிக்கின்றன. குன்றுகள்‌ நிறைந்த இவ்வூரில்‌ பூவிலுடையார்‌ 
மலை என்று அழைக்கப்படும்‌ குன்றின்‌ மேற்குப்‌ பக்கத்துத்‌ தரையில்‌ குகை ஒன்று 
உள்ளது. படுக்கைகளுடன்‌ காணப்படும்‌ இக்குகை பஞ்ச பாண்டவர்‌ படுக்கை என 
மக்களால்‌ கூறப்படுகிறது. இந்த குகையின்‌ நெற்றியில்‌ அமைந்துள்ள காடியின்‌ &ழ்‌ 
ஒரு தமிழிக்‌ கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது. 


தமிழிக்‌ கல்வெட்டு: 

இக்கல்வெட்டு முதன்முதலாக 1906 இல்‌ அப்போது திருநெல்வேலி மாவட்ட 
ஆட்சியராக இருந்த ஹெமைடு என்பவரால்‌ கண்டுபிடிக்கப்பட்டது. இ.பி. இரண்டாம்‌ 
நூற்றாண்டைச்‌ சேர்ந்த இக்கல்வெட்டு ஒரே வரியில்‌ ஆழமாகப்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளது. 


yt 
அச்‌ P 


ria 


g 
F 
i i 


கல்வெட்டின்‌ வாசகம்‌: 

"வெண்காஸிபன்‌ கொடுபித கல்கஞ்சனம்‌ "(தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை. 
இதனை, 

"வேண்‌ கோஸிபன்‌ குடுபிதகல காஞ்சணன்‌" என்று இருஷ்ண சாஸ்திரி அவர்களும்‌, 
"வேண்‌ கோஸிபன்‌ குடுபித கல்‌ காஞ்சனம்‌" என்று சுப்பிரமணிய அய்யர்‌, 
நாராயணராவ்‌, டி.வி.மகாலிங்கம்‌ ஆகியோரும்‌, 

"வெண்‌ காஸிபன்‌ கொடுபித கல்‌ கஞ்சணம்‌" என்று இரா.நாகசாமி மற்றும்‌ 
மயிலை.8னி அவர்களும்‌, 

"வெண்‌ காஸிபன்‌ குடுபித கல்‌ கஞ்சணம்‌" என்று ஐ.மகாதேவன்‌ அவர்களும்‌ வாசித்து 
உள்ளதாக தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை 2006 இல்‌ வெளியிட்ட தமிழ்‌ - பிராமி 
கல்வெட்டுகள்‌ என்னும்‌ நூலில்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளது. 

நான்‌ இக்கல்வெட்டை நேரில்‌ சென்று காணுகையில்‌, 

"வேண கோஸிபான குடுபிதா கால காஞ்சாணம்‌" (கல்வெட்டில்‌ உள்ளபடி) 

"வெண்‌ கோஸிபன்‌ குடு(ப்‌)பி(த்த கல்‌ கஞ்சணம்‌" என வாசிக்க முடிந்தது. 


68 


இக்கல்வெட்டு, ஆய்வாளர்கள்‌ மத்தியில்‌ பெரும்‌ சவாலாக அமைந்திருந்தது. அதற்கு 
இக்கல்வெட்டு குறிப்பிடும்‌ "கல்‌ கஞ்சணம்‌" என்ற சொல்லே காரணம்‌. தோராயமாக 
வெண்‌ காஸிபனால்‌ இந்த குகையில்‌ ஒரு கட்டட அமைப்பு அமைத்துக்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளது என்று பொருள்‌ கொள்ளப்பட்டதே தவிர, கல்‌ 
கஞ்சணத்திற்கான உரிய பொருளை ஆய்வாளர்களால்‌ அறிய இயலவில்லை. 
இந்நிலை ஒரு நூற்றாண்டுக்கும்‌ மேல்‌ நீடித்தது. 


2017 இல்‌ ஐ.மகாதேவன்‌ அவர்கள்‌ இச்சொல்லின்‌ பொருள்‌ முடிச்சை அவிழ்த்தார்‌. 
அதாவது, தமிழில்‌ கசணை என்ற பெயர்ச்சொல்லுக்கு "ஈரம்‌, ஈரப்பதம்‌" என்றும்‌ கசி 
என்ற வினைச்சொல்லுக்கு "ஈரம்‌ கசிந்து வழிதல்‌" என்றும்‌ பொருள்‌. மேலும்‌ கஸி 
என்ற கன்னடச்‌ சொல்லுக்கு "வழிந்து ஓடுதல்‌" என்று பொருள்‌. இவற்றோடு 
கஞ்சணம்‌ சொல்லை ஒப்பிட்டு நோக்கினால்‌ "நீர்க்‌ கசிவு வழிந்து ஓடும்‌ தடம்‌" எனும்‌ 
பொருள்‌ நேரடியாக இடைக்கிறது. ஆதலால்‌ இக்கல்வெட்டில்‌ உள்ள கல்‌ கஞ்சணம்‌ 
என்ற சொல்‌ குறிப்பது குகையின்‌ நெற்றியில்‌ வெட்டப்பட்டுள்ள சல தாரையையே 
ஆகும்‌. கஞ்சணம்‌ என்ற சொல்லின்‌ முன்‌ கல்‌ என்ற அடைமொழி இட்டதற்குக்‌ 
காரணம்‌ உண்டு. பெய்யும்‌ மழைநீர்‌ வீட்டின்‌ உள்‌ கசியாதவாறு மேற்கூரையில்‌ 
சலதாரை ஓடுகளை அமைப்பதுண்டு. வீட்டுக்‌ கழிவுநீரைச்‌ சுடுமண்‌ கலங்கள்‌, 
குழாய்கள்‌ கொண்டு பழங்காலத்தில்‌ வெளியேற்றப்பட்டதை அகழாய்வு 
உணர்த்துகிறது. 


இந்த கஞ்சணங்களில்‌ இருந்து இது வேறுபட்டது என்பதை உணர்த்தத்தான்‌ 
கல்வெட்டில்‌ கல்‌ என்ற அடைமொழி கொண்டு கஞ்சணம்‌ குறிப்பிடப்பட்டு 
உள்ளதாக தெரிவித்திருந்தார்‌. இப்போது கல்வெட்டின்‌ பொருளைப்‌ பாருங்கள்‌, 
"வெண்‌ காஸிபன்‌ என்பவரால்‌ அமைத்துக்‌ கொடுக்கப்பட்ட நீர்வடி விளிம்பு" 
என்பதே இக்கல்வெட்டு கூறும்‌ செய்தி. கல்‌ கஞ்சணம்‌ பற்றி இராமநாதபுரம்‌ 
தொல்லியல்‌ ஆய்வு நிறுவனத்தின்‌ தலைவர்‌ வே.இராஜகுரு அவர்கள்‌ என்னிடம்‌ 
கூறியதாவது, கஞ்சம்‌ என்ற சொல்லுக்கு நீர்‌ எனவும்‌ பொருள்‌ உண்டு. வாயின்‌ 
வளைந்த மேற்பகுதி அண்ணம்‌, அணம்‌ எனப்படுகிறது. அவ்வகையில்‌ குகையின்‌ 
வளைந்த மேற்பகுதியையும்‌ காரணப்‌ பெயராக அணம்‌ என்ற சொல்‌ குறிப்பதாகக்‌ 
கொள்ளலாம்‌. எனவே குகையின்‌ வளைந்த மேற்பகுதியில்‌ நீர்‌ வடியாமல்‌ தடுக்க 
வெட்டப்பட்ட காடியை, கஞ்சணம்‌ என்ற சொல்‌ குறிப்பதாகக்‌ கொள்ளலாம்‌. இது 
கல்லில்‌ அமைக்கப்பட்டதால்‌ கல்‌ கஞ்சணம்‌ எனப்பட்டுள்ளது. 


வெண்‌ காஸிபன்‌ - வெண்‌ காசிபன்‌ இப்பெயர்‌ ஆசீவகத்துடன்‌ தொடர்புடையதாக 
பேராசிரியர்‌ நெடுஞ்செழியன்‌ கருதுகிறொர்‌. செந்தமிழ்ச்‌ சொற்பிறப்பியல்‌ 
பேரகரமுதலி, காயன்‌ > காயிபன்‌ > காசிபன்‌ அதாவது காயன்‌ என்ற 
பெயர்ச்சொல்லில்‌ இருந்து காயிபனும்‌ பிறகு காசிபனும்‌ தோன்றியதாகக்‌ 
கூறுறெது. இம்மூன்று பெயர்ச்சொற்களும்‌ ஒரே பொருள்‌ கொண்டவை. காய்‌ என்ற 
வினைச்சொல்லுக்கு ஒளிர்தல்‌, பிரகாசித்தல்‌ என்று பொருள்‌ உண்டு. 


eoe 


69 


எனவேதான்‌, நாம்‌ நிலா ஒளிர்தலை நிலா காய்‌ஒறது என்கிறோம்‌. அப்படியென்றால்‌ 
நிலா ஒளி வீசுகிறது, பிரகாசிக்றெது என்று பொருள்‌. இது பெயர்ச்சொல்லாக 
வரும்போது ஒளியன்‌, ஒளி உடையவன்‌, பிரகாசன்‌, பிரகாசிப்பவன்‌ என வரும்‌. 
ஆகவே வெண்‌ காசிபன்‌ என்ற சொல்லுக்கு வெண்மையான ஒளியை உடையவன்‌ 
(அ) பிரகாசத்தை உடையவன்‌ என்று பொருள்‌ கூறலாம்‌. இதுபோல்‌ வெண்‌ என்ற 
முன்னொட்டு கொண்ட சங்ககாலப்‌ புலவர்‌ வெண்கண்ணனார்‌, வெண்கொற்றன்‌, 
வெண்பூதன்‌ போன்று சில பெயர்கள்‌ உள்ளன. சங்ககாலப்‌ புலவர்களுள்‌ ஒருவர்‌ 
பெயர்‌ காசிபன்‌ தரன்‌. அத்தியிடம்‌ தேவர்களையும்‌ திரியிடம்‌ அசுரர்களையும்‌ 
பெற்ற ஒரு முனிவரின்‌ பெயர்‌ காசிபனார்‌. மேலும்‌ தமிழிக்‌ கல்வெட்டுகளில்‌, 
அழகர்மலை கல்வெட்டில்‌ உள்ள கஸபன்‌, யானைமலை கல்வெட்டில்‌ உள்ள 
அரட்டகாயிபன்‌, புகளூர்‌ கல்வெட்டில்‌ உள்ள செங்காயபன்‌, தொண்டூர்‌ கல்வெட்டில்‌ 
உள்ள இளங்காயிபன்‌ ஆகிய பெயர்கள்‌ இங்கு ஒப்புநோக்கத்தக்கன. 


கல்வெட்டின்‌ தனிச்சிறப்பு: 

1. ஒரு அடிக்கும்‌ மேல்‌ உயரம்‌ கொண்ட எழுத்துகள்‌. தமிழி கல்வெட்டுகளிலேயே 
இந்த கல்வெட்டு எழுத்துகள்‌ தான்‌ அளவில்‌ பெரியவை. 

2. இங்கு அசோகன்‌ பிராமி எழுத்தான "ஸி" பொறிக்கப்பட்டு உள்ளது. 

3. தமிழ்நாட்டில்‌, ஆரம்பத்தில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட தமிழி குகைக்‌ கல்வெட்டுகள்‌ 
ஏதோ ஒரு பழங்கால எழுத்துகளால்‌ வெட்டப்பட்டுள்ளன என்றே ஆய்வாளர்கள்‌ 
கருதினர்‌. இந்த கல்வெட்டைக்‌ கண்டறிந்த பின்பு தான்‌ பிராமி எழுத்துகளில்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளதென முதன்‌ முதலாக தெரிய வந்தது. 


முடிவுரை: 
இக்கல்வெட்டு எழுத்துகள்‌ சீராக இல்லாமல்‌ பெரிதும்‌ சிறிதுமாக ஒழுங்கற்று 
அமைந்துள்ளன. தரைப்பகுதிக்கும்‌ கல்வெட்டுக்கும்‌ இடையில்‌ ஏறக்குறைய 40 அடி 
உயரம்‌. ஆதலால்‌ படிப்பதற்கு ஏதுவாக பெரிய எழுத்துகளில்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளதாகக்‌ கருதலாம்‌. இப்போது தரைப்பகுதி உயர்த்தப்பட்டுள்ளது. 
இக்கல்வெட்டு அமைந்துள்ள பகுதி தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறையின்‌ 
கட்டுப்பாட்டில்‌ உள்ளது. 


உதவியவை: 

1. தொல்லியல்‌ துறை தகவல்‌ பலகை 

2. ஆவணம்‌ இதம்‌ 28, தொல்லியல்‌ கழகம்‌, 2017 

3. தமிழ்‌-பிராமி கல்வெட்டுகள்‌, தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை, 2006. 


கட்டுரையாளர்‌: 

வே.சிவரஞ்சனி, rmdsivaranjani2021[at]gmail.com 

முதுகலைத்‌ தமிழ்‌ இரண்டாமாண்டு, சேதுபதி அரசு கலைக்கல்லூரி, 
இராமநாதபுரம்‌. 

ஒருங்கிணைப்பாளர்‌: 

இராமநாதபுரம்‌ தொல்லியல்‌ ஆய்வு நிறுவனம்‌. 


eoe 


70 


15 + மண்ணில்‌ இருந்து மீண்டு வந்த அரிதாரிமங்கலம்‌ நடுகல்‌ வீரன்‌ 


வரலாற்று ஆர்வலரும்‌ புகைப்படக்‌ கலைஞருமான திருவண்ணாமலை வெற்றிவேல்‌ 
அவர்கள்‌ மண்ணில்‌ புதைந்தவாறு இருந்த புகைப்படத்தை அனுப்பி அதன்‌ 
இருப்பிடத்தையும்‌ அனுப்பினார்‌. புகைப்படத்தைப்‌ பார்த்தால்‌ பழமையான நடுகல்‌ 
என்று தெரிந்தது. மேலும்‌ அதன்‌ தலைக்கு மேலே காலியான வெற்றிடம்‌ போல 
இருந்தது. கல்வெட்டு இருக்கிறதா என கேட்க, ஆம்‌ என்றார்‌ வெற்றிவேல்‌. எனக்குச்‌ 
சந்தேகமாக இருந்தது. இருந்தாலும்‌ நேரில்‌ சென்று பார்த்துவிடலாம்‌ பக்கம்‌ தானே 
என்று சென்றேன்‌. துணைக்கு எனக்குத்‌ தெரிந்த காஞ்சி வெங்கடாசலம்‌ அவர்களை 
அழைத்துக்கொண்டேன்‌. 


வெற்றிவேல்‌ கூறிய பள்ளியின்‌ எதிரே உள்ள நடுகல்லை ஆய்வுசெய்த போது 
மேற்புறம்‌ 5 வரிகளில்‌ கல்வெட்டு இருந்தது. ஆச்சர்யமும்‌ சந்தோஷமும்‌ கலந்த 
நிலையில்‌ அங்கிருந்த ஊர்‌ மக்களிடம்‌ இந்த நடுகல்லின்‌ முக்கியத்துவத்தைக்‌ 
கூறினேன்‌. உடனே ஆளுக்கு ஒரு கைபிடிக்க பல நாட்களாக மண்ணில்‌ 
புதைந்திருந்த நடுகல்‌ தூக்கப்பட்டு, அருகில்‌ இருந்த புளியமரத்தின்‌ கீழ்‌ 
நிற்கவைக்கப்பட்டது. அப்போது பார்க்கும்‌ போது பின்பக்கமும்‌ எழுத்துக்கள்‌ 
இருப்பது தெரியவந்தது. மாலை நேரம்‌ ஆனாலும்‌ அப்போதே அந்த எழுத்தைப்‌ 
படிக்க வேண்டும்‌ என்று முடிவு செய்து நடுகல்லை சுத்தம்‌ செய்து மாவு பூசிப்‌ 
படியெடுத்துப்‌ பார்த்தால்‌ இந்த நடுகல்‌ முதலாம்‌ பராந்தகன்‌ காலத்திய 
பல்குன்றக்கோட்டத்து கழ்வேணாட்டு காந்தளூர்‌ கூற்றத்து என்று கல்வெட்டு 
முன்பக்கம்‌ இருந்தது. பின்பக்கம்‌ பெருமளவு சிதைந்து இருந்தது. புகைப்படம்‌ 
எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டேன்‌. 


அதன்‌ பிறகு மதன்‌, பழனிச்சாமி ஆகியோர்களுடன்‌ மீண்டும்‌ சென்று அந்த 
நடுகல்லை, அருகிலேயே அனைவரும்‌ பார்க்கும்‌ வண்ணம்‌ நிலையாக ஒரு தளம்‌ 
அமைத்து நிற்கவைக்கப்பட்டது. இந்த நடுகல்லில்‌ சுவாரஸ்யம்‌ என்னவென்றால்‌ 
சாலை ஓரமாக சுமார்‌ 20 ஆண்டுகளாக உள்ளது. ஆனால்‌, இதை யாரும்‌ 
பார்க்கவில்லை அந்த ஊரைச்‌ சேர்ந்த விக்னேஸ்‌ என்பவர்‌ வெற்றிவேலுக்குத்‌ தகவல்‌ 
அனுப்ப வெற்றிவேல்‌ எனக்குச்‌ சொல்ல அந்த நடுகல்‌ மீண்டெழுந்தது. இதற்கு 
முன்னர்‌ இந்த நடுகல்‌ கூட்டுறவு கடை கட்ட பள்ளம்‌ எடுக்கும்‌ போது மண்ணுக்குள்‌ 
இருந்துள்ளது. அதை எடுத்து சாலையின்‌ மறுபுறம்‌ போட்டுவிட்டனர்‌. வரலாறு 
எப்படியோ தன்னை மீட்டுக்கொள்ளும்‌ என்பது போல, அந்த வீரன்‌ மிகவும்‌ 
சிரமப்பட்டுப்‌ பல ஆண்டுகளாக மண்ணுக்குள்‌ உள்ளேயும்‌ 20 ஆண்டுகளாக 
சாலையின்‌ ஓரம்‌ கேட்பாரற்றும்‌ இடந்தான்‌. இன்று உற்சாகமாக வில்லும்‌ வாளும்‌ 
கொண்டு காட்சியளிக்கிறான்‌. இந்த காட்சியைப்‌ பார்ப்பது ஒன்றே போதும்‌ 
எங்களை போன்ற வரலாற்று ஆர்வலர்களுக்கு. 


eee 


77 


இந்த நடுகல்‌ கல்வெட்டில்‌ சுமார்‌ 5 அடி உயரமும்‌ 2 அடி அகலமும்‌ கொண்டது. இதில்‌ 
உள்ள வீரனின்‌ உருவம்‌, இடது கையில்‌ வில்லும்‌ வலது கையில்‌ வாளும்‌ கொண்டு 
போருக்குத்‌ தயார்‌ நிலையில்‌ உள்ளது போன்ற தோற்றத்தில்‌ அமைந்துள்ளது. இதில்‌ 
மேற்பகுதியில்‌ 5 வரியிலும்‌ பின்பக்கத்தில்‌ 6 வரியிலும்‌ கல்வெட்டுகள்‌ உள்ளன. 


இந்த கல்வெட்டை படித்தளித்த கல்வெட்டு அறிஞர்‌ சு. ராஜகோபால்‌, இந்த 
கல்வெட்டு மதிரை கொண்ட பரகேசரி என்ற பட்டம்‌ உடைய பராந்தக சோழனின்‌ 
முப்பத்துமூன்றாவது ஆட்சியாண்டில்‌ (இ.பி. 940) வெட்டப்பட்டது என்றும்‌ இதில்‌ 
பல்குன்றக்கோட்டத்து கழ்வேணாட்டு காந்தளூர்‌ கூற்றத்தைச்‌ சேர்ந்த அதிராக 
மங்கலம்‌ என்ற ஊரில்‌ நடைபெற்ற ஒரு போரில்‌ ஈடுபட்டு கலிமுகற்‌ பெருங்கருமான்‌ 
மருமகன்‌ மலையன்‌ என்பவர்‌ இறந்துள்ளான்‌ என்று அக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது. 


அரிதாரிமங்கலம்‌ நடுகல்‌ கல்வெட்டு 
ஸ்ரீமதிரை கொண்ட கோப்ப 


அரிதாரிமங்கலம்‌ நடுகல்‌ கல்வெட்டு 


1 ஸ்ரீமதிரை கொண்ட கோப்ப 


1. 
tithe: amma 2. ரகேசர பந்மற்மக்கி யாண்‌ 
8. டு முப்பத்து மூன்றாவது ப : . 
4. ஸ்குன்றக்‌ கோட்டத்துக்‌ கீழ்‌ வே 3. டு முப்பத்து மூன்றாவது ப 
Sip அகக்‌ A ல்குன்றக் கோட்டத்துக்‌ கீழ்‌ வே 
5. ள்‌ நாட்டு காந்தளூர்க்‌ கூற்றத்து அ 
6. திரா... 
7. கலிமுகற்‌ பெருங்கருமான்‌ மரு 
8. மகன்‌ மலையன்‌ அதிராக மங்‌ 
9. கலத்து.....யப்பன்‌ 
10. மங்க... 
Tie a 
iua பெருங்கருமான்‌ மரு 12. ப்‌ 
கலக்கக்‌ i icu இதில்‌ குறிப்பிடும்‌ அதிராக 
-A MEN மங்கலம்‌ என்பதே தற்போது 
^ அரிதாரிமங்கலம்‌ 


(இடம்‌: 12°23'53.1"N 78°59'08.3"E) 

என்றுவழங்கப்படுவதாகவும்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌. இந்த வீரனின்‌ 
நினைவாக வைக்கப்பட்டுள்ள நடுகல்‌ ஒருகாலத்தில்‌ மக்கள்‌ வழிபாட்டில்‌ 
இருந்துள்ளது. பின்பு ஏதேோ காரணத்தால்‌ பூமியில்‌ பள்ளம்‌ தோண்டி 
புதைக்கப்பட்டிருந்தது. 


திருவண்ணாமலை மாவட்ட வரலாற்று ஆய்வு நடுவத்தினர்‌ இதை மீட்டு சீரமைத்து 
மக்கள்‌ பார்வைக்கும்‌ வழிபாட்டிற்கும்‌ ஏற்றவாறு அமைத்துக்‌ கொடுத்துள்ளனர்‌. 
இந்த கல்வெட்டை படித்தளித்த சு. ராஜகோபால்‌ கல்வெட்டறிஞர்‌ அவர்களுக்கும்‌, 
இவையனைத்தும்‌ சாத்தியமாக்கிய வெற்றிவேல்‌, விக்னேஷ்‌, அரிதாரிமங்கலம்‌ 
ஊர்மக்களுக்கும்‌ அன்பான நன்றி. 


73 


16 - பகையின்‌ எல்லை..... 


சேலத்தில்‌ சின்னதிருப்பதி என்ற ஓர்‌ இடம்‌ இருக்கிறது அஸ்தம்பட்டியில்‌ இருந்து 
கன்னங்குறிச்‌சி போகும்‌ சாலையில்‌ மணற்காடு தாண்டிய பின்‌ வருவது 
சின்னதிருப்பதி. சாலையின்‌ வலது பக்கம்‌ இடது பக்கம்‌ இரண்டையும்‌ சேர்த்து 
குறிப்பிடுகிறது. இதனை அடுத்து கன்னங்குறிச்‌சி, அதற்கும்‌ வடக்கே மலைகள்‌ 
தான்‌. சேலத்தின்‌ அழகும்‌ பெருமையும்‌ சுற்றி உள்ள மலைகள்தான்‌. 


சாலையின்‌ இடது பக்கம்‌ அதாவது மேற்குப்‌ பக்கம்‌ மேலாகவும்‌ உயர்ந்தும்‌ 
மேடாகவும்‌ சாலையின்‌ வலது பக்கம்‌ இழக்குப்‌ பக்கம்‌ கீழாகவும்‌ அமைந்துள்ளது 
புவியமைப்பு. வலதுபக்கம்‌ சந்திரன்‌ கார்டன்‌ என்கின்ற ஒரு பகுதி வருகிறது, அந்த 
குறுக்குத்‌ தெருவில்‌ சற்றே உள்ளே நடந்தால்‌ பொருளாதார வளமையைச்‌ சொல்லும்‌ 
பெரிய பெரிய வீடுகள்‌. அவற்றின்‌ இடையே இடிபாடுகளுடன்‌ கூடிய ஒரு கோயில்‌ 
இருக்கிறது. பார்வைக்கும்‌ கட்டிட அமைதிக்கும்‌ சற்று பழையதாகவே தெரிஜெது. 


ஒரு பிரதான சாலையில்‌ அமைந்திருக்கும்‌ ஒரு கோயில்‌ இப்படிக்‌ கேட்பாரற்று 
காணப்படுகிறது. அதே நேரத்தில்‌ தினமும்‌ கூட்டிப்‌ பெருக்கி கோலமிட்டு 
அவ்வப்போது சூலத்தில்‌ வைக்கப்படும்‌ எலுமிச்சைப்‌ பழங்களும்‌ மாற்றப்பட்டுக்‌ 
காணப்படுஇறதே என்கின்ற ஒரு தேடல்‌ என்னுள்‌ எழுந்தது. மெல்ல அதை விசாரிக்க 
சில வியப்புக்குரிய தகவல்கள்‌ கிடைத்தன . 


இந்த கோவில்‌ ஒரு குடும்பத்துக்குச்‌ சொந்தமானது அவர்களுக்குள்‌ இருக்கும்‌ 
பங்காளி சண்டையின்‌ காரணமாக இப்படி இடிபாடுகளுடன்‌ காணப்படுகிறது. 
ஆனாலும்‌ குலதெய்வம்‌ என்பதால்‌, தெய்வ குற்றத்திற்கு அஞ்சி இந்த காளி 
கோயிலை முற்றிலும்‌ ஒதுக்காமல்‌ அதைச்‌ சுத்தப்படுத்திக்‌ கோலமிட ஆள்‌ அமர்த்தி 
உள்ளனர்‌. அவ்வப்போது அவர்கள்‌ இந்த கோயிலுக்கு வருவதும்‌ உண்டு. 
குடும்பத்தார்‌ தங்கள்‌ குலதெய்வத்தை வணங்கிவிட்டுச்‌ செல்வதும்‌ உண்டு. ஆனால்‌ 
எந்தவித பராமரிப்பும்‌ இல்லாமல்‌ இக்கோயில்‌ பல ஆண்டுகளாக இப்படியே பட்ட 
மரம்‌ போல்‌ பாழாதிறது. 


இதைப்‌ பார்க்கும்போது சில வரலாற்று நிகழ்வுகள்‌ என்‌ மனதிற்குள்‌ வருகிறது. 
இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ அதாவது சுதந்திரத்திற்கு முன்‌ வலங்கை 
இடங்கைப்‌ பிரிவினர்‌ நமது சமுதாயத்தில்‌ மிகக்கடுமையாகத்‌ தங்களுக்குள்‌ 
பிரிந்து சண்டையிட்டுக்‌ கொண்டனர்‌. அவர்களுக்குள்‌ ஏற்பட்ட வேறுபாட்டின்‌ 
காரணமாக ஒரே கோவிலில்‌ அவர்கள்‌ கடவுளை வணங்கும்‌ நேரம்‌, பூசைக்கான 
நேரம்‌, ஆடல்‌ பாடல்‌ காலநேரம்‌, விழாக்களுக்கான நேரம்‌ எல்லாமே வேறுவேறாக 
அமைத்துக்‌ கொண்டனர்‌ . 


eee 


74 


€ O REDMI NOTE 9 
QNO. AI QUAD CAMERA 


ஒடு REDMINOTE 9 
CO. Al QUAD CAMERA 


75 


சற்று காலத்தே முன்னோக்கிச்‌ சென்றால்‌ சோழர்‌ ஆட்சியின்‌ கடைசி காலத்தில்‌ 
வலங்கை இடங்கையினரின்‌ சண்டை சச்சரவுகள்‌ ஆரம்பமாக விட்டதை அறிய 
முடிறெது. பதினோராம்‌ நூற்றாண்டில்‌, பேரரசன்‌ முதலாம்‌ ராசராசனின்‌ காலத்தில்‌ 
இருவருமே வேறு வேறு படைப்பிரிவினராக கல்வெட்டுகளில்‌ காணக்‌ 
கிடைக்கின்றனர்‌. ஆனால்‌ 13-ம்‌ நூற்றாண்டில்‌ சுமுக சூழல்‌ மாறி பூசல்களில்‌ 
இறங்கினர்‌. சண்டை, வெறும்‌ சொல்லாடலோடு நிற்காது கைகலப்பு, குத்து, வெட்டு, 
கொலை என்று வளர்ந்தது. 


பின்னர்‌ வந்த விஜயநகர மன்னர்களின்‌ காலத்திலும்‌ இவர்களின்‌ சண்டைகள்‌ மிக 
அதிகமாக தென்படுகிறது. அவை கோவில்களிலும்‌ வணங்கும்‌, தெய்வங்களின்‌ 
மேலும்‌ அதிகமாகவே எதிரொலித்தன. கோயில்‌ எரிப்பகோயிலைக்‌ 
கொள்ளையிடுதல்‌ போன்று எல்லைதாண்டியது. இதற்கான கல்வெட்டுச்‌ 
சான்றுகளும்‌ உள்ளன. 20-ம்‌ நூற்றாண்டின்‌ தெருக்களில்‌ இவர்களின்‌ சண்டைகளும்‌ 
கொலைகளும்‌ அதிகமாதகியதைத்‌ தடுக்க வேண்டிப்‌ பார்த்த இடத்தில்‌ சுட்டுத்‌ தள்ள 
ஆங்ஒல அரசு உத்தரவு போட்டதைப்‌ பேராசிரியர்‌ நீலகண்ட சாஸ்திரியும்‌ தனது 
சோழர்‌ புத்தகத்தில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


வரலாற்றின்‌ விட்டகுறை தொட்டகுறை போலும்‌ பங்காளி சண்டையில்‌ சேலத்து 
இக்கோயில்‌ பாழடைந்து இடக்கறது. மனிதன்‌ கொள்ளும்‌ பகை கால காலமாக 
கோயிலையும்‌ கடவுளையும்‌ விட்டு வைக்கவில்லை என்பதே தெரிறெது. 


உதவிய நூல்கள்‌: 

1. KA. Neelakanda Sastri - Colas, 2nd Edition, University of Madras, 1985, Chennai. 
2. ARE (Annual Reports on Epigraphy)185 of 1921. 

3. ARE 273 of 1939-40, Para- 101. 

4. ARE 1921, Part Il, p — 47. 


பேராசிரியர்‌ முனைவர்‌ எஸ்‌. சாந்தினிபீ 
அலிகர்‌ முஸ்லிம்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


eee 


76 


17 - வலங்கை இடங்கைப்‌ பிரிவினைச்‌ சச்சரவுகள்‌ 


மதராசபட்டினத்து ஆரம்ப வருடங்களில்‌ வலங்கை இடங்கை ஜாதிச்‌ சச்சரவுகள்‌ 
எழுந்தன. இந்த பாகு பாடு எப்படித்‌ துவங்கினதெனத்‌ தெரிந்து கொள்ள நாம்‌ பல 
நூல்களை ஆராய வேண்டியுள்ளது. தவிரவும்‌ சற்று பின்னோக்கிப்‌ 
போகவேண்டியுமுள்ளது. இந்த பேதத்தைப்பற்றிய நூலொன்று இடங்கை 
வலங்கையர்‌ வரலாறு என்ற பெயரில்‌ டாக்டர்‌ எஸ்‌. செளந்தரபாண்டியன்‌ 
என்பவரால்‌ தொகுக்கப்பட்டு, திரு நடன. காசிநாதன்‌ (அன்றைய இயக்குநர்‌, தொல்‌ 
பொருள்‌ ஆய்வுத்துறை, சென்னை) அவர்களால்‌ பதிப்பிக்கப்பட்டு, தமிழ்‌ நாடு 
அரசால்‌ வெளியிடப்பட்டுள்ளது. இதன்‌ பதிப்புரையில்‌ இவ்வாறு ஆசிரியர்‌ 
கூறுகிறார்‌. 


"அரசினர்‌ கீழ்த்திசை சுவடிகள்‌ நூலகத்தில்‌ உள்ள கீழ்வரும்‌ நான்கு சுவடிகளின்‌ 
பிரதியே இந்த நூல்‌:- 

1 இடங்கை வலங்கை புராணம்‌ (டி. 2793) 

2 வலங்கைச்‌ சரித்திரம்‌ ( 

3. இடங்கை வலங்கை சாதி வரலாறு (டி. 2751) 

4 புதுவை இடங்கை வலங்கைச்‌ சாதியர்‌ வரலாறு (Iq. 3196) 


இவற்றில்‌ டி. 2751 ட. 2793 ஆகியன ஓலைச்‌ சுவடிகள்‌, மற்ற இரண்டும்‌ தாள்‌ சுவடிகள்‌. 


"கல்வெட்டுகள்‌ பதிப்புப்‌ பெற்ற முறையிலேயே இந்த வரலாறுகளும்‌ இங்கு 
பதிப்பிடப்‌ படுகின்றன. அஃதாவது, மூலச்சுவடியில்‌ என்ன வடிவில்‌ உளதோ அதே 
வடிவு, இயன்றவரையில்‌, இங்கு காப்பாற்றப்பட்டுள்ளது. மூலத்தில்‌ உள்ள வடிவை 
வரலாற்று ஆசிரியர்கள்‌ அப்படியே பெறுவதே, மேலாராய்ச்சிகளுக்கு வழி வகுக்கும்‌. 


"முதலில்‌ வருவது இடங்கை வலங்கைப்‌ புராணம்‌: இது செய்யுளில்‌ அமைந்த 
புராணம்‌ அல்ல. இச்சுவடியின்‌ தொடக்கம்‌, 'ராப்புள்ளையனுக்கு ஒழிகரெ நாட்டுப்‌ 
புன்னப்பன்‌ எழுதிக்‌ கொடுத்த பட்டயம்‌' என்று தொடங்குகிறது. இச்சுவட தெலுங்கு 
எழுத்தில்‌ முழுவதும்‌ அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தகும்‌. 


"வலங்கைச்‌ சாதி பத்து என்று தான்‌ இந்த சுவடி கூறுகிறது. தவிரவும்‌, சிவனும்‌ 
தேவேந்திரனும்‌ இடங்கைக்கு உரியவர்கள்‌ என்றும்‌, பிரும்ம தேவனும்‌ பிருகு 
முனியும்‌ வலங்கைக்கு உடையவர்கள்‌ என்றும்‌ இச்சுவடி சொல்கிறது. 


"இரண்டாவது சுவடி வலங்கைச்‌ சரித்திரம்‌. இது தஞ்சை வேதநாயக சாஸ்திரி 
என்னும்‌ கிறிஸ்துவப்புலவர்‌ மெக்கன்‌சிக்காகத்‌ தொகுத்தளித்து. ஆசிரியர்‌ 


eee 


77 


கூற்றுப்படி இதில்‌ கிறிஸ்துப்‌ பார்வை தென்படுகிறது. அவர்‌ சொல்‌ பம, "வலங்கை 
யென்றெது, வெள்ளாளரையும்‌ அவர்களைச்‌ சேர்ந்த சகல சாதியாரையுஞ்சார்ந்து 
நிற்கும்‌. இடங்கையென்றால்‌, கம்மாளரையு மவர்களைச்‌ சேர்ந்த சகல 
சாதியாரையுங்காட்டும்‌. 


"இப்போ இருக்கிற சரபோசி மகராசாவின்‌ நாளிலே 1798 வருஷத்திலே துவக்கி 
இரண்டு மூன்று வருஷக்காலம்‌ இருதரத்தாரும்‌ வழக்கிலே இடந்து நெய்யிலே 
கையிட்டுக்‌ கொண்டார்கள்‌" என்று வேதநாயகர்‌ எழுதுவதால்‌, இந்தச்‌ சுவடி (Iq. 462) 
எழுதப்பட்ட காலம்‌ இ. பி. 1798-ஐ ஒட்டியது என்று அறியலாம்‌ என்று நூலாசிரியர்‌ 
கருதுகிறார்‌. 


வலங்கையார்‌ என்பதற்குப்‌ பொதுவான இவரது கருத்து, "எந்தெந்த சாதி யுயர்ந்த 
கையா யிருந்ததோ, எவர்கள்‌ காரியக்காரரோ அவர்களெல்லாம்‌ வலங்கைத்‌ 
தங்களோடே சேர்ந்தவர்களென்றார்கள்‌" என்பது வேதநாயகனாரின்‌ கருத்து. 


மூன்றாவது இடங்கை வலங்கைச்‌ சாதி வரலாறு எனும்‌ சுவடி. நூலாசிரியர்‌ இந்த 
சுவடி மிகவும்‌ இன்றியமையாதது என்கிறொர்‌. இதில்‌ தான்‌ இடங்கைச்‌ சாதிகள்‌ 
தொண்ணூற்றியெட்டும்‌ வலங்கைச்‌ சாதிகள்‌ அதே எண்ணிக்கையில்‌ 
உள்ளதாகவும்‌ கூறப்படுகிறது. அவர்களுக்கு உண்டான அடையாளங்களும்‌ 
தரப்பட்டுள்ளன. ஆசிரியர்‌ சொல்‌ படி, "பண்டைக்காலச்‌ சமுதாயம்‌ தொழில்‌ வழிச்‌ 
சமுதாயம்‌. சாதிகள்‌ பிரிந்ததே தொழில்‌ அடிப்படையில்தான்‌ என்பர்‌. அவ்வகையில்‌ 
ஆய இச்சுவடி பயனுள்ளது" 


நான்காவது சுவடி புதுவை இடங்கை வலங்கைச்‌ சாதியர்‌ வரலாறு என்ற சுவடி. பல 
சாதிகளுக்கு இருந்த மதிப்பை இந்தச்‌ சுவடி கூறுறெது. எடுத்துக்காட்டாக, 
விசுவகர்மருக்கு வெள்ளைக்குடை பிடிக்கும்‌ மரியாதை புதுவைப்‌ பகுதியில்‌ 
இருந்திருக்கிறது. வலங்கைச்சாதிகளுக்கு அவர்கள்‌ வீடு விழாக்களில்‌ இன்ன குடை 
பிடிக்கவேண்டும்‌, இன்னவகைக்‌ கோல்‌ பிடிக்க வேண்டும்‌ என்று பல கட்டுப்பாடுகள்‌ 
இருந்திருக்கின்றன என்பதையும்‌, அதே போல இடங்கைச்‌ சாதிகளுக்கும்‌ 
வரையறைகள்‌ இருந்திருக்கின்றன என்றும்‌ இந்த நூல்‌ தெளிவாக்குவதாக ஆசிரியர்‌ 
கருதுகிறார்‌. 


ஆசிரியர்‌ கூறுகிறார்‌: "வெள்ளாளர்‌, அகம்படியர்‌, இடையர்‌, கவரை, கோமுட்டி, 
கைக்கோளர்‌, சேடர்‌, சேணியர்‌, இவர்கள்‌ சவுக்கழி பிடிக்கவும்‌, வெள்ளைக்‌ குதிரை 
ஏறவும்‌ சுதந்திரமுண்டு ...... தேவடியார்களிலேயும்‌ இடங்கைத்‌ தேவடியார்கள்‌, 
வலங்கைத்‌ தேவடியார்கள்‌ என்ற இரு பிரிவுகளை இச்சுவம குறிப்பிடுகிறது. 


"பொதுவாக இந்த நான்கு சுவடிகளும்‌ இ. பி. 18ம்‌ நூற்றாண்டிலும்‌ அதற்கு முன்பும்‌ 
தமிழ்‌ நாட்டில்‌ இருந்த இடங்கை வலங்கைச்‌ சாதிப்பிரிவுகளைப்‌ பேசுகின்றன. 
இவற்றால்‌ அச்சாதிகளிடையே அடிக்கடி சிறு பூசல்கள்‌ நிகழ்ந்த உண்மையும்‌ அறிய 
இயலுகிறது. 


eee 


78 


"1876 ல்‌ கியார்ண்ஸ்‌ என்பவர்‌ இடங்கை வலங்கைச்‌ சாதிகள்‌ பற்றிய ஒரு கட்டுரை 
வரைந்துள்ளார்‌. அதில்‌, விசுகர்மருக்கும்‌ பிராமணருக்கும்‌, புரோகிதத்‌ தொழில்‌ 
தொடர்பான பூசலை விலக்கி அந்தப்‌ பூசல்‌ இறுதியில்‌, சோழன்‌, தன்னை 
ஆதரிப்போர்‌ வலங்கையர்‌ என்றும்‌, விசுவகர்மரை ஆதரிப்போர்‌ இடங்கையர்‌ 
என்றும்‌ வரையறுத்ததாகக்‌ கூறுஇறார்‌" 


ஆசிரியர்‌ தொடர்கையில்‌, "அதே போல இடங்கை வலங்கை வரலாறும்‌ 
பேசப்படுகிறது. ஜெர்மன்‌ நூல்‌ ஒன்றில்‌, இடங்கைச்‌ சாதிகளாக ஒன்பதும்‌, 
வலங்கைச்‌ சாதிகளாகப்‌ பதினெட்டும்‌ குறிக்கப்படுகின்றன. வேடர்‌, நெசவாளர்‌, 
செட்டிகள்‌ (வியாபாரிகள்‌), முதலானோர்‌ இடங்கையர்‌. குயவர்‌, வண்ணார்‌, 
பல்லக்குத்‌ தூக்குவோர்‌, முகம்மதியரில்‌ ஒரு பிரிவினர்‌ முதலியோர்‌ வலங்கையர்‌. 
இப்பிரிவுகளைச்‌ ஜெர்மன்‌ நூல்‌ தருறெது" என்கிறார்‌. 


சமீப காலத்தில்‌, இந்த ஜாதிப்‌ பிரிவினைகளைப்‌ பற்றித்‌ தெரிந்துகொள்ள பல அயல்‌ 
நாட்டினரும்‌ முயன்றுள்ளனர்‌. அவர்களில்‌ முக்கியமான இருவர்‌ பர்ட்டன்‌ ஸ்டெயின்‌, 
மாட்டிசன்‌ மைன்ஸ்‌ ஆவர்‌. இவர்களைத்‌ தவிர பல ஆய்வாளர்களும்‌ இதில்‌ கவனம்‌ 
செலுத்தியுள்ளனர்‌. திருமதி கனகலதா முகுந்த்‌ எனபவரும்‌ தமது "த வ்யூ ஃப்ரம்‌ 
பிலோ" என்ற நூலிலும்‌ இதைப்‌ பற்றி நன்கு ஆராய்ந்து விளக்கியுள்ளார்‌. 


ஓய்‌. சுப்பராயுலு எனபவர்‌ இந்த ஜாதி பாகுபாடுகளைக்‌ குறித்து மிகத்‌ தீவிரமாக 
ஆய்வு செய்துள்ளார்‌. அவர்‌ கருத்துப்படி இந்த வேறுபாடுகள்‌ சோழர்‌ 
காலத்திலிருந்தே இருந்தவனெனத்‌ தெரிகிறது. தமது நூலான சோழர்‌ காலத்துச்‌ 
சரித்திரத்தில்‌ "சமூக மாற்றங்களும்‌, வலங்கை இடங்கை பிரிவுகள்‌" என்ற 
தலைப்பில்‌ அவர்‌ கூறுவதைப்‌ பார்க்கலாம்‌. 


அவர்‌ கண்டதன்படி, இந்தப்‌ பிரிவுகள்‌ சோழர்‌ காலத்துக்‌ கல்வெட்டுகளிலேயே 
காணப்படுஇறது. சில நூற்றாண்டுகளுக்குப்‌ பின்னர்‌ மறுபடியும்‌ இந்த சர்ச்சை 
அதிகமாகக்‌ காணப்படுவது, ஆங்கிலேயர்‌ காலத்தில்‌ தான்‌. அதுவும்‌ சிறப்பாக 18-19 
நூற்றாண்டுகளின்‌ காலகட்டத்தில்‌ தான்‌. இந்தக்‌ காலத்தில்‌ இந்த இரு பிரிவினரும்‌ 
எதிர்த்துக்‌ கொண்டு கலவரங்களில்‌ தம்மை ஈடுபடுத்திக்‌ கொண்டிருந்தனர்‌ எனத்‌ 
தெரிகிறது. இதைப்‌ பற்றிச்‌ சமீப காலத்தில்‌ நன்றாகவே ஆராய்ச்சி செய்த அயல்‌ 
நாட்டவர்‌ பர்ட்டன்‌ ஸ்டெயின்‌ ஆகும்‌. அவர்‌ முடிவில்‌ கூறியிருப்பது, இந்தப்‌ பிரிவுகள்‌, 
ஜாதிகள்‌ அடிப்படையில்‌ இல்லாது, அவ்வப்போது ஏற்பட்ட சமூக மாறுதல்களால்‌ 
தான்‌ என்பதாகும்‌. 


டாக்டர்‌ இரா. நாகசுவாமி இதைப்பற்றித்‌ தமது நூலொன்றில்‌ விளக்கியுள்ளார்‌ 
"வலங்கை இடங்கை: 

"தி. பி. 10 - ம்‌ நூற்றாண்டிலிருந்து மற்றுமொரு பிரிவைக்‌ காண்கிறோம்‌. இப்பிரிவு 
தமிழக வரலாற்றில்‌ ஒரு சமூகப்‌ புரட்சியாக சற்றேறக்குறைய அண்மைக்காலம்‌ 
வரை நிலவி வந்தது. இது வலங்கை இடங்கை என்று பிரிக்கப்பட்ட குடிகளாகும்‌. 


eoe 


79 


தஞ்சைப்‌ பெருங்கோயிலில்‌ இராஜராஜனின்‌ பல பெயர்களால்‌ வலங்கை 
வேளைக்காரர்கள்‌ இருந்திருக்கிறார்கள்‌. 


இராஜராஜ தெரிஞ்ச வலங்கை வேளைக்காரர்‌. 

அரிதுர்க்க லங்கனத்‌ தெரிஞ்ச வலங்கை வேளைக்காரர்‌. 

மூர்த்த விக்ரம்பாரண தெரிந்த வலங்கை வேளைக்காரர்‌. 

இரணமுகராமத்‌ தெரிஞ்ச வலங்கை வேளைக்காரர்‌. 

இராஜ கண்டிவத்‌ தெரிஞ்ச வலங்கை வேளைக்காரர்‌. 

சத்ருபுஜங்கத்‌ தெரிஞ்ச வலங்கை வேளைக்காரர்‌. 

அழகிய சோழத்‌ தெரிஞ்ச வலங்கை வேளைக்காரர்‌. 

க்ஷத்திரிய சிகாமணித்‌ தெரிஞ்ச வலங்கை வேளைக்காரர்‌. 

எனப்‌ பல வலங்கை வேளைக்காரர்‌ இருந்தனர்‌ என்று அறிகிறோம்‌. வலங்கை 
வேளைக்காரர்‌ என்பது படை என்றும்‌ அவற்றில்‌ பல குடியினர்‌ இருந்தனர்‌ என்றும்‌ 
அறிகிறோம்‌. இராஜராஜனின்‌ படையில்‌ வலங்கை வேளைக்காரனாக வெள்ளாளன்‌ 
இருந்தான்‌ என்று ஒரு கல்வெட்டு கூறுகிறது. (238/ 17). 'இவ்வூர்‌ இருக்கும்‌ வெள்ளாளன்‌ 
ஸ்ரீராஜராஜ தேவர்‌ படை ஜநநாத தெரிஞ்ச வலங்கை வேளைக்காரரில்‌ வண்ணக்கன்‌ 
ஐய்யாறனாஇய சித்திரையாளி' என்று கல்வெட்டு கூறுவதால்‌, இதை அறியலாம்‌. 
அதிராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டில்‌ (4/8) வலங்கை இடங்கை மகமை' என்று 
குறிக்கப்படுகிறது. இதிலிருந்து வலங்கை இடங்கை என்னும்‌ பாகுபாடு 11 -ம்‌ 
நூற்றாண்டிலேயே நிலைத்து விட்டது என்பது தெளிவு. 


oN EWN 


"கைவகுத்தல்‌ (வலங்கை இடங்கை தோற்றம்‌): 

"வலங்கை இடங்கை என்னும்‌ பாகுபாடு எவ்வாறு தோன்றியது என்று தெளிவாகத்‌ 
தெரியவில்லை. பெரும்‌ பாலும்‌ படை அரசனின்‌ வலக்கைப்‌ புறத்தும்‌ இடங்கை 
புறத்தும்‌ வகுத்து நிறுத்தப்பட்டதிலிருந்து இது தோன்றியிருக்கலாம்‌ என்று 
கொள்ளலாம்‌. ஏனாதிநாதர்‌ தனது படையை பாகுபடுத்தி நிறுத்தியதை 'கை வகுத்து' 
என்று பெரிய புராணம்‌ கூறுறெது. இதிலிருந்து படை வகுப்பது 'கைவகுத்தல்‌' எனப்‌ 
பெயர்‌ பெற்றது என்பது தெளிவு. சிறந்த திறன்‌ மிக்கப்‌ போர்‌ புரிவோர்‌ அரசனின்‌ 
வலப்புறத்தும்‌ அவர்களுக்குக்‌ களத்தில்‌ படைக்கலங்களை நீட்டித்தருதல்‌ முதலிய 
பணி புரிவோர்‌ இடப்புறத்தும்‌ நிறுத்தப்பட்டிருக்கக்‌ கூடும்‌. போர்ப்புறத்து வீரர்கள்‌ 
முதலிடமும்‌, வேல்‌ வடித்துக்‌ கொடுத்தல்‌ முதலிய தொழில்‌ புரிவோர்‌ இரண்டாவது 
இடமும்‌ பெறுவதில்‌ வியப்பில்லை. தங்கள்‌ உயிரை மதியாது போரிட்ட வீரர்களுக்கு 
உயர்‌ இடம்‌ அளித்தது இயல்பே. உயர்‌ இடத்தைக்‌ குறிப்பதற்காக வலப்புறமும்‌ 
இரண்டாம்‌ இடத்தைக்‌ குறிக்க இடப்புறமும்‌ கொள்ளப்பட்டன்‌. ஆதலின்‌ 
காலப்போக்கில்‌ வலங்கையினர்‌ இடங்கையாரைக்‌ காட்டிலும்‌ ஜாதியில்‌ 
உயர்ந்தவர்‌ என்று கருதிக்‌ கொள்ளத்‌ தலைப்பட்டனர்‌. 


"எல்லா ஜாதியினரும்‌ போர்‌ வீரர்களாகப்‌ பணி புரிந்திருக்கின்றனர்‌ என்று முன்னரே 
கண்டோம்‌. ஆதலில்‌ எல்லா ஜாதியிலும்‌ வலங்கை இடங்கை என்னும்‌ பாகுபாடு 
காணப்பட்டது. ஆனால்‌ பிராமணர்களுக்குள்‌ இப்பாகுபாடு காணப்படவில்லை. 


eee 


80 


"கல்வெட்டுகளில்‌ வலங்கை இடங்கையினருக்கு பல சலுகைகள்‌ அரசனால்‌ 
அளிக்கப்பட்டவை குறிக்கப்படுகின்றன. சக வருடம்‌ 1340-ல்‌ (இ. பி. 1418) 
திருவண்ணாமலையில்‌ வலங்கை இடங்கை வகுக்கப்பட்டது என்றும்‌ 
வலங்கைக்குக்‌ கொடுக்கப்பட்ட சலுகைகள்‌ என்ன என்பதும்‌ குறிக்கப்படுகின்றன. 
'திருவண்ணாமலையில்‌ வலங்கை இடங்கை இல்லை. திருவண்ணாமலையில்‌ 
இரண்டு தெருவில்‌ கைக்கோளருக்கு முன்பு பூர்வம்‌ நடந்து போந்த சங்கு, தண்டு, 
ஆனை, சாமரம்‌, மற்றும்‌ வலங்கைக்கு உரிய வரிசைகள்‌ எல்லாம்‌ நடக்கக்கடவதாக' 
என அரசன்‌ ஆணையிட்டதைக்‌ கல்வெட்டு ANAM. (155 / 8) சக வருடம்‌ 1350-ல்‌ 
(இ.பி. 1428) திருவையாற்றில்‌ வலங்கை சாதி 98 ம்‌ இடங்கை ஜாதி 98ம்‌ 
குறிக்கப்படுகின்றன. 'பொய்கை நாட்டு தென்கால சபையாரும்‌ வலங்கை 98 
ஜாதியும்‌, இடங்கை 98 ஜாதியும்‌ நிறைவற நிறைந்து குறைவற குவிந்து' என்று 
குறிக்கிறது. இதிலிருந்து இ. பி. 15 ம்‌ நூற்றாண்டில்‌ சற்றேறக்குறைய 98 ஜாதிகள்‌ 
வலங்கையிலும்‌ இடங்கையிலும்‌ இருந்ததாக அறியலாம்‌ இதிலிருந்து ஒவ்வொரு 
ஜாதியிலும்‌ வலங்கையும்‌ இடங்கையும்‌ இருந்தனர்‌ என்பது தெளிவு. செல்வத்தாலும்‌ 
செல்வாக்காலுமே இப்பிரிவு ஏற்பட்டுப்‌ பின்னர்‌ ஜாதி அடிப்படையில்‌ அமைந்தது 
என்றும்‌ கருதலாம்‌. வலங்கை என்பது அரசனால்‌ ஏற்படுத்தப்பட்டது என்பதும்‌ 
தெளிவு." 


கம்பெனி காலத்தில்‌ சாதாரணமாக அறியப்பட்டது, ஒரு பக்கம்‌ விவசாயம்‌ 
செய்பவர்களுக்கும்‌, மறுபக்கம்‌ கைத்தொழில்‌ மற்றும்‌ வணிகம்‌ செய்பவர்களுக்கும்‌ 
இடையில்‌ தான்‌ அடிக்கடி இம்மாதிரியான பேதங்கள்‌ இருந்தன என்பதாகும்‌. 
ஆனால்‌ சில காரணங்களுக்காக இந்த எண்ணம்‌ ஒதுக்கப்பட வேண்டும்‌ என்கிறொர்‌ 
சுப்பராயலு. முதல்‌ காரணம்‌, 14- 15 நூற்றாண்டு கல்வெட்டுச்‌ சாசனங்கள்‌ இடங்கை 
பற்றியவை, பள்ளி அல்லது வன்னியர்‌ குலத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
குறிப்பிடப்படுகிறார்கள்‌. இந்த குலத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ சரித்திரத்திற்குத்‌ தெரிந்த 
சில ஆயிரம்‌ ஆண்டுகளில்‌ வணிகத்தொழிலோ கைத்தொழிலோ செய்தவர்களல்ல; 
இந்தக்‌ குலம்‌ முதன்‌ முதலாகக்‌ குறிப்பிடப்படுகையில்‌, போர்வீரர்களாக 11ம்‌ 
நூற்றாண்டுக்‌ காலத்தில்‌ அறியப்பட்டார்கள்‌. இவர்கள்‌ சோழர்களது படைகளில்‌ 
இருந்தனர்‌. ஆனால்‌ பிற்காலத்தில்‌, விவசாயத்‌ தொழிலுக்குச்‌ சிறிது சிறிதாக 
இரண்டு நூற்றாண்டுகளுக்குள்‌ மாறினர்‌. அப்போதிருந்து அவர்கள்‌ நிலை 
மாறவில்லை. இரண்டாவதாக, அய்யவோலே வணிகக்குழு சாசனங்களில்‌, (11-13 
நூற்றாண்டுகளில்‌) அவர்கள்‌ வலங்கைக்‌ குழுக்களாகத்தான்‌ அறியப்படுகிறார்கள்‌. 


நத்தம்‌ கோயில்பட்டி வணிகக்‌ குழு சாசனத்தில்‌, (11ம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தது) 


இவ்வாறுள்ளது: 
நாட்டுச்‌ செட்டிகளும்‌, தன்ம செட்டிகளும்‌, சேம்பியன்‌ சேனாபதி ஆண்டான்‌, 
வைகுண்ட நாடாள்வான்‌ என்றெ வலங்கை மீகாம வீரகங்க பிள்ளை. . . என 


சொல்லப்படுகிறது. இதிலிருந்தும்‌ வணிகர்கள்‌ வலங்கைக்‌ குழுவில்‌ இருந்ததாகத்‌ 
தெரிகிறது. 


eee 


27 


சுப்பராயுலு தொடர்கிறார்‌: 
"சரித்திர பூர்வமாக, வலங்கை-இடங்கை பெயர்கள்‌ சோழர்‌ காலத்திலிருந்து 
இருப்பது தெரிஒறது. முதல்‌ முதலாக வலங்கை என்ற சொல்‌, 10வது நூற்றாண்டின்‌ 
பிற்பகுதியில்‌, ராஜராஜன்‌ (985-1014) காலத்துச்‌ சாசனங்களில்‌ காணப்படுகிறது. 
தென்னிந்திய அரசர்களில்‌, ராஜராஜன்‌ தான்‌ முதன்‌ முதலாக போர்ப்படைகளைப்‌ 
பெரிய அளவில்‌ உருவாக்கினதாக அறிகிறோம்‌. அதன்‌ பிறகு, 11 வது நூற்றாண்டில்‌, 
வரி ஒன்றைக்‌ குறித்துப்‌ பேசுகையில்‌, வலங்கை இடங்கை என்று 
குறிப்பிடப்படுகிறது. ஆனால்‌ இவற்றில்‌ எவரெவர்‌ இருந்தனர்‌ என்று 
குறிப்பிடப்படவில்லை. ஆகையால்‌ இவர்கள்‌ போர்ப்‌ படையினரெனக்‌ 
கொள்ளுதலில்‌ தவறிருக்காது. 11 வது நூற்றாண்டில்‌ தான்‌ முதன்‌ முறையாக 
இடங்கை குறிப்பிடப்படுகிறது. அப்போது கூட வலங்கை போர்ப்‌ படையாளர்கள்‌ 
தனியாகக்‌ குறிப்பிடப்‌ பட்டுள்ளனர்‌. உதாரணமாக, 1073 ம்‌ ஆண்டு கல்வெட்டு, 
(கோலார்‌ ஜில்லா) வலங்கை-மஹாசேனா, சோழமண்டலத்திலிருந்து வந்த, ஒரு 
பெரிய வேளாண்‌ கூட்டம்‌ கூடியபோது, அங்கு இருந்ததாகக்‌ குறிப்பிடுறெது. ..." 


அவர்‌ கருத்துப்படி முதலில்‌ போர்ப்‌ படையாளர்களைக்‌ குறிப்பிடத்தான்‌ 
இச்சொற்கள்‌ பயன்‌ பட்டு வந்தன என்பதாகும்‌. ஆனால்‌ பிற்காலத்தில்‌ முற்றிலும்‌ 
மாறி அவ்வப்போது சமூக நிலைமையைக்‌ குறிக்கும்‌ சொற்களாக மாறி விட்டன. 


மதராசபட்டினத்திலிருந்த வலங்கை இடங்கைக்‌ குழுக்களுள்‌, அவ்வப்போது, 
பேதங்கள்‌ ஏற்பட்டுக்கொண்டிருந்தன. இவை கட்டுக்கடங்காமல்‌ பல தடவைகள்‌ 
குழப்பமூட்டிக்‌ கொண்டிருந்தன. அப்போது அறிந்திருந்த படி, பேரி செட்டிகள்‌, 
கைவினையாளர்கள்‌, நெசவாளிகள்‌, தோல்‌ பதனிடுவோர்‌ முதலானோர்‌ இடங்கைக்‌ 
குழுவில்‌ இருந்தனர்‌. வெள்ளாளர்கள்‌, ஆரிய வைசியர்கள்‌ (கோமுட்டிகள்‌), 
வன்னியர்கள்‌, ஆதி திராவிடர்கள்‌, வலங்கையினராக இருந்தனர்‌. இவர்களுள்‌ 
சண்டைகள்‌ மூண்டதற்குக்‌ காரணம்‌, திருமணம்‌ போன்ற நல்லவை நடக்கும்‌ 
போதும்‌ சாவு ஊர்வலம்‌ போன்றவை நிகழும்‌ போதும்‌, அந்நிகழ்வுகளில்‌ சம்பந்தப்‌ 
பட்டவர்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ மரியாதைகள்‌ குறித்தும்‌, அவைகளுக்கான 
ஊர்வலங்கள்‌ செல்லும்‌ வழிகள்‌ பற்றியும்‌ தான்‌! 


இரண்டு குழுவினரும்‌ அணியும்‌ உடைகளில்‌ கூட சில உரிமைகள்‌ 
கொண்டாடப்பட்டன. அதே போல அவர்களது விழாக்களின்‌ போது அமைக்கப்படும்‌ 
பந்தல்கள்‌ கூட அவர்களுக்குள்‌ சச்சரவை ஏற்படுத்தின. கிட்டத்தட்ட அயர்லாந்து 
ஸ்காட்லாந்து போன்ற நாடுகளில்‌ இருந்த இடைக்காலப்‌ பிரச்சினைகள்‌ 
போலத்தான்‌ இவையும்‌ இருந்தன என்பது தான்‌ உண்மை. அங்கும்‌ இதே போல மிகச்‌ 
சிறிய பிரச்சினைகள்‌ பெரியவையாக்கப்பட்டு, அவற்றால்‌ போர்களே 
மூண்டிருக்கின்றன எனப்‌ பார்க்கையில்‌ இவை போன்ற பிரச்சினைகள்‌ தமிழ்‌ 
நாட்டில்‌ மட்டும்‌ நடந்ததாக சொல்ல இயலாது. 


ஆங்கிலேயரின்‌ மதராசபட்டினத்து வருகை, ஒரு புதிய வணிக எழுச்சியை 
உண்டாக்கிற்று. இந்த அயல்‌ நாட்டு வணிகத்தால்‌ ஈர்க்கப்பட்ட தென்னிந்தியர்கள்‌ 


eee 


82 


பல இடங்களினின்றும்‌ மதராசபட்டினம்‌ வந்து சேர்ந்தனர்‌. அன்றிருந்த நிலையில்‌ 
ஆங்கிலேயர்களுடன்‌ வணிகம்‌ செய்து பொருளீட்டும்‌ வர்க்கம்‌ சமூகத்தில்‌ ஒரு தனி 
அந்தஸ்தையும்‌ பெற்றது. ஆகையால்‌ அவர்கள்‌, தமது ஜாதிகளைப்‌ 
பிரித்துக்கொண்டு இடங்கை வலங்கையினராகப்‌ பிரிந்த போது, அவர்களுள்‌ 
உயர்வு தாழ்வு பேதமும்‌ தலை தூக்கலாயிற்று. 


தென்னகத்தில்‌, பல இடங்களிலிருந்தும்‌ வந்த வணிகர்களும்‌ அவர்களுக்கு உதவ 
வந்த பல தொழில்‌ விற்பன்னர்களும்‌ ஆங்கிலேயர்‌ வந்த சில வருடங்களுக்குள்‌ 
மதராசபட்டினத்தை நோக்கிப்‌ புலம்‌ பெயர்ந்தனர்‌. சிறு குப்பங்களாக 
மீனவர்களுடன்‌ மட்டுமேயிருந்த இந்த ஊர்‌ ஜனத்தொகையிலும்‌, பரப்பளவிலும்‌ 
பெருக ஆரம்பித்தது. அவ்வாறு பெருகுகையில்‌ பல சமூகப்‌ பிரச்சினைகளும்‌ 
எழுந்தன. அதில்‌ SAWN பிரச்சினை சமூக நியதிகளும்‌ உரிமைகளும்‌ அவற்றால்‌ 
உண்டான குழப்பங்களும்‌ தாம்‌. 


மதராசபட்டினத்தின்‌ ஆங்கிலேயர்‌ காலத்து முதல்‌ பிரிவுப்‌ பிரச்சினை 1652-53 ல்‌ 
தான்‌ ஏற்பட்டது. இதன்‌ பிறகு அரசு கொடுத்த ஆணைப்படி பொதுவாக, இந்தியர்‌ 
வாழ்ந்து கொண்டிருந்த ஊர்ப்பகுதியின்‌ ெக்குப்‌ பாகம்‌ இடங்கையினர்‌ இருக்கும்‌ 
பாகமாகவும்‌, மேற்குப்‌ பாகம்‌ வலங்கையினர்‌ வாழும்‌ பாகமாகவும்‌ ஆக்கப்பட்டது. 


இரு பிரிவினருக்கும்‌ இடையில்‌, 1707 ல்‌ ஒரு பெரிய பேதம்‌ உருவாயிற்று. இதில்‌ 
பொருட்சேதமும்‌ உண்டாயிற்று. அது கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்குத்‌ தொடர்ந்தது. 
சண்டை மூண்டதற்குக்‌ காரணம்‌, பெத்தநாயக்கன்‌ பேட்டையிலுள்ள இல 
தெருக்களைப்‌ பயன்‌ படுத்துவதில்‌ தான்‌! கலகத்தை அடக்க இராணுவத்தினர்‌ 
அமைக்கப்பட்டனர்‌. அப்போது பேமாஸ்டராக இருந்த ராவொர்த்‌ எனபவர்‌ 
கலகத்தைக்‌ குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்டார்‌. அப்போது வலங்கைப்‌ 
பிரதிநிதியாக சேரப்பாவும்‌ நாராயணன்‌ எனபவரும்‌, இடங்கைப்‌ பிரதிநிதிகளாக 
காலவாய்ச்‌ செட்டியும்‌, வெங்கட செட்டியும்‌ அழைக்கப்பட்டனர்‌. ஜூலை மாதத்தில்‌ 
ராவொர்த்‌ ஒரு வரைபடம்‌ தயாரித்து அதில்‌ இரு பிரிவினர்கள்‌ இடங்களும்‌ 
குறிப்பிட்டார்‌. மேற்குப்‌ பாகம்‌ முழுதும்‌ வலங்கையினரால்‌ குடியேறப்பட்டிருந்தது. 
ஆனால்‌ அதில்‌ இரண்டு வீதிகளில்‌ (பிரிட்ஜ்‌ கேட்‌ வீதி, பெத்தநாயக்‌ வீதி) 
இடங்கையினர்‌ இருந்தனர்‌. இந்த வீதிகளில்‌ சில வலங்கையினர்‌ இருந்தனர்‌ அரசு 
அம்மாதிரி இருந்த இடங்கையினரை அவ்விடங்களை விட்டுக்‌ காலி செய்து 
இழக்குப்‌ பக்கம்‌ செல்லுமாறு உத்தரவிட்டனர்‌. அங்கு அரசு எல்லைக்‌ கற்களை 
நட்டுவிக்கவும்‌ ஏற்பாடு செய்தது. இந்த ஆணை 17, ஜூலை 1707 ல்‌ இடப்பட்டது. 


ஆனால்‌ அம்மாதிரி நடப்பட்ட கற்களில்‌ ஆகஸ்டு மாதம்‌ சில அரசுக்கு விரோதமான 
வாசகங்கள்‌ எழுதப்பட்ட காஇதங்கள்‌ ஒட்டப்பட்டிருந்தன! தவிரவும்‌ வலங்கையினர்‌ 
அவர்கள்‌ தடுக்கப்பட்ட இடத்தில்‌ ஒரு திருமணம்‌ நடத்த ஏற்பாடு செய்து 
கொண்மருந்தனர்‌. அப்போது தான்‌ அவர்கள்‌ கைது செய்யப்பட்டு கோட்டை 
செளல்ட்ரி சிறையில்‌ அடைக்கப்பட்டனர்‌. அவர்கள்‌ அப்போது பழைய 
நிலைமைகளை எடுத்துக்கூறி அரசுக்கு விண்ணப்பித்தனர்‌. ஆனால்‌ இதற்குள்‌, பல 


eee 


83 


வலங்கையினர்‌ சாந்தோமுக்கு ஓடிவிட்டனர்‌. மற்றவர்கள்‌ தமது இல்லங்களுக்குள்‌ 
தம்மையே அடைத்துக்‌ கொண்டுவிட்டனர்‌. கவர்னர்‌ பிட்‌ இதில்‌ ஃபிரேசர்‌ 
எனபவருக்குச்‌ சம்பந்தம்‌ இருப்பதாகச்‌ சந்தேகித்து, அவர்‌ மீது குற்றம்‌ சாட்டினார்‌. 
ஃபிரேசரோ தம்மீது சாட்டப்பட்ட குற்றங்களை நிரூபிக்கக்‌ கேட்டார்‌. கவுன்சில்‌ 
கவர்னர்‌ வேண்டுகோளுக்கிணங்கி, ஃபிரேசரைத்‌ தற்காலிகப்‌ பணி நீக்கம்‌ செய்தது. 


ஆகஸ்ட்‌ 25ம்‌ நாளன்று கவர்னர்‌ பிட்‌ இருதரப்பினரையும்‌ அழைத்து அந்தப்‌ 
பிரதிநிதிகளை ஓர்‌ அறையில்‌ தனியே இருத்தி அவர்களுக்குள்‌ இருக்கும்‌ 
பேதத்தைப்‌ பற்றித்‌ தீர்மானிக்கச்‌ சொன்னார்‌. அப்படி அவர்கள்‌ செய்து கொண்ட 
ஒப்பந்தத்தின்‌ படி, பெத்தநாயக்கன்பேட்டை முற்றிலுமாக வலங்கையினருக்கும்‌, 
முத்தியால்பேட்டை முற்றிலுமாக இடங்கையினருக்கும்‌ ஒதுக்கப்பட வேண்டுமென 
ஆயிற்று. ஆனால்‌ கரையோரம்‌ வாழும்‌ மீனவர்கள்‌ இதனால்‌ 
பாதிக்கப்படக்கூடாதெனவும்‌ தீர்மானிக்கப்பட்டது. எல்லா மாற்றங்களும்‌ 1708 
ஜூன்‌ முதல்‌ தேதிக்குள்‌ செய்து விட வேண்டுமெனவும்‌ தீர்மானித்தனர்‌. ஆனால்‌ 
சாந்தோம்‌ சென்ற பலரால்‌ இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள்‌ 
அங்கேயே இருந்தனர்‌. 


"A Plan of Fort St. George and the City of Madras”, Moll, Herman 
1739 (circa) . 


அப்போது கவுன்சில்‌, Sgur, வெரொனா, சுங்கராமா மற்றும்‌ ஆதி செட்டி 
எனபவர்களை வலங்கைக்காகவும்‌, கால்வே செட்டி, வெங்கட செட்டி, பீதாம்ப செட்டி 
மற்றும்‌ கார்னப்பா செட்ம முதலானோரை இடங்கைக்காகவும்‌ வரவழைத்து பேச்சு 
வார்த்தை நடத்திய பின்னர்‌ இவர்கள்‌ 25ஆம்‌ தேதியன்று செய்து கொள்ளப்பட்ட 
ஒப்பந்தத்தை அங்கீகரித்து கம்பெனிக்கு ஒத்துழைப்பதாக அறிவித்தனர்‌. அரசு, 
அவ்வாறு ஊரை விட்டுச்‌ சென்றவர்களில்‌, செப்டம்பர்‌ 10ந்‌ தேதிக்குள்‌ திரும்பி வந்து 
விடுறெவர்களுக்கெல்லாம்‌ பொது மன்னிப்பு அளிப்பதாகவும்‌ அறிவித்தது. அந்த 
நாளுக்குள்‌ அந்தக்‌ கற்கள்‌ அகற்றப்பட்டு விட்டன. ஆனால்‌ ஊரை விட்டு 
ஓடியவர்களிடமிருந்து, கடுமையான பதில்‌ தான்‌ வந்தது. அவர்கள்‌ அதில்‌ 
கம்பெனியைச்‌ சரியாக மற்றொரு முறை பழைய ஆவணங்களைப்‌ பரி€லிக்குமாறு 
கூறினர்‌. செப்டம்பர்‌ 14ம்‌ தேதியன்று, பெர்சியர்கள்‌, பட்டான்கள்‌, மற்றும்‌ 
ஆர்மேனியர்கள்‌ தாங்கள்‌ இந்த பிரச்சினைக்குத்‌ தீர்வு காண முயல்வதாக முன்‌ 
வந்தனர்‌. நாராயணன்‌, மற்றும்‌ முல்லா, பாப்பா பிராமணி மூவரும்‌ இதற்காக 
சாந்தோம்‌ நோக்கிச்‌ சென்றனர்‌. ஆனால்‌ அவர்கள்‌ சாந்தோம்‌ வாயிலிலேயே 
நிறுத்தப்பட்டனர்‌. சின்ன கேப்டன்‌ என்று அவர்களால்‌ அழைக்கப்பட்ட ஃபிரேசர்‌ 
அங்கு வர வேண்டுமெனவும்‌ அவரின்றி ஒரு முடிவும்‌ எடுக்கப்பட மாட்டாதெனவும்‌ 
அங்கு கூடிய மக்கள்‌ கூக்குரலிட்டனர்‌. 


அப்படி ஏற்படுத்தப்பட்ட குழப்பம்‌ அரசுக்கு, ஃபிரேசர்‌ மேலிருந்த சந்தேகத்தை 
ஊர்ஜிதம்‌ செய்வதாய்‌ இருந்தது! அப்போது அங்கு வந்திருந்த நவாபின்‌ 
பிரதிநிதியும்‌, கவர்னர்‌ பிட்டைச்‌ சென்று பார்த்துத்‌ தனது சந்தேகத்தையும்‌ 
கூறியிருப்பார்‌ போலும்‌. 


ஆகையால்‌ அவரும்‌ இந்த பிரச்சினைகளுக்கெல்லாம்‌ பின்னிருந்து மூட்டிவிட்டவர்‌ 
ஃபிரேசர்‌ என்பது தெரிந்து விட்டதாகச்‌ சொன்னார்‌. ஆகையால்‌ ஃபிரேசர்‌ கைது 
செய்யப்பட்டார்‌. அப்போது புதிதாக சாந்தோம்‌ கவர்னராக நியமிக்கப்பட்ட ஒரு 
வலங்கை ஹிந்து மனிதரின்‌ போக்கு தான்‌, படைபலத்தைப்‌ பயன்‌ படுத்தி 
கலகக்காரர்களை அடக்க நினைத்த அரசின்‌ முயற்சியை நிறுத்தியது. நவம்பர்‌ 
ஆரம்பத்தில்‌ இடங்கைப்‌ பிரிவினர்‌ தாங்கள்‌ அமைதியான வாழ்க்கை 
நடத்திக்கொண்டிருப்பதாகவும்‌, கருப்பு டவுனுக்குச்‌ சுவர்‌ கட்ட தாங்களே ஒரு பகுதி 
வரி கட்டுவதாகவும்‌ தெரிவித்தனர்‌. அதன்‌ படி முத்தியால்பேட்டை அவர்களுக்குக்‌ 
கொடுக்கப்பட வேண்டுமெனவும்‌, பெத்தநாயக்பேட்டை வலங்கைக்கு 
அளிக்கப்படலாமெனவும்‌ தெரிவித்தனர்‌. அப்போது, நெசவாளிகளும்‌, எண்ணெய்‌ 
தொழிலாளர்களும்‌ தமது பிரிவுகளைப்‌ பற்றிச்‌ சரியாக அறிந்திருக்கவில்லை. 1708, 
ஜனவரி 17 அன்று நெசவாளிகள்‌, தாம்‌ இடங்கையைச்‌ சேர்ந்தவராகவும்‌, 
எண்ணெய்த்‌ தொழிலாளிகள்‌ வலங்கையைச்‌ சேர்ந்தவர்களாகவும்‌, அறிவித்தனர்‌ 
இது ஒப்புக்கொள்ளப்பட்டது. அப்போது ஏற்பட்ட புதியதொரு ஒப்பந்தத்தின்‌ படி, 
கிட்டத்தட்ட 500 வீடுகள்‌ இரு வகுப்பினரிடையே மாற்றிக்கொள்ளப்பட்டன. அதன்‌ 
படி பெத்தநாயக்கன்‌ பேட்டையின்‌ சில பகுதிகள்‌ இடங்கையினரால்‌ பயன்‌ 
படுத்தப்படலாம்‌ என்று தீர்மானிக்கப்பட்டது. இந்தத்‌ தீர்மானம்‌ கவர்னர்‌ பிட்‌ 
ஆமோதிப்புடன்‌ ஆணையாக ஆயிற்று. 


eee 


85 


ஆயினும்‌ 1716ல்‌ இரும்பவும்‌ சச்சரவுகள்‌ உண்டாயின. அப்போது இடங்கைச்‌ 
செட்டிகள்‌, வலங்கை கோமுட்டிகள்‌ மீது பழி சுமத்தினர்‌. அதன்படி, வலங்கையினர்‌, 
தமது பட்டங்களை பயன்‌ படுத்துவதாகவும்‌, தமது தெய்வங்களுக்கு முன்னால்‌ சில 
பூஜைகள்‌ செய்து விட்டதாகவும்‌ குறை கூறினர்‌. அப்போது கவுன்சில்‌, 
இருதரப்பினருக்கும்‌ ஓர்‌ ஆலோசனையை அளித்தது, அதன்‌ படி, இரு 
தரப்பினர்களும்‌, சம எண்ணிக்கையிலான பிராமணர்களைத்‌ தமது 
பிரதிநிதிகளாக வைத்துக்கொண்டு அவர்கள்‌ மூலம்‌ பேச்சு வார்த்தை நடத்தி, ஒரு 
முடிவு காணலாம்‌ என்றிருந்தது. ஆங்கிலேயர்கள்‌ சாதாரணமாகப்‌ பிராமணர்கள்‌ 
பாரபட்சமின்றி முடிவெடுப்பார்கள்‌ என நம்பியிருந்தனர்‌. இது அந்த சமயத்தில்‌ 
ஒப்புக்கொள்ளப்பட்டாலும்‌, அந்த முயற்சி தோல்வி அடைந்தது. சில நாட்களில்‌ வீட்டு 
வேலை செய்பவர்களெல்லோரும்‌ (சமையற்காரர்கள்‌, தண்ணீர்‌ சுமப்பவர்கள்‌, 
கூலிகள்‌, பல்லக்குத்‌ தூக்கிகள்‌ முதலானோர்‌) தமது வேலையைத்‌ துறந்து விட்டு, 
கையில்‌ கண்ட ஆயுதங்களுடன்‌, கருப்பு (இப்போதைய ஜார்ஜ்‌ டவுன்‌) டவுனில்‌ பெரிய 
கோஷத்துடன்‌ வலம்‌ வந்தனர்‌. அங்கே வரும்‌ நீரைக்‌ கூட வர விடாது தடுத்தனர்‌. 
அவர்களில்‌ தலைவர்களாகக்‌ கருதப்பட்டவர்களை அரசு, சங்கிலியால்‌ பிணைத்துச்‌ 
சிறையில்‌ அடைத்தது. அதே வருடம்‌ டிசம்பரில்‌, செட்டிமார்களும்‌, தமது எதிர்ப்பைக்‌ 
காட்ட, தங்கள்‌ கடைகளை மூடி விட்டனர்‌. அதன்‌ பயனாக இடங்கைப்‌ 
பணியாளர்கள்‌ வேலைகளும்‌ நின்று போயின. தமது தேவைகளின்‌ கருத்தையும்‌ 
மனத்தில்‌ கொண்டு, காலத்தின்‌ அவசியம்‌ கருதி, அரசு இதில்‌ தலையிட முன்‌ வந்தது. 
அவர்கள்‌ பிராமணர்கள்‌ முடிவையும்‌ எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்தனர்‌. முதலில்‌ 
கவர்னர்‌ பிட்‌ கூறியது போலவே இரு வகுப்பினரையும்‌ பிரித்து வைத்து, 
அவர்களுக்குள்‌ சண்டைகள்‌ வராது பார்த்துக்கொள்ள வேண்டி அவர்களது 
கோவில்களை அவரவர்களே பார்த்துக்கொள்ளவும்‌ எனவும்‌ சொல்லித்‌ தாற்காலிகச்‌ 
சமாதானம்‌ அரசு ஏற்படுத்தி வைத்தது. அது அப்போதைக்கு ஒரு வழியாகக்‌ 
காணப்பட்டாலும்‌ அந்தப்‌ பிரிவினை சமாதானத்தை நிலை நிறுத்தவில்லை. 1787 
லிலும்‌, 1790 லிலும்‌ மறுபடியும்‌ சண்டைகள்‌ உண்டாயின. ஒரு விதமாக முதல்‌ சச்சரவு 
நிறுத்தப்பட்டது அதற்காக ஆகஸ்ட்‌ 1786 5ம்‌ நாள்‌ ஓர்‌ அரசு ஆணை 
வெளியிடப்பட்டது. அதன்‌ படி, "இனி சச்சரவுகள்‌ வராமலிருக்க, இடங்கை வலங்கை 
சாதியினர்‌ தமக்குரிய உரிமைகளின்‌ படி தமது விழாக்களைக்‌ கொண்டாடலாம்‌. 
ஒருவர்‌ விஷயத்தில்‌ மற்றவர்‌ தலையிடலாகாது. எஸ்பிளனேட்‌ பொது 
இடமாகையால்‌ இருவகையினரும்‌ கம்பெனியின்‌ விதி முறைகளின்‌ படி 
அவ்விடத்தைப்‌ பயன்‌ படுத்திக்‌ கொள்ளலாம்‌" என்றிருந்தது. 


ஆனால்‌, சில மாதங்களிலேயே இரு வகுப்பினருக்கிடையில்‌ கருத்து வேறுபாடு 
உண்டாயிற்று. இது திருவொற்றியூர்‌ கோவில்‌ சம்பந்தமானது. இந்த வேறுபாட்டைக்‌ 
குறித்துப்‌ புரிந்து கொள்ள முதலில்‌ இந்தக்கோவிலைப்பற்றித்‌ தெரிந்து கொள்ள 
வேண்டும்‌. திருவொற்றியூர்‌ ஆங்கெ மேலாண்மைக்கு அப்பாற்பட்டிருந்தது. இந்த 
கிராமம்‌, 1708 ல்‌ தான்‌ வேறு ஓர்‌ இடத்தில்‌ கூறியுள்ளபடி, ஆங்கிலேயர்‌ கைக்கு 
வந்தது. அப்போது ஆங்கிலேயர்கள்‌ வரி வசூலிக்க, தமது இந்திய வணிகர்களையே 
பயன்‌ படுத்தினர்‌. அம்மாதிரியான பணிக்கு இந்த கிராமம்‌, ஆங்கிலேயர்களால்‌, 
பேரி செட்டி சமூகத்தைச்‌ சேர்ந்த தம்பு செட்டி எனபவருக்கு உரிமையாக 


eee 


86 


அளிக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்த தியாகராஜ ஸ்வாமி கோவில்‌ நிர்வாகமும்‌ 
அவருக்கு ஒப்படைக்கப்பட்டது. இது ஒரு புராதனமான சிவன்‌ கோவில்‌. அவர்‌ 
அக்கோவிலுக்குத்‌ தர்மகர்த்தாவாகச்‌ செயல்‌ பட்டார்‌. சில வருடங்களில்‌ அவரது 
வணிகம்‌ குறைந்து அவரது செல்வாக்கும்‌ ஒடுங்கியபோது, இந்த உரிமை, லிங்க 
செட்டி என்ற மற்றொரு பேரி செட்டிக்குத்‌ தரப்பட்டது. அவர்‌ கைக்கு இந்த இராமம்‌ 
1741ல்‌ வந்தது. லிங்கி செட்டி, தங்க வியாபாரம்‌ செய்து வந்தவர்‌. ஆகையால்‌ 
அவருக்கு கம்பெனியின்‌ தங்கசாலையும்‌ தரப்பட்டிருந்தது. தவிரவும்‌ இந்த லிங்க 
செட்டி தான்‌ கம்பெனியின்‌ முக்கியமான துணி வணிகர்‌. 1757 நவம்பரில்‌ இந்த 
மனிதர்‌ காலமானபோது, அவருடைய குமாரனான செப்பெருமாள்‌, (தெப்பெருமாள்‌ 
என்றும்‌ அழைக்கப்பட்டவர்‌) இருவொற்றியூருக்கு வரி வசூலிக்க நியமிக்கப்பட்டார்‌. 
ஆகவே இடங்கை வகுப்பைச்‌ சேர்ந்த தெப்பெருமாள்‌ செட்டி மேற்பார்வையில்‌ 
இவ்விடம்‌ செயல்‌ பட்டுக்கொண்மருந்து. ஆனாலும்‌ இடங்கை வலங்கை என்ற இரு 
வகுப்பினராலும்‌ தொழப்பட்டுக்‌ கொண்டிருந்த கோவிலாகவே இருந்தது. 


1786ம்‌ வருடத்து ஆகஸ்டு மாதத்தில்‌, ஒரு நாள்‌ இடங்கை வகுப்பைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
அவர்களது பணிகளில்‌ வலங்கையினர்‌ குறுக்‌கஒடுவதாக முறையீடு செய்தனர்‌. 
தவிரவும்‌, அவர்கள்‌ வகுப்பைச்‌ சேர்ந்த குப்பு செட்டி எனபவரை வலங்கையினர்‌, 
தாக்கினதாகவும்‌ புகார்‌ எழுந்தது. 'கொண்டைக்கட்ம வெள்ளாளர்களா'ல்‌ மற்ற 
வலங்கையினர்‌ துணையுடன்‌, "சுமார்‌ ஆயிரம்‌ பறையர்களை ஏவி, பூசாரியின்‌ 
தீவட்டி வராமல்‌" செய்தனர்‌ தவிரவும்‌ இடங்கையினரின்‌ தலைவர்களில்‌ ஒருவரான, 
குப்பு செட்டி என்ற சொக்கப்ப செட்டியின்‌ சகோதரரை "இந்தப்‌ பறையர்கள்‌" 
தாக்கினதாகவும்‌ குறை கூறினர்‌. வலங்கையைச்‌ சேர்ந்தவர்கள்‌ தான்‌ கலகத்தை 
ஆரம்பித்ததாகவும்‌ தெரிந்தது. 


அந்தக்‌ கலகம்‌ அடக்க முடியாமல்‌ போகவே, அது மதராசபட்டினத்திற்கும்‌ பரவியது. 
சொக்கப்ப செட்டியின்‌ தலைமையில்‌ ஒர்‌ இடங்கைக்‌ கூட்டம்‌, வலங்கையினரைத்‌ 
தாக்கியது. அங்கே கலகத்தை அடக்குவதற்காக அனுப்பப்பட்ட சிப்பாய்களும்‌ 
இடங்கையினரால்‌ தாக்கப்பட்டனர்‌. இது ஆங்கிலேயர்களுக்கு 
ஆத்திரத்தையூட்டியது. ஆதலால்‌, அவர்களால்‌ மிகவும்‌ தீவிர 
முயற்சியெடுக்கப்பட்டு, அப்போதைக்குக்‌ கலகம்‌ நிறுத்தப்பட்டது. 


ஆனால்‌ இம்மாதிரியான சச்சரவுகள்‌ மறுபடியும்‌ வரத்தான்‌ செய்தன! நாற்பது 
வருடங்களுக்குப்‌ பின்னர்‌, 1828-ல்‌, மற்றொரு கலகம்‌ உண்டாயிற்று. இதுவும்‌ 
கோவிலைப்‌ பற்றியது. இதே கோவிலின்‌ குருக்கள்‌ தர்மகர்த்தாவுக்கு எதிராகச்‌ 
செயல்‌ பட்டதாகப்‌ புகார்‌ எழுந்தது. அங்கிருந்த ஒரு விக்கிரகம்‌ அந்தக்‌ குருக்களால்‌, 
வேறு இடத்திற்கு எடுத்துச்‌ செல்லப்‌ பட்டதாகவும்‌ அதனால்‌ நவராத்திரி விழா 
ஒத்திப்போட வேண்டியதாயிற்று எனவும்‌ அவர்‌ மீது குற்றம்‌ சாற்றப்பட்டது. ஆங்கில 
அதிகாரம்‌ அவர்‌ மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முற்பட்டது. 1831 ல்‌ 
தர்மகர்த்தாவுக்கும்‌ மற்ற கோவில்‌ பணியாளர்களுக்கும்‌ இடையில்‌ மோதல்‌ 
உண்டாயிற்று. இத்தடவை இதற்குக்‌ காரணம்‌, கோவிலில்‌ நடனமாடும்‌ பெண்கள்‌ 
தடுக்கப்பட்டது தான்‌. அப்போது கலெக்டராக இருந்த ௪. ஆர்‌. காட்டன்‌ சட்ட 


eoe 


87 


ரீதிகளுக்கிணங்க, தர்மகர்த்தா அதிகாரம்‌ மதிக்கப்பட வேண்டியது என்பதை 
அறிவுறுத்தினார்‌. ஆனால்‌ அந்த தர்மகர்த்தா முதலில்‌ சரியான முறையில்‌ 
நியமிக்கப்பட்டாரா என்பதே கேள்விக்குறியாக இருந்தது. 


அந்தக்‌ குற்றச்சாட்டிற்கு ஒரு காரணம்‌ இருந்தது. 1750 வருடங்களில்‌ இந்த 
தர்மகர்த்தா அதிகாரம்‌ வலங்கையினர்‌ கையில்‌ இருந்தது. ஆனால்‌ அவர்கள்‌ 
பணமுடையினால்‌ கோவில்‌ நிர்வாகம்‌ சரி வரச்‌ செய்ய இயலாது போனார்கள்‌. 
அப்போது நிதி உதவி செய்து, கோவிலின்‌ பணிகள்‌ தொடர்ந்து நடக்க உதவி 
புரிந்தவர்‌ இடங்கையைச்‌ சேர்ந்த MAUA செட்டி ஆவார்‌. அப்போதிருந்து 
இடங்கையினரே அந்தக்‌ கோவிலின்‌ தர்மகர்த்தாவாக இருந்துள்ளனர்‌. காட்டன்‌ 
காலத்தில்‌ இருந்த தர்மகர்த்தா அருணாசலச்‌ செட்டி எனபவர்‌ இந்த லிங்கு 
செட்டியின்‌ மூன்றாவது தலைமுறையினராவார்‌. ஆகையால்‌ காட்டன்‌ இவரைத்‌ 
தான்‌ தர்மகர்த்தாவாக இருக்க விரும்பினார்‌. தவிரவும்‌ காட்டன்‌ சொற்படி, 
அருணாசல செட்டி தமது சொந்தச்‌ செலவிலேயே கோவிலுக்குப்‌ பல நற்பணிகள்‌ 
புரிந்துள்ளதாகவும்‌ அறியப்பட்டது. தொடர்ந்து ஆங்கில மேலாண்மை அவரது 
பரிந்துரையையே ஏற்றுக்‌ கொண்டது. 


மதராசபட்டினம்‌ முன்னரே பார்த்தது போல, சில வருடங்கள்‌ ஆங்கில அரசால்‌, 
கடலூர்‌ கோட்டை ஆளுமைக்குக்‌ கம்‌ தான்‌ செயல்‌ பட்டு வந்தது. திரும்பவும்‌, 1752, 
பிப்ரவரி மாதம்‌ 6 ஆம்‌ தேதியன்று, கோட்டை தனிப்பட்ட ஆளுமையை அடைந்தது 
என்பதையும்‌ கண்டோம்‌. அப்போது ரிச்சர்ட்‌ பிரின்ஸ்‌ எனபவர்‌ இரண்டாவது 
நிலையில்‌ இருந்தார்‌. அவர்‌ எதிர்கொண்ட பிரச்சினைகளில்‌ இடங்கை வலங்கை 
பூசல்களும்‌ ஒன்றாகும்‌. அந்தப்‌ பிரச்சினை, பிரெஞ்சுக்காரர்கள்‌ மதராசபட்டினத்தை 
விட்டுச்‌ சென்ற பிறகு, வட பகுதியில்‌ இருந்த நிலத்தைப்‌ பற்றியது. 1725 ல்‌ கட்டப்பட்ட 
(முத்தியால்‌ பேட்டையில்‌, அரண்மனைக்காரத்‌ தெருவில்‌) கச்சாலீஸ்வரர்‌ கோயில்‌, 
நிர்வாகம்‌, இவ்விரு பிரிவினருக்கும்‌ இடையில்‌ கருத்து வேற்றுமையை 
உண்டாக்‌இயிருந்தது. வலங்கையினர்‌, துளசிங்கச்‌ செட்டியின்‌ தலைமையில்‌, ஒரு 
கருத்தை வைத்தனர்‌. அதன்‌ படி பிரெஞ்சுக்காரர்கள்‌, தரை மட்டமாக்கிவிட்ட 
அவ்விடம்‌, முன்பே போல வீதிகளுடன்‌ அமைக்கப்பட வேண்டும்‌; தவிரவும்‌, 
இடங்கையினர்‌ வலங்கையினர்‌ இடத்தில்‌ வரக்கூடாது என்பதாகும்‌. அதே போல, 
கச்சாலீஸ்வர கோயில்‌ தெருவில்‌, முன்பே போல பிராமணர்களுக்குத்‌ தனி இடம்‌ 
ஒதுக்கப்பட வேண்டும்‌ என்பதும்‌ ஒரு ஷரத்தாக இருந்தது. இந்த இடம்‌ 
பிரெஞ்சுக்காரர்கள்‌ ஆளுமையில்‌ நாட்டியப்‌ பெண்களுக்குத்‌ தரப்பட்டிருந்தது. 
இடங்கையினர்‌ வீரண்ணா மற்றும்‌ சிலர்‌ தலைமையில்‌, தரை மட்டமாக்கப்பட்ட 
அந்த இடம்‌, பொது இடமாக அறிவிக்கப்பட வேண்டுமென்றனர்‌. அதற்கு அவர்கள்‌ 
தந்த காரணம்‌, அவர்களால்‌, கோட்டைக்குச்‌ செல்கையில்‌, அது பொது இடமாக 
இருந்தால்‌ தான்‌ வலங்கையினர்‌ இடங்களைத்‌ தவிர்த்துச்‌ செல்ல முடியும்‌. கவுன்சில்‌ 
இவற்றையெல்லாம்‌, தர விசாரித்து, பிட்‌ காலத்து முடிவுகளையும்‌ மனதில்‌ கொண்டு, 
மோர்ஸ்‌ எனபவரின்‌ ஆலோசனையையும்‌ ஏற்று, ஒரு குறிப்பு தயாரித்தது. (ஆவணம்‌ 
மார்ச்‌ 3, 1749/50 தேதியிடப்பட்டது). 


eee 


88 


"கோட்டையின்‌ மத்தியப்பகுதி கதவு மூடப்பட்டு விட்டதால்‌, இடங்கையினரால்‌, 
வெள்ளை டவுனுக்கு வர வேண்டுமெனில்‌, வலங்கையினரின்‌ இடங்களைத்‌ 
தாண்டாமல்‌ வர இயலாது. அதை வலங்கையினர்‌ அனுமதிப்பதில்லையாதலால்‌ ஒரு 
வீதி கட்ட வேண்டியுள்ளது. இதற்காக 40 அடி அகலமான இடம்‌ ஒதுக்கப்பட 
வேண்டும்‌. இந்த இடம்‌ இருவருக்கும்‌ பொதுவானதாக இருக்கவேண்டும்‌. இது 
செளல்ட்ரி கேட்டிலிருந்து கடலை நோக்கி இருக்கும்‌. அதனால்‌, இடங்கையினர்‌, 
பெருமாள்‌ கோயிலிலிருந்து நேராக, வெள்ளை டவுனுக்கு வரலாம்‌. அங்கே 
திரும்புமிடத்தில்‌ வலது பக்கமாகத்‌ திரும்பாமல்‌ இடது பக்கமாகத்‌ திரும்பினால்‌ 
திருவல்லிக்கேணி கோயிலுக்குப்‌ போகலாம்‌. வலங்கையினரும்‌, இதைப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ளலாம்‌. "ஆனால்‌ இரு பிரிவினருக்கும்‌ சண்டை சச்சரவு 
வராமலிருக்க இந்தப்‌ பொது வீதியில்‌ ஒரு விதமான ஊர்வலங்களும்‌ 
அனுமதிக்கப்பட மாட்டாது." 


நாட்டியப்‌ பெண்கள்‌ கச்சாலீஸ்வரர்‌ கோயில்‌ வீதியில்‌ குடியிருக்க அனுமதிக்கப்பட 
வேண்டும்‌ எனவும்‌ ஆங்கிலேயர்‌ கூறினர்‌. இரண்டு வருடங்களுக்குப்‌ பிறகு, 
எஸ்பிளனேட்‌ வீதியும்‌ இரு பிரிவினருக்கும்‌ பொதுவானது என அறிவிக்கப்பட்டது. 
இந்தக்‌ கோயிலைப்‌ பற்றிய ஒரு குறிப்பு: 1728 நவம்பர்‌ 4ஆம்‌ தேதியினது உள்ளது. 
அதல்‌ இந்தக்‌ கோயிலில்‌ வந்த சச்சரவை ஜேம்ஸ்‌ மேக்ரே கோட்டையில்‌ அப்போது 
தலைவராக இருந்தவர்‌ சமாளித்ததாகக்‌ கூறுகிறது 


"இடங்கையினர்‌ சமீபத்தில்‌ கச்சாலீஸ்வரர்‌ கோயில்‌ என்ற ஒரு கோயில்‌ 
கட்டியுள்ளனர்‌. முத்தியால்பேட்டையில்‌ உள்ள காலவாய்ச்‌ செட்டிக்குச்‌ சொந்தமான 
தோட்டத்தில்‌ இது கட்டப்பட்டது. ஆனால்‌ அதன்‌ ஒரு பகுதி வலங்கையினருக்குச்‌ 
சொந்தமான இடத்தில்‌ ஊடுருவியதாகத்‌ தெரிந்தது. ஆகையால்‌ குழப்பம்‌ ஏற்பட்டது. 
அக்குழப்பம்‌ தீவிரமாவதற்கு முன்னரே மேக்ரே குறுக்கெட்டு, அமைதியை 
உண்டாக்கி, இடங்கையினருக்கு நுழைவாயில்‌ தனியாக கட்ட ஏற்பாடு செய்தார்‌. 
அதற்காக அவர்‌ அமைத்த குழுவில்‌, கோஜா பெட்ரஸ்‌, கோஜா சர்க்கிஸ்‌, பெத்தநாயக்‌ 
மற்றும்‌ சில முசல்மான்கள்‌ இருந்தனர்‌. இவர்களது தீர்வு ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டது" 
இந்த ஆவணத்திலிருந்து நமக்கு கச்சாலீஸ்வரர்‌ கோயில்‌ கட்டிய ஆண்டு 
தெளிவாஇூறது. 


கபாலீஸ்வரர்‌ ஆலயத்திலும்‌ இரு பிரிவினருக்கும்‌ இடையில்‌ ஒரு கலகம்‌ எழுந்தது. 
காரணம்‌ அங்கு எழுப்பப்பட்ட தோரணங்கள்‌, பூப்பந்தல்கள்‌ பற்றியது. 1789 ல்‌ 
வலங்கையினர்‌, தாங்கள்‌ கோவில்‌ விழாவிற்காக அலங்காரத்திற்கு எழுப்பியிருந்த 
தோரணங்களையும்‌ பூப்பந்தல்களையும்‌ இடங்கையினர்‌ அழித்ததாகக்‌ குற்றம்‌ 
சாட்டினர்‌. அப்போதிருந்த ஆங்கில அதிகாரியின்‌ கட்டளைகளையுங்கூட 
இடங்கையினர்‌ சட்டை செய்யவில்லை! ஆகையால்‌ வலங்கைப்‌ பிரிவைச்‌ சேர்ந்த 
தோட்டக்காரர்கள்‌, மற்றும்‌ பல தொழிலாளிகள்‌ வேலை செய்ய மறுத்ததினால்‌ 
கம்பெனியின்‌ வணிகத்திற்கு இடையூறு விளையும்‌ என்று சாந்தோமிலிருந்த 
முத்துப்பிள்ளை ஆங்கிலேயர்களுக்கு எடுத்துரைத்தார்‌. ஆனால்‌ இடங்கையினர்‌ 
விடுவதாக இல்லை. அவர்கள்‌ குற்றச்சாட்டு இவ்வாறிருந்தது. 


eoe 


89 


"1. இடங்கையினருக்கு ஐந்து வர்ணங்கள்‌ பயன்‌ படுத்தும்‌ அதிகாரம்‌ உள்ளது. 
வலங்கையினரோ வெள்ளை வர்ணம்‌ மட்டும்‌ தான்‌ பயன்‌ படுத்தலாம்‌. இந்த 
நியதியைக்‌ கடந்து வலங்கையினர்‌ பல வர்ணங்களைப்‌ பயன்‌ படுத்தியுள்ளனர்‌. 

2. இரண்டாவதாக, வலங்கையினரை, சாந்தோம்‌ வணிகரான முத்துப்‌ பிள்ளை 
ஆதரிப்பதற்குக்‌ காரணம்‌ அவரும்‌ வலங்கையைச்‌ சேர்ந்தவர்‌ என்பதால்‌ தான்‌. 
தவிரவும்‌ கோட்டையில்‌ துபாஷிகளாக இருக்கும்‌ அகமுடையார்களும்‌ 
ஆதரிக்கின்றனர்‌. 

3. இந்த விதமாக, ஒருவிதமான அதிகாரப்‌ பூர்வமான ஆதரவும்‌ எங்களுக்கு இல்லை. 
ஆகையால்‌ ஆங்கிலேய மேலாண்மை இதைக்‌ கவனிக்க வேண்டும்‌." 

(எட்கர்‌ தர்ஸ்ட்டன்‌ அகராதிப்‌ படி, அகமுடையார்கள்‌ விவசாயிகள்‌ வகுப்பைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. தம்மை வெள்ளாளர்‌ எனக்‌ கூறிக்கொண்டதாகவும்‌ தெரிகிறது) 
இதற்கு ஒரு தீர்வு காணவேண்டி ஆங்கில மேலாண்மை அப்போதிருந்து இரு 
வகுப்பினருமே, கோட்டைக்‌ கொடியின்‌ சிவப்பு வெள்ளை வர்ணங்களை மட்டுமே 
தமது கொடிகளில்‌ பயன்‌ படுத்தலாம்‌ என உத்தரவிட்டது. இம்மாதிரி உத்தரவுகள்‌ 
ஏற்கனவே இருந்தன என்றாலும்‌ அவைகள்‌ மதிக்கப்படவில்லை! 


அப்போது தாற்காலிகமாக அந்தக்‌ கலகம்‌ ஒடுக்கப்பட்டு சமாதானம்‌ நிலவியது. 
ஆனால்‌ அடுத்து, சாந்தோமில்‌, 1789 நவம்பரில்‌, ஒரு கோவில்‌ திருவிழாவின்‌ போது 
கொடிகள்‌ பயன்‌ படுத்தப்பட்ட விதத்தில்‌ தகராறு உண்டாயிற்று. 1790, ஏப்ரல்‌ 13ம்‌ 
தேதியிட்ட ஆணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டது. அதன்‌ படி "வலங்கை 
இடங்கையினரிடையில்‌ சமீபத்தில்‌ சாந்தோமில்‌ ஏற்பட்ட சச்சரவுகள்‌ காரணமாக 
இனி அம்மாதிரி சண்டைகள்‌ வராதிருக்க வேண்டி, எந்தப்‌ பிரிவும்‌ தமது 
விழாக்களின்‌ போது கொடிகள்‌ பயன்‌ படுத்தக்கூடாதென அறிவிக்கிறோம்‌" என்று 
கூறப்பட்டது. ஆனால்‌, இந்த ஆணை எதிர்‌ பார்த்த பலனை அளிக்கவில்லை. அதே 
வருடம்‌ செப்டம்பர்‌ மாதம்‌ 5 ம்‌ தேதியன்று, வலங்கையினர்‌ வெள்ளைக்கொடியை 
ஏற்றியது மட்டுமின்றி, இடங்கையினர்‌ தமதெனக்‌ கொண்டாடிய வண்ணக்‌ 
கொடிகளையும்‌ வலங்கையினர்‌ பயன்‌ படுத்தினர்‌! உடனே ஆங்கெ மேலாண்மை 
அவர்களது கொடியான செயிண்ட்‌ ஜார்ஜ்‌ கொடியைத்‌ தவிர வேறு எந்தக்‌ கொடியும்‌ 
எந்த விழாவின்‌ போதும்‌ கொடியேற்றப்படக்‌ கூடாதென அறிவித்தனர்‌. அதே போல 
கூட்டம்‌ கூடுவதும்‌ தடுக்கப்பட்டது. அப்போது தலைவராக தாற்காலிகப்‌ பணி 
செய்து கொண்டிருந்த மார்கன்‌ வில்லியம்ஸ்‌, 17, 18 20 தேதிகளில்‌ இவர்களிடையில்‌ 
கூட்டம்‌ போட்டுப்‌ பேசி, சமாதானப்படுத்த முயன்றார்‌. வலங்கையினர்‌ தமது 
வீடுகள்‌ சூறையாடப்பட்டது மட்டுமின்றி தமது மக்களில்‌ ஒருவர்‌ 
கொல்லப்பட்டதாகவும்‌ குறை கூறினர்‌. தவிரவும்‌, இடங்கையினர்‌ ஆயுதங்களை 
வைத்திருந்ததாகவும்‌, அவர்களுக்கு ஆங்கிலப்‌ படையின்‌ உதவி 
அளிக்கப்பட்டதாகவும்‌ கூறினர்‌. ஆனால்‌ இடங்கையினரோ, வலங்கையினர்‌ பல 
அட்டூழியங்கள்‌ செய்ததாகக்‌ குறை கூறினர்‌. 


அப்போது கவர்னருக்குத்‌ துபாஷியாக இருந்தவர்‌ தெலசிங்கப்‌ பிள்ளை (சில 
இடங்களில்‌ இவரது பெயர்‌ தெலசிங்கச்‌ செட்டி என்றும்‌ கூறப்படுகிறது. இது சற்றே 
முரண்பாடாக உள்ளது. ஏனெனில்‌ செட்டி ஜாதி, இடங்கையைச்‌ சேர்ந்தது 


eee 


90 


பிள்ளையோ வலங்கையைச்‌ சேர்ந்தவர்கள்‌) அவரது துணையுடன்தான்‌, ஆங்கில 
மேலாண்மை, மேலே கூறிய "இனி எந்தப்‌ பிரிவும்‌ செயிண்ட்‌ ஜார்ஜ்‌ கொடியைத்‌ 
தவிர வேறு எந்தக்‌ கொடியும்‌ பறக்கலாகாது" என்று உத்திரவிட்டு, சமாதானத்திற்கு 
வழி செய்தது. ஆனால்‌ இடங்கையினர்‌, தமது பிரிவினரில்‌ 89 பேர்‌ சிறையில்‌ 
இருப்பதாகவும்‌ அவர்கள்‌ உடனே விடுவிக்கப்பட வேண்டுமெனவும்‌ 
விண்ணப்பித்தனர்‌. வலங்கையினர்‌, கொலைக்காக நீது வழங்கக்‌ கோரினர்‌. தம்பி 
செட்டி எனபவர்‌ இடங்கையினருக்காக 20,000 பகோடாக்கள்‌ செலுத்தி 
கையெழுத்துமிட்டார்‌. அப்போது அவர்கள்‌ செய்த முறையீடு இவ்வாறிருந்தது: 
"இதற்கு முன்பு கவர்னர்‌ சாண்டர்ஸ்‌ அப்போதிருந்த கோவில்கள்‌ தமது பழக்க 
வழக்கங்களை வைத்துக்‌ கொள்ளலாமெனவும்‌ அரசு உத்தரவின்றி புதுக்‌ 
கோவில்கள்‌ கட்டப்படக்கூடாதெனவும்‌ எழுப்பியிருந்த உத்தரவை மீறி, 
வலங்கையினர்‌ கிருஷ்ணஸ்வாமி கோவில்‌ எழுப்பி, அங்கு விழாக்‌ 
கொண்டாடுகையில்‌ தான்‌ இந்தக்‌ கலவரம்‌ வந்தது. மாறாக இடங்கையாயினர்‌ 
வழிபடும்‌ காளஹுதீஸ்வரா கோவில்‌, சுமார்‌ நூற்றியைம்பது வருடங்களுக்கு 
முன்னரே எங்களது மூதாதையரால்‌ கட்டப்பட்டது. அங்கு நாங்கள்‌ எங்கள்‌ 
விழாக்களைக்‌ கொண்டாடுகிறோம்‌". 


அதே நேரத்தில்‌, வலங்கையினர்‌ சார்பாக, பாலகிருஷ்ண செட்டி, எஸ்‌. இருஷ்ணசாமி 
செட்டி என்ற இருவரால்‌ கையெழுத்திடப்பட்ட முறையீடும்‌ சமர்ப்பிக்கப்பட்டது. 
அதில்‌ அவர்கள்‌ கவர்னர்‌ பிட்‌ காலத்திய வரையறுத்தல்களையும்‌ 
எடுத்துரைத்திருந்தனர்‌. தவிரவும்‌ சமீபத்திய சண்டைகளில்‌ அவர்கள்‌ அடைந்த 
நஷ்டத்திற்கு ஈடும்‌ கேட்டனர்‌. இவற்றையெல்லாம்‌ ஆராய்ந்து அரசு இவ்வாறு 
ஆணையிட்டது (21 செப்டம்பர்‌ 1790). 

"கருப்பு (ஜார்ஜ்‌ டவுனில்‌ எழும்‌ சச்சரவுகளுக்கெல்லாம்‌ காரணம்‌ கொடிகள்‌ 
பற்றியது தான்‌. முன்னரே நாங்கள்‌ ஆணையிட்டது போல, கொடிகள்‌ 
பறக்கவிடுவதைப்பற்றி ஆராய ஒரு கூட்டம்‌ கூட்டப்படும்‌. .." 


1795ல்‌ மறுபடியும்‌ வலங்கையினருக்கும்‌ இடங்கையினருக்கும்‌ இடையில்‌ 
சச்சரவேற்பட்டது. ஆலங்காத பிள்ளை கட்டிய ஏகாம்பரேஸ்வரர்‌ கோவில்‌ 
நிர்வாகியான வைத்தியநாத பிள்ளை எனபவர்‌, இந்த கோவில்‌ இரு பிரிவினருக்கும்‌ 
பொதுவானதெனவும்‌, முன்னரே கண்டபடி கோயிலில்‌ இரு வகுப்பினரும்‌ தொழுது 
கொண்டிருந்தனர்‌ என்றும்‌ கூறினார்‌. 100 வருடங்களாக திருவிழாக்களும்‌ 
ஊர்வலங்களும்‌ தொந்தரவின்றி நடந்து வருவதாகவும்‌ குறிப்பிட்டார்‌. 29 மார்ச்‌ 
அன்று, இடங்கையினர்‌ கூட்டமொன்று, அந்தக்‌ கோவிலின்‌ நாட்டியப்‌ பெண்கள்‌ மீது 
மஞ்சள்‌ நீர்‌ தூவ முயன்றது. அடுத்த நாளே அவர்கள்‌ கத்தி கபடாக்களுடன்‌ வந்து 
வருடாந்திர கோயில்‌ திருவிழாவை நடக்கவொணாது தடுத்தனர்‌. ஆனால்‌ 
பெத்தநாயக்கன்பேட்டை, கடை வணிகர்களேோ வலங்கையினர்‌ தான்‌ வந்து 
தாக்கியதாகப்‌ பழி சுமத்தினர்‌. அரசாங்கம்‌, கேப்டன்‌ அலெக்ஸாண்டர்‌ ஆலன்‌ 
எனபவரை அனுப்பி கலகத்தை அடக்க ஏற்பாடு செய்தது. அந்த மனிதர்‌ சமாதான 
அறிக்கைகளைத்‌ தெரிவிக்க அனுப்பிய தண்டோரா போடுபவர்கள்‌ 


eee 


91 


தாக்கப்பட்டார்கள்‌! 31 மார்ச்‌ 1795 ல்‌ எழுதப்பட்ட குறிப்பொன்றில்‌, இவ்வாறு 
காணப்படுஇறது. 

"இடங்கைப்‌ பிரிவின்‌ தலைவர்களான, தம்பு செட்டி, காவல்சேரி பொன்னப்ப செட்டி, 
சின்ன தம்பு நாயக்‌, நல்ல மூத்த ஆசாரி மற்றும்‌ சுங்க பட்டன்‌ ஆகியோர்‌ கைது 
செய்யப்பட்டு சிறையில்‌ அடைக்கப்பட்டனர்‌. அவர்களது நண்பர்கள்‌, குழப்பம்‌ 
உண்டாக்‌இனவர்கள்‌, அவர்களது மனிதர்கள்‌ இல்லையென்றும்‌, அவர்கள்‌ 
சாதாரணக்‌ கலகக்காரர்கள்‌ என்றும்‌ கூறி அவர்களை விடுவித்தனர்‌. அதற்குப்பிறகு 
சமாதானம்‌ நிலவியது". 


இடங்கை வலங்கை ஜாதிகளைப்பற்றி சி. எஸ்‌. ஸ்ரீனிவாசாச்சாரி என்பவர்‌ தீவிரமாக 
ஆராய்ந்து, ஒரு கட்டுரை வரைந்துள்ளார்‌. அவர்‌ கருத்துப்படி, "மதராசபட்டினத்து 
மக்கள்‌ பல நூற்றாண்டுகளாகத்‌ தமது முக்கிய இரண்டு ஜாதிப்‌ பிரிவுகளைக்‌ 
கொண்டிருந்தனர்‌. மிகவும்‌ சிறிய குழப்பம்‌ போதும்‌, அயர்லாந்தின்‌ ஆரஞ்ச்மென்‌, 
ரிப்பன்மென்‌ அல்லது வெரோனாவின்‌ மாணடேக்ஸ்‌ காபுலெட்ஸ்‌ மக்கள்‌ போல 
சண்டைகள்‌ உண்டாக்கிக்‌ கொண்டனர்‌. சாதாரணமாக, வலங்கையினர்‌ எல்லா 
மேற்குடி மக்களாலும்‌, ஆதி இராவிடர்களையும்‌ கொண்டதாக இருந்தது. 
இடங்கையினரோ பாஞ்சாலர்கள்‌ எனப்படும்‌ ஐந்து வகைத்‌ தொழிலாளர்களையும்‌, 
சக்கிலியர்களையும்‌, மற்றும்‌ சில Sb ஜாதியினரையும்‌ கொண்டதாக இருந்தது. 
பிராமணர்கள்‌, சில வெள்ளாள ஜாதியினர்‌ மற்றும்‌ சில மேற்குடியினர்‌ நடு நிலை 
வகித்தனர்‌. வலங்கையினர்‌, தமது திருமணச்‌ சடங்குகளில்‌, 12 கால்கள்‌ கொண்ட 
மண்டபம்‌ அமைப்பதற்கு உரிமை கொண்டவர்கள்‌. இடங்கையினர்‌ குதிரைச்‌ சவாரி 
செய்யவோ ஹனுமான்‌ கொடியைப்‌ பறக்கவிடவோ உரிமையற்றவர்கள்‌ என்று 
வலங்கையினர்‌ நம்பினார்கள்‌. ஆனால்‌ இடங்கையினரோ தமக்கு இந்த உரிமை 
காளி மாதாவே வழங்கியிருப்பதாகச்‌ சொன்னார்கள்‌. 


டாக்டர்‌ மெக்ளீன்‌ குறிப்புப்படி அவர்‌ காஞ்‌€புரத்திற்குச்‌ சென்று பார்த்த போது கூட 
இந்த இரு பிரிவினருக்கும்‌ தனித்தனி மண்டபங்கள்‌ இருந்தனவாம்‌. பிரச்சினை 
என்னவெனில்‌ வெவ்வேறு இடங்களில்‌ வெவ்வேறு சமயங்களில்‌ சாதிகள்‌ 
தங்களுக்குள்‌ பிரிவுகளை மாற்றிக்கொண்டன! ஆகையால்‌ சரியாக எந்த ஜாதி 
எந்தப்‌ பிரிவைச்‌ சார்ந்தது என்று கூறுவது சாத்தியமில்லாததாக இருந்தது. எல்லா 
நூலாசிரியர்களும்‌ இதே போலத்தான்‌ அபிப்ராயப்படுகின்றனர்‌. ஆகையால்‌ 
சுலபமாக, எந்த ஜாதியினர்‌ எந்தப்‌ பிரிவைச்‌ சேர்ந்திருந்தனர்‌ என்பது, 
காலத்தையும்‌ இடத்தையும்‌ பொறுத்துத்தான்‌ இருந்திருக்றெது! 


இந்தப்‌ பிரிவுகளின்‌ இடையில்‌ எழுந்த சச்சரவுகளைக்‌ குறித்து நோபொரு கராஷிமா 
தனது நூலில்‌ மிக விவரமாக எழுதியுள்ளார்‌. அந்த விவரம்‌ தென்னகத்து எல்லா 
இடங்களையும்‌ குறித்துச்‌ சொல்லப்படுகிறது. ஆனால்‌ அது மதராசபட்டினத்தில்‌ 
வேறு விதமாகத்‌ தான்‌ உருவெடுத்தது. அதைத்‌ தமது ஆளுமையால்‌ தமக்குச்‌ 
சாதகமாகவும்‌ ஆங்கிலேயர்கள்‌ கையாண்டார்கள்‌ என்பது தெளிவு! இதைப்‌ 
பிற்காலத்தினர்‌ சமூகப்‌ பொருளாதாரப்‌ பிரச்சினையாகத்‌ தான்‌ கண்டார்கள்‌. 


eoe 


92 


18 + வ.உ.சி.யின்‌ திரிசூலம்‌ 


இந்திய விடுதலை இயக்கத்தின்‌ தொடக்க காலத்‌ 
தலைவர்களில்‌ ஒருவரான வ.உ.௫௪தரம்பரனார்‌ (1872- 
1936) தனித்துவமான போராட்டங்களை 
மேற்கொண்டவர்‌. அவற்றுள்‌ குறிப்பிடத்தக்க ஒன்று, 
வேறு யாரும்‌ சந்திக்காதது. அது சுதேசி ஸ்டீம்‌ 
நேவிகேஷன்‌ கம்பெனி' சுதேசி நாவாய்ச்‌ சங்கம்‌ 
என்கிற கப்பல்‌ நிறுவனம்‌. இந்திய கம்பெனி 
சட்டப்படி 16.10.1906-ல்‌ இந்நிறுவனம்‌ 
பதிவுசெய்யப்பட்டது. இதன்‌ தொடக்க மூலதனம்‌ 
ரூ.10 லட்சம்‌. ரூ.25 முக மதிப்புள்ள பங்குகளின்‌ 
விற்பனை மூலம்‌ இது பெறப்பட்டது. 10,000 
பங்குகளை விற்பது என்கிற வரம்பையும்‌ ஆசிய 
நாடுகளைச்‌ சேர்ந்தவர்களிடமிருந்தே 
பங்குத்தொகையைப்‌ பெறுவது என்ற முடிவையும்‌ 
இந்நிறுவனம்‌ எடுத்திருந்தது. இதன்‌ அலுவலகம்‌ 
தூத்துக்குடியில்‌ செயல்பட்டது. 


Has \ NAVIGATION f Rs 258 
AM WIBITIE gy 


exe PICORIN 


progrirtor of Shure Mo. 20668 in the > 

கண்டனர்‌ to tee Memornudum and Ariicles ef Assanation of the Company எம்‌ f 

i [3 

ie) that np to date there bus been paid in respec of thas port the sume of Rapers 0 
NI 


` E m 
on es DIRE AC | 


சுதேசிக்‌ கப்பல்‌ நிறுவனத்தின்‌ பங்குதாரர்‌ சான்றிதழ்‌ 


93 


இந்நிறுவனத்தை நடத்துவதற்கு இயக்குநர்‌ குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. 
நிறுவனத்‌ தலைவராக பாலவநத்தம்‌ ஜமீன்தார்‌ பாண்டித்துரைத்‌ தேவர்‌ 
நியமிக்கப்பட்டார்‌. நான்காம்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ என்றழைக்கப்படும்‌ தமிழ்ச்‌ சங்கத்தை 
மதுரையில்‌ நிறுவியவர்‌ இவர்‌. வ.உ.சி. உதவிச்‌ செயலாளராக இருந்தார்‌, இக்கப்பல்‌ 
நிறுவனம்‌ ஆதாயம்‌ ஈட்டுவதை மட்டுமே குறிக்கோளாகக்‌ கொண்ட வணிக 
நிறுவனமாக அமைக்கப்படவில்லை. இந்நிறுவனத்தின்‌ நோக்கங்கள்‌ குறித்த விவர 
அறிக்கை இவ்வுண்மையை அறியத்‌ தருகிறது: 


- இந்தியர்களையும்‌ இலங்கையர்களையும்‌, ஆசியா கண்டத்து ஜாதியார்களையும்‌ 
கப்பல்‌ நடாத்துந்‌ தொழிலில்‌ பழக்குவித்து அதன்‌ மூலம்‌ வரும்‌ லாபத்தை 
அடையும்பமச்‌ செய்தல்‌. 

- கப்பல்‌ நடாத்துந்‌ தொழிலையும்‌ கப்பல்‌ நிர்மாணஞ்‌ செய்யும்‌ தொழிலையுஞ்‌ 
செய்து காட்டிக்‌ கற்பித்தல்‌. 

- மாணவர்க்கு கப்பலோட்டுந்‌ தொழிலையும்‌ கப்பல்‌ நிர்மாணஞ்‌ செய்யும்‌ 
தொழிலையும்‌ சாஸ்திர சம்பந்தமாகக்‌ கற்பிக்கும்‌ கலாசாலைகளை ஏற்படுத்தல்‌. 

- ஸ்டீமர்கள்‌, ஸ்டீம்லாஞ்சுகள்‌, படகுகள்‌ முதலியன நிர்மாணஞ்‌ செய்வதற்கும்‌ 
அவைகளைச்‌ செப்பனிடுவதற்கும்‌ துறைகளேற்படுத்தல்‌. 

- கம்பெனியார்‌ தீர்மானிக்கும்‌ சுதேசியக்‌ கைத்தொழில்களையும்‌ 
வியாபாரங்களையும்‌ நடத்துதல்‌. 


இந்தியா, மே 25, 107 இதழில்‌ வெளியான கருத்துப்படம்‌. சுதேசிக்‌ கப்பல்‌ நிறுவனத்தின்‌ 
EIS லவ்‌ இக்குறிக்கோள்கள்‌ வ.உ.சி.யின்‌ 
இ ந்தி ULITT தொலைநோக்கான பார்வையை 

i e வெளிப்படுத்துபவை. முதற்படியாக மும்பை 
ரனிக்பெமைதோ அம்‌ வெளியாகும்‌. சென்று இரண்டு கப்பல்களை விலைக்கு 
TTT வாங்கினார்‌. 'எஸ்‌.எஸ்‌.காலியோ', 


'எஸ்‌.எஸ்‌.லாவோ' என்கிற பெயரிலான இரண்டு 
கப்பல்களும்‌ தூத்துக்குடிக்கு 1907 மே மாதம்‌ 
வந்துசேர்ந்தன. ஒவ்வொன்றிலும்‌ 42 முதல்‌ 
வகுப்புப்‌ பயணிகள்‌, 24 இரண்டாம்‌ வகுப்புப்‌ 
பயணிகள்‌, 4,000 மூட்டை சரக்கு செல்ல முடியும்‌. 


இவ்விரு கப்பல்களின்‌ வருகையால்‌ 
மகிழ்ச்சியடைந்த பாரதியார்‌, தாம்‌ நடத்திவந்த 
'இந்தியா' இதழின்‌ (26 மே1927) முகப்பில்‌ 
கருத்துப்‌ படம்‌ வெளியிட்டதுடன்‌, “வெகு 
காலமாய்ப்‌ புத்திரப்‌ பேறின்றி அருந்தவம்‌ 
செய்துவந்த பெண்ணொருத்தி ஏக காலத்தில்‌ 
இரண்டு புத்திரர்களைப்‌ பெற்றால்‌, எத்தனை 
அளவற்ற ஆனந்தத்தை அடைவாளோ, 
அத்தனை ஆனந்தத்தை நமது 


eee 


94 


பொதுமாதாவாூய பாரததேவியும்‌ இவ்விரண்டு கப்பல்களையும்‌ பெற்றமைக்காக 
அடைவாளென்பது திண்ணமே” என்று குறிப்பும்‌ எழுதினார்‌. அக்குறிப்பில்‌ 
வ.உ.௪.க்கும்‌ அவருக்கு உதவியவர்களுக்கும்‌ பாராட்டுத்‌ தெரிவித்திருந்தார்‌. 


20 


1872-1936 HIYA INDIA 


< 
— 
= 
zw 
=. 
< 
cc 
< 
ca 
= 
M 
e 
= 
o 
© 
> 


தூத்துக்குடியில்‌ ஏற்கெனவே செயல்பட்டுவந்த ஆங்கிலேயக்‌ கப்பல்‌ நிறுவனமான 
பிரிட்டிஷ்‌ இந்தியன்‌ ஸ்டீம்‌ நேவிகேஷன்‌ கம்பெனி' என்றெ ஆங்கிலேயக்‌ கப்பல்‌ 
நிறுவனம்‌, சுதேசிக்‌ கப்பல்‌ நிறுவனத்தின்‌ வருகையால்‌ ஆதாய இழப்புக்கு 
ஆளானது. இவ்விழப்பானது, 1907-ம்‌ ஆண்டின்‌ இறுதியிலும்‌ 1908-ன்‌ தொடக்கத்திலும்‌ 
மாதம்‌ ஒன்றுக்கு முப்பதினாயிரம்‌ முதல்‌ நாற்பதினாயிரம்‌ வரை இருந்ததாக 
வரலாற்றறிஞர்‌ இராசேந்திரன்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. மக்களிடையே நிலவிய சுதேசி 
இயக்க உணர்வே இதற்குக்‌ காரணம்‌. 


1908 மார்ச்‌ மாதம்‌ கைதாக விசாரணைக்‌ கைதியாக இருந்த வ.உ.சி. அதே ஆண்டு 
ஜூலையில்‌ வழங்கப்பட்ட தீர்ப்பின்‌ அடிப்படையில்‌ தண்டனைக்‌ கைதியாக 
கோவைச்‌ சிறைக்குச்‌ சென்றார்‌. இதன்‌ பின்‌ ஆஷ்‌ என்கிற ஆங்கிலேய அதிகாரி 
கொடுத்த நெருக்கடிகளை எதிர்கொள்ள இயலாது, சுதேசிக்‌ கப்பல்‌ கம்பெனி 
ஆங்கிலேயர்களிடமே விற்கப்பட்டது. 


தொழிலாளர்‌ இயக்கம்‌: 

1907-ல்‌ கப்பல்‌ நிறுவனத்தைத்‌ தொடங்கிய ALA, அடுத்த ஆண்டில்‌ 
தூத்துக்குடியில்‌ இயங்கிவந்த ஆங்கிலேயர்‌ நடத்திய 'கோரல்‌ மில்‌' என்றெ 
நூற்பாலையில்‌ தொழிலாளர்களை ஒன்றுதிரட்டி, சுப்பிரமணிய சிவாவின்‌ 
துணையுடன்‌ வேலைறிறுத்தத்தை 1908 பிப்ரவரி 27-ல்‌ தொடங்கினார்‌. (1) ஊதிய 
உயர்வு, (2) வார விடுமுறை, (3) இதர விடுமுறை வசதிகள்‌ என்பனவற்றை 
முன்வைத்து வேலைநிறுத்தம்‌ நடத்தப்பட்டது. ஒன்பது நாட்கள்‌ தொடர்ச்சியாக 
நடந்த வேலைநிறுத்தம்‌ 07.03.1908 நண்பகலில்‌ முடிவுற்றது. 


50% ஊதிய உயர்வு, பணி நேரத்தில்‌ உணவருந்த அனுமதி, ஊதியமில்லா விடுமுறை 
என்பனவற்றை ஆலைத்‌ தொழிலாளர்கள்‌ பெற்றனர்‌. இன்று எளிதானதாகத்‌ 


95 


தோன்றும்‌ இவ்வுரிமைகளைப்‌ பெறுவதற்குக்‌ கடந்த நூற்றாண்டின்‌ 
தொடக்கத்தில்தான்‌ இந்தப்‌ போராட்டம்‌ நிகழ்ந்துள்ளது. 


இப்போராட்ட நிகழ்வு, இந்திய அளவில்‌ பேசுபொருளானது. வேலைநிறுத்தக்‌ 
காலத்தில்‌ உணவின்றித்‌ தவித்த ஆலைத்‌ தொழிலாளர்களுக்கு உணவு வழங்கும்‌ 
பொறுப்பை வ.உ.சி. மேற்கொண்மருந்தார்‌. A இந்து ஆங்கில நாளிதழும்‌ 
சுதேசமித்திரன்‌' தமிழ்‌ நாளிதழும்‌ இந்தச்‌ செய்தியை முக்கியத்துவம்‌ கொடுத்து 
வெளியிட்டன. வங்கத்தின்‌ அரவிந்தர்‌ தமது 'வந்தேமாதரம்‌' இதழில்‌ வேலைநிறுத்த 
நிகழ்வு குறித்து விரிவான முறையில்‌ செய்தி வெளியிட்டுவந்தார்‌. வேலைநிறுத்தம்‌ 
வெற்றிபெற்றவுடன்‌ 'தூத்துக்குடி வெற்றி' (The Tuticorin Victory) என்கற தலைப்பில்‌ 
நீண்ட தலையங்கமே எழுதியுள்ளார்‌. 


ரஷ்யாவை ஜார்‌ மன்னன்‌ ஆட்சிபுரிந்துவந்தபோதுதான்‌ இவ்வேலைறிறுத்தம்‌ 
நடந்துள்ளது. இக்காலத்தில்‌ ஜார்‌ மன்னருக்கும்‌ ஆங்கிலேய அரசுக்கும்‌ இடையே 
இணக்கமான உறவு இல்லை. எனவே, இந்தியாவில்‌ நடக்கும்‌ ஆங்கிலேய எதிர்ப்புப்‌ 
போராட்டங்கள்‌ குறித்து அறிந்துகொள்வதில்‌ ஜார்‌ மன்னருக்கு ஆர்வம்‌ இருந்தது. 
இதன்‌ அடிப்படையில்‌ மும்பையில்‌ ரஷ்யாவின்‌ தூதுவராகப்‌ பணியாற்றிவந்த 
செக்கின்‌ என்பவர்‌, தூத்துக்குடியில்‌ நிகழ்ந்த வேலைநிறுத்தம்‌ குறித்து ஜாருக்கு 
அறிக்கைகள்‌ அனுப்பிவந்துள்ளார்‌. அதில்‌ ஓர்‌ அறிக்கையில்‌ தூத்துக்குடியில்‌ 
நிகழ்ந்த வேலைநிறுத்தம்‌ குறித்து, “இது இறம்பட நடத்தப்படும்‌ வேலைநிறுத்தம்‌. 
வேலைநிறுத்தத்தில்‌ ஈடுபட்ட தொழிலாளர்களுக்கு உணவு படைக்க 
வேலைநிறுத்தத்தை நடத்தும்‌ தலைவர்கள்‌ ஏற்பாடு செய்துள்ளனர்‌” என்று 
குறிப்பிட்டுள்ளார்‌. இப்போராட்டத்தின்போது தூத்துக்குடி நகரின்‌ பொதுமக்களும்‌ 
தொழிலாளர்களுக்கு ஆதரவாகச்‌ செயல்பட்டுள்ளனர்‌. தொழிலாளர்‌ போராட்டம்‌ 
ஒன்றை அரசியல்‌ போராட்டமாக மாற்றுவதில்‌ சிவாவும்‌ வ.உ.சி.யும்‌ 
வெற்றிபெற்றுவிட்டனர்‌. இவ்வகையில்‌ இந்தியாவில்‌ நிகழ்ந்த தொழிலாளர்களின்‌ 
முதல்‌ அரசியல்‌ வேலைநிறுத்தமாக இவ்வேலைநிறுத்தம்‌ அமைந்தது. 


பண்பாட்டுப்‌ பார்வை: 

வ.உ.சி. தன்‌ அரசியல்‌ குருவாகத்‌ திலகரை ஏற்றுக்கொண்டவர்‌. 1907-ல்‌ நடந்த 'சூரத்‌ 
காங்கிரஸ்‌ மாநாட்டில்‌ திலகரைத்‌ தலைவராகத்‌ தேர்வுசெய்ய பாரதியாருடன்‌ 
இணைந்து செயல்பட்டதைப்‌ பற்றி வ.உ.சி. எழுதியூள்ளார்‌. சிறையிலிருந்து 1912-ல்‌ 
விடுதலையாக வந்த பின்னர்‌, கொழும்பு நகரிலிருந்து வெளிவரும்‌ நாளேடு ஒன்றில்‌ 
' திலக மகரிஷி' என்றெ தலைப்பில்‌ அவரது வாழ்க்கை வரலாற்றைத்‌ தொடராகவும்‌ 
எழுதிவந்தார்‌. ஜெர்மனியில்‌ இயங்கிவந்த இந்தியப்‌ புரட்சிக்‌ குழு ஒன்றிடமிருந்து 
வந்த ரகசியச்‌ செய்தி ஒன்று குறித்து விவாதிக்க வ.௨.சி.யை திலகர்‌ 
அழைத்துள்ளார்‌. வ.உ.சி.யும்‌ அந்த அழைப்பை ஏற்று இலகரைச்‌ சந்தித்துள்ளார்‌. 
இந்த அளவுக்கு இருவருக்கும்‌ இடையே நெருக்கமான நட்பு இருந்துள்ளது. வ.உ.சி. 
சென்னையில்‌ வாழ்ந்தபோது திலகரை சென்னைக்கு வரவழைத்து, அவரை 
ஊர்வலமாக அழைத்துச்‌ சென்றோரில்‌ wL Ayb உண்டு. இந்த அளவுக்கு 


eee 


96 


திலகரின்‌ மீது அன்பும்‌ நெருக்கமும்‌ கொண்டிருந்தாலும்‌, பண்பாடு குறித்த 
திலகரின்‌ அணுகுமுறையிலிருந்து வ.உ.சி. இறுதிவரை மாறுபட்டே இருந்தார்‌. 


இதுபோல்‌ அழுத்தமான சைவராக இருந்து 'சிவஞானபோதம்‌' நூலுக்கு உரை 
எழுதியபோது, பல மதக்‌ கோட்பாடுகளையும்‌ அவற்றின்‌ மீதான 
கண்டனங்களையும்‌ எழுதுவதை DSF. தவிர்த்தார்‌. அத்துடன்‌ நாஸ்தீகரது 
இயற்கையைத்தான்‌ ஆஸ்தீகர்கள்‌ கடவுள்‌ என்று கூறுகின்றனரென்றும்‌ ஆஸ்தீகரது 
கடவுளைத்தான்‌ நாஸ்தீகர்கள்‌ இயற்கையென்று கூறுகிறார்களென்றும்‌ 
விளக்கமளித்தார்‌. 


“1,330 குறளையும்‌ பொருளுடன்‌ உணர்ந்திராத தமிழர்‌ முற்றுந்‌ துறந்த 
முனிவரேயாயினும்‌ என்னைப்‌ பெற்ற தந்தையேயாயினும்‌ யான்‌ பெற்ற மக்களே 
யாயினும்‌ யான்‌ இவரைப்‌ பூர்த்தியாக மதிப்பதுமில்லை நே௫ப்பதுமில்லை” என்ற 
இவரது கூற்று, தமிழரின்‌ பண்பாட்டு அடையாளமாகத்‌ திருக்குறளைக்‌ கருதியதை 
உணர்த்துஇறது. 1927-வது ஆண்டில்‌ சேலத்தில்‌ நடந்த காங்கரஸ்‌ மகா சபை 
மூன்றாவது அரசியல்‌ மாநாட்டில்‌ ஆற்றிய தலைமை உரையில்‌ வகுப்புவாரி 
இடஒதுக்கீட்டை ஆதரித்து அவர்‌ ஆற்றிய உரை வரலாற்றுச்‌ சிறப்புமிக்கது. 


திரிசூலம்‌: 

மூன்று கூர்முனைகளைக்‌ கொண்ட ஒர்‌ படைக்கருவியே திரிசூலம்‌. 
இப்படைக்கருவியைக்‌ கொண்டிருப்பதாக நம்புவதன்‌ அடிப்படையில்‌ எமனுக்கு 
திரிசூலன்‌ என்ற பெயருண்டு. ஒரு நாட்டு மக்கள்‌ தம்‌ முன்னேற்றத்துக்காக அரசியல்‌ 
போராட்டம்‌, பொருளாதாரப்‌ போராட்டம்‌, பண்பாட்டுப்‌ போராட்டம்‌ என மூன்று 
வகையான போராட்டங்களை நடத்த வேண்டிய கட்டாயத்தில்‌ இருக்கிறார்கள்‌. 
இவற்றுள்‌ எவற்றையும்‌ ஒதுக்கிவிட முடியாது. அதேநேரத்தில்‌, பொருளாதாரப்‌ 
போராட்டத்திலும்‌ பண்பாட்டுப்‌ போராட்டத்திலும்‌ அரசியல்‌ மறைந்துள்ளது. 
இம்மூன்று போராட்டங்களின்‌ தேவையை வ.உ.சி. நன்கு உணர்ந்திருந்தார்‌. அவரது 
தொடக்க கால சுதேசி இயக்க அரசியலை உள்வாங்கியே ஏனைய இரண்டு 
போராட்டங்களையும்‌ அவர்‌ நடத்தினார்‌. அரசியல்‌, பொருளாதாரம்‌, பண்பாடு 
ஆகிய மூன்றும்‌ தனித்தனியாக இருப்பதுபோல்‌ தோன்றினாலும்‌ அவற்றுக்கிடையே 
உள்ள உறவு திரிசூலம்‌ போன்றது. இதுவே வ.உ.சி. வரலாறு நமக்கு உணர்த்தும்‌ 
செய்தி. 


- ஆ.சிவசுப்பிரமணியன்‌, 
மூத்த ஆய்வாளர்‌ மற்றும்‌ மார்க்சிய அறிஞர்‌ 
நன்றி - இந்து தமிழ்‌ திசை 


eoe 


97 


19 - கல்கி ஒரு சகாப்தம்‌ 


செப்டம்பர்‌ 9, 1899 WA அவர்களின்‌ பிறந்ததினம்‌. அவரது 122 ஆவது பிறந்த நாள்‌ 
அன்று அவரைப்பற்றிய ஒரு சில நினைவலைகள்‌... 


கல்கியின்‌ சாதனைதான்‌ என்ன? அவர்‌ ஓர்‌ 
ura INDIA இலக்கியவாதியா? நூறாண்டு கடந்தும்‌ அவர்‌ 
கொண்டாடப்படுவதன்‌ மந்திரம்தான்‌ என்ன? 
சரித்திரத்தின்‌ பெருமையை அடுப்பறை 
பெண்களும்‌ எட்டிப்பார்க்கும்‌ நிலையை 
உருவாக்கியவர்‌ கல்கி என்றார்‌ அறிஞர்‌ 
அண்ணா. உண்மைதான்‌; பெரும்‌ 
ஆய்வாளர்கள்‌ மட்டுமே வலம்‌ வந்து 
கொண்டிருந்த வரலாற்று உலகின்‌ வாசலை 
வெகு சாமானியனுக்காகத்‌ திறந்து விட்டவர்‌ 
கல்‌. 


பட அதத > por 1950 . SAA வார இதழில்‌ பொன்னியின்‌ 
1999 KALK! KRISHNAMURTHY x ; ; : , : 
செல்வன்‌ தொடர்‌ ஆரம்பம்‌. ஓர்‌ 

அத்தியாயத்தில்‌ இவ்வாறு கூறுவார்‌.. 
பிற்காலத்தில்‌ கோப்பரகேசரி என்னும்‌ பட்டத்துடன்‌ சோழ சிங்காதனம்‌ 
ஏறப்போகும்‌ உத்தமச்சோழரை நேயர்களுக்கு அறிமுகம்‌ செய்கிறோம்‌. இந்த 
கோப்பரகேசரி என்னும்‌ வார்த்தையின்‌ பரிச்சயம்‌ நீலகண்ட சாஸ்திரி போன்ற 
ஆய்வாளர்கள்‌ மட்டுமே அறிந்த ஒன்று. ஆனால்‌ பொன்னியின்‌ செல்வன்‌ வந்தபிறகு, 

சரித்திரம்‌ சாதாரண மக்களுக்கும்‌ சொந்தமானது. 


அன்றைய காலத்தில்‌ நந்தினி கொண்டை மிகவும்‌ வைரலாம்‌. இன்றைக்கும்‌ 
பிரபலப்‌ பதிப்பகமான வானத பதிப்பகம்‌ பொன்னியின்‌ செல்வன்‌ நாயகி வானதி 
ஏற்படுத்திய தாக்கம்தான்‌. 


கல்கி 1899 ஆம்‌ ஆண்டு செப்டம்பர்‌ மாதம்‌ 9 ம்‌ தேதி மயிலாடுதுறை அருகே 
புத்தமங்கலம்‌ என்னும்‌ இராமத்தில்‌ பிறந்தார்‌. இயற்‌ பெயர்‌ ரா.இருஷ்ணமூர்த்து. 
பெற்றோர்‌ இராமசாமி - தையல்‌ நாயகி. இவரது மனைவி பெயர்‌ கல்யாணி. தன்‌ 
பெயரை மனைவியின்‌ பெயருடன்‌ இணைத்து BOVE) ஆனார்‌. 


கல்கி அவர்கள்‌ எழுதியவை 9 நாவல்கள்‌, 9 நாடகங்கள்‌, 10 பெருங்கதைகள்‌, 119 
சிறுகதைகள்‌, 500 க்கும்‌ மேற்பட்ட கட்டுரைகள்‌. இவர்‌ எழுதிய 'அலை ஓசை' நாவல்‌ 


eee 


98 


சாகித்திய அகாடமி பரிசு பெற்றது. தனது பள்ளிக்காலம்‌ முதலே விடுதலைப்‌ 
போராட்டத்தில்‌ பங்கேற்றார்‌. 1921 ல்‌ ஒத்துழையாமை இயக்கத்தில்‌ பங்கேற்று சிறை 
சென்றார்‌. 1927 ல்‌ நவசக்தி பத்திரிக்கையின்‌ துணை ஆசிரியர்‌. பின்பு 1930 ல்‌ ஆனந்த 
விகடனில்‌ சேர்ந்தார்‌. கல்‌ இ என்ற பெயரில்‌ இவரது எழுதிய முதல்‌ படைப்பு 
"ஏட்டிக்குப்‌ போட்டி". 


தமிழ்மகன்‌ - குகன்‌ - அகத்தியன்‌ - பிராமண இளைஞன்‌ - விவசாயி - பெற்றோர்‌ - 
எமன்‌ - லாங்கூலன்‌ இவை யாவும்‌ இவரது புனைபெயர்கள்‌. தியாகராஜரின்‌ 
தெலுங்கு கீர்த்தனைகள்‌ பிரபலமாக இருந்த அக்காலத்தில்‌ தமிழ்‌ இசையை 
முன்னெடுத்தவர்‌ கல்கி. எம்‌. எஸ்‌. சுப்புலட்சுமியுடன்‌ இணைந்து இதற்கான பல 
நிகழ்வுகளை முன்னெடுத்தார்‌. எம்‌. எஸ்‌. அவர்கள்‌ நடிப்பில்‌ உருவான மீரா 
திரைப்படத்திற்குக்‌ கதைவசனம்‌ எழுதி, இவர்‌ எழுதிய காற்றினிலே வரும்‌ கதம்‌ 
என்னும்‌ பாடல்‌ இன்றும்‌ பிரபலம்‌. 


பிறகு, 1941 ல்‌ ஆனந்த விகடனில்‌ இருந்து விலகல்‌. எம்‌.எஸ்‌ அவர்கள்‌ நிதியுதவி 
செய்ய, சதாசிவம்‌ அவர்கள்‌ முன்னெடுக்க, ரசிகமணி டி.கே.சிதம்பர முதலியார்‌ 
அவர்கள்‌ உற்சாகமூட்ட, 1941 ல்‌ கல்கி இதழை ஆரம்பித்தார்‌ கல்கி. 

1941 அக்டோபர்‌ 16 ம்‌ நாள்‌ பார்த்திபன்‌ கனவு என்னும்‌ வரலாற்று நாவல்‌ கல்கியில்‌ 
தொடராக ஆரம்பம்‌ ஆனது. 1943 பிப்ரவரி மாதம்‌ நிறைவுற்றது. ஒரு முறை கல்‌இயும்‌, 
ரசிகமணி டி.கே.சி.யும்‌ மாமல்லபுரக்‌ கடற்கரையில்‌ அமர்ந்துள்ளனர்‌. அப்போது 
கல்‌கி இவ்வாறு கூறுகிறார்‌. விதியின்‌ எழுத்தை இழிச்சாச்சு, விட்டகுறை வந்து 
தொட்டாச்சு என்ற புகழ்‌ பெற்ற கவிதையைச்‌ சொல்லி சிற்பிகளின்‌ 
பேச்சுக்குரலுடன்‌ அவர்களின்‌ 

உளியின்‌ ஓசையும்‌ எனக்குக்‌ CLAMS. ஒவ்வொரு சிற்பமும்‌ உயிர்‌ பெற்று 
எழுகிறது. பல்லவர்களை எழுத வேண்டும்‌ என்றாராம்‌. 


1944 - ஜனவரி 1 ல்‌ சிவகாமியின்‌ சபதம்‌ தொடர்‌ ஆரம்பமானது. 1946 ஜூன்‌ 30ல்‌ 
முடிந்தது. மிகுந்த வரவேற்பைப்‌ பெற்றது. 70,000 பிரதிகள்‌ என்னும்‌ மிகப்பெரும்‌ 
இலக்கை BVH) இதழ்‌ அடைந்தது. முற்றும்‌ என கொட்டை எழுத்தில்‌ போட்டேன்‌. என்‌ 
10 வருட பாரம்‌ இறங்கெது. என்றார்‌ கல்கி. ஏறக்குறைய 10 ஆண்டுக்காலம்‌ 
சிவகாமியின்‌ சபதத்தை பாரமாகச்‌ சுமந்துள்ளார்‌. 


1950 - அக்டோபர்‌ 22 கல்கி வார இதழில்‌ ஒர்‌ எளிமையான விளம்பரம்‌. ராஜராஜ 
சோழனின்‌ இளம்‌ பிராயத்தில்‌ சோழநாட்டில்‌ நடந்த சரித்திரக்‌ கதை. அடுத்தவாரம்‌ 
முதல்‌ பொன்னியின்‌ செல்வன்‌. 1950 - அக்டோபர்‌ 29 அன்று பொன்னியின்‌ செல்வன்‌ 
ஆரம்பம்‌ ஆனது. சோழ வரலாறு என்னும்‌ மிகப்பெரும்‌ சரித்திர வாயில்‌ 
சாமானியனுக்காகத்‌ திறந்தது. வாசிப்போனின்‌ கரங்களைப்‌ பிடித்து ஆயிரம்‌ 
ஆண்டுகளுக்கும்‌ மேல்‌ பின்னோக்கி அழைத்துச்‌ சென்று வீரநாரயண 
ஏரிக்கரையில்‌ நம்மை இறக்கி விடுகிறார்‌. 


eee 


99 


ராருணை புரிய 


வீடி ஈன்றது அனமழப்பு APA 
இரு agfinces கிண்‌ 
மணிமேகலையின்‌ 


மரணந்‌ தருவாயில்‌ 


: குஞ்சைப்‌ Luise 
S iii பணய N 


உதவியாளர்கள்‌ 
நந்தினியின்‌ 
ofall: (முத்திரை 
குருவை Gir dg esu 
காதலைப்‌ Quya பெறு 
கோட்டைக்குள்‌ 
ஷீ r À ma £1 செல்லல்‌ 
பொன்னியின்‌ 4 
செல்வன்‌ 
[ 
ஸ்‌] 
* 
நிர்ணயிந்த 
கிரும்புருல்‌ ர்க Mimi 
படையா கருக்குது இருண்ட sane 
ஜிரூம்பி! வழியாக 
வய. n] முவேட்டனரயரி। 
குந்திக்கு ம்‌ இருந்து தப்பி 
vd 
சோதனைகள்‌: 
தய்பியோடுதல்‌ A oro 
- — Tes து ஏற்படும்‌ 
வேண்டுகோள படி சோதனைகள்‌, 
இரசனை சிரு செய்யப்‌ 


அனழத்து வருதல்‌ 


பாதிக்கப்‌ படுத்தல்‌ 
உகவியாளர்கள 
இவங்க 
உச்சகட்டம்‌: புயலில்‌ பயணகலிறாகா 


சிக்கிய மரக்கலம்‌ பூங்குழலியும, 


மூழ்கி உயிருக்குப்‌ (et இளவரசனை 
போராடுதல்‌ mA 

அங்கேதான்‌ நமது நண்பன்‌ வந்தியத்தேவனின்‌ அறிமுகம்‌ இடைக்‌இறது. அவனுடன்‌ 
சேர்ந்தே நமது பயணமும்‌ துவங்குஒறது. வாசிப்பது வரலாற்று நிகழ்வுகளின்‌ 
தொகுப்பே என்னும்‌ மனநிலை எளிதாகவே 

நம்மை ஆக்ரெமிக்கிறது. அன்று ஆரம்பித்த பொன்னியின்‌ செல்வனின்‌ தாக்கம்‌ 70 
ஆண்டுகள்‌ கடந்து இன்றும்‌ தொடர்்‌இறது. 1950 ல்‌ அறிமுகமான கனவு நாயகன்‌ 
வந்தியத்தேவன்‌ இன்றும்‌ அதே மிடுக்கோடு இருக்கும்‌ அதிசயம்‌! எது வரலாறு? எது 
புனைவு? என்று இன்றும்‌ தேடிக்கொண்டிருக்கும்‌ ஒரு கூட்டம்‌? பொன்னியின்‌ 
செல்வனை நேசிப்போரும்‌, விமர்சிப்போரும்‌, இருவருக்குமான விவாதங்கள்‌ 
இன்றும்‌ தொடர்கின்றன. பொன்னியின்‌ செல்வன்‌ பாத்திரங்களின்‌ பெயர்களைத்‌ 
தங்கள்‌ குழந்தைகளுக்குச்‌ சூட்டும்‌ வழக்கம்‌ இன்றும்‌ உண்டு. 


பொன்னியின்‌ செல்வன்‌ வெற்றிக்கு என்னதான்‌ காரணம்‌? பல நிகழ்வுகள்‌ உள்ளன. 
சரியான வரலாற்று ஆதாரங்களிலிருந்து சம்பவங்களை எடுத்தார்‌ கல்கி என்கிறார்‌ 
வை.கோ. கடுந்தமிழ்‌ தவிர்த்து எளிய பழகு தமிழ்‌ மூலம்‌ வாசகர்களைக்‌ கவர்ந்தார்‌ 
என்கிறார்‌ கல்கியின்‌ பொறுப்பாசிரியர்‌ ஆர்‌. வெங்கடேஷ்‌. என்‌ தாத்தாவின்‌ 


100 


அளப்பரிய அர்ப்பணிப்பே பொன்னியின்‌ செல்வன்‌ என்கிறார்‌ கல்கியின்‌ பேத்தி 
லட்சுமி நடராஜன்‌. 


கல்கியின்‌ ஆஸ்தான ஓவியர்‌ மணியம்‌. இக்காலத்தில்‌ ஓவியர்‌ மணியம்‌ 
அவர்களுக்கு அழகான ஆண்‌ குழந்தை பிறந்தது. பொன்னியின்‌ செல்வன்‌ பிறந்த 
காலத்தில்‌ மணியனுக்கு செல்வனும்‌ பிறந்தான்‌ என்றார்‌ கல்கி. மணியன்‌ 
செல்வனும்‌ மிகச்சிறந்த ஓவியர்‌. BH) வசித்த அடையாறு வீட்டில்‌ இரவு நேரத்தில்‌ 
எழுதுவார்‌. ஓவியர்‌ மணியம்‌ அவர்களுடன்‌ ஆலோசித்து அவ்வார ஓவியங்களை 
வரையச்‌ செய்வார்‌. ஒவ்வொரு வாரமும்‌ இரண்டு அத்தியாயங்கள்‌, 16 பக்கங்கள்‌, 
ஐந்து ஓவியங்கள்‌ என்று வகைப்படுத்துவார்‌. கோட்டோவியம்‌, நீர்‌ வண்ண ஓவியம்‌ 
என்று பலவாறு அமர்க்களப்படுத்தினார்‌ மணியம்‌. ஒவ்வொரு அத்தியாயத்தின்‌ 
தலைப்புக்கேற்றவாறு ஓர்‌ ஓவியம்‌ இருக்கும்‌. பருந்தும்‌ புறாவும்‌ என தலைப்பு, 
பருந்து புறா ஓவியம்‌ இருக்கும்‌. ஐயனார்‌ கோவில்‌ என்று தலைப்பு, ஐயனார்‌ கோவில்‌ 
பற்றிய ஓவியம்‌ இருக்கும்‌. கல்கியின்‌ afar எழுத்து, எளிய நடை, மெல்லிய 
உணர்வு, இழையோடும்‌ நகைச்சுவை இப்படி எல்லாமே சரியாக அமைந்ததால்‌ 
பொன்னியின்‌ செல்வன்‌ சிகரம்‌ தொட்டது. 1950 அக்டோபர்‌ 29 ல்‌ தொடங்க 1954 மே 
16 ல்‌ பொன்னியின்‌ செல்வன்‌ நிறைவு. என்னாது? முடிஞ்சிடுச்சா? என்றுதான்‌ 
ஒட்டுமொத்தமாய்‌ குரல்கள்‌ எழும்பின. அது என்னாச்சு? உத்மச்சோழருக்கு பட்டம்‌ 
சூட்டிய பிறகு அருள்மொழி என்னவானார்‌? வந்தியத்தேவன்‌ எங்கே சென்றார்‌? 
இதுபோன்ற பல கேள்விகள்‌ எழுந்தன (இன்றளவும்‌ இக்‌ கேள்விகளுக்கான விடைகள்‌ 
கிடைக்கப்‌ பெறவில்லை. வெகு சாமர்த்தியமாய்‌ இக்கேள்விகளை எதிர்‌ 
கொண்டார்‌ SUE). பொன்னியின்‌ செல்வன்‌ முடிவுரையில்‌ பதிலும்‌ கூறினார்‌. 


இதன்‌ பிறகு பொன்னியின்‌ செல்வன்‌ ஐந்து முறை SUH) வார இதழில்‌ ஐந்துமுறை 
தொடராக வந்தது. 
1950 - 1954 வரை மணியம்‌ ஓவியம்‌ 


707 


1968 - 1972 வரை வினு ஓவியம்‌ 

1978 - 1982 வரை மணியம்‌ ஓவியம்‌ 

1998 - 2002 வரை பத்மவாசன்‌ ஓவியம்‌ 

2014 முதல்‌ வேதா ஓவியம்‌ 

1954 டிசம்பர்‌ 5ல்‌ பொன்னியின்‌ செல்வன்‌ புத்தகமாய்‌ வெளிவந்தது. 1999 ல்‌ 
கல்கியின்‌ படைப்புகள்‌ அனைத்தும்‌ நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. பொன்னியின்‌ 
செல்வன்‌ விஸ்வரூபம்‌ எடுத்தது. பல பதிப்பகங்கள்‌ போட்டியிட்டு பொன்னியின்‌ 
செல்வனைப்‌ பஇப்பித்தன. எந்தப்‌ புத்தகக்‌ கண்காட்‌சியிலும்‌ இடம்‌ பெற்று 
விற்றுத்தீர்வதே இதற்குக்‌ கிடைத்த மிகப்பெரும்‌ அங்கிகாரம்‌. 


5606) அவர்கள்‌ மிகச்சிறந்த விடுதலைப்போராட்ட வீரராய்‌ இருந்துள்ளார்‌. 
ஒத்துழையாமை இயக்கத்தில்‌ பங்கேற்று சிறை சென்றார்‌. இவர்‌ எழுதிய தியாகபூமி 
நாவல்‌ திரைப்படமாய்‌ வெளிவந்தது. அப்படத்தில்‌ தேசபக்திப்பாடல்கள்‌ மிகுதியாக 
இருந்ததால்‌ அப்படத்தைத்‌ தடைசெய்யலாம்‌ எனத்‌ தகவல்‌ கிடைத்தது. இயக்குநர்‌ 
சுப்ரமணியமும்‌ எஸ்‌.எஸ்‌.வாசனும்‌ அப்படத்தை விடிய விடிய மக்களுக்கு 
இலவசமாகக்‌ காட்டினார்கள்‌. தொடர்ந்து அப்படம்‌ திரையிடப்பட்டது. 


இந்தியா விடுதலைப்பெற்றது. ஆகஸ்டு 17 வரவேண்டிய கல்கி இதழ்‌, ஆகஸ்ட்‌ 15ல்‌ 
வெளிவந்தது கார்ட்டூன்‌ புகழ்‌ பெற்ற ஒன்று. கல்கி மிகுந்த நகைச்சுவை உணர்வு 
மிக்கவர்‌.. மெல்லிய ஹாஸ்யம்‌ அவர்‌ எழுத்துக்களில்‌ இழையோடும்‌. வர வர என்‌ 
கையெழுத்து மிக மோசமாய்‌ உள்ளது. கம்போசிடருக்கு புரிந்தால்‌ சரி என்று 
எழுதினார்‌. அவரது உடல்நிலை மிகுந்த மோசமடைந்தது. மருத்துவரின்‌ 
பரிசோதனை அறையிலிருந்து வெளிவருகிறார்‌ எழுத்தாளர்‌ பகீரதன்‌. என்னாயிற்று 
என்று கல்‌இயிடம்‌ கேட்க, "ஒன்றுமில்லை" என்கிறார்‌ டாக்டர்‌. சந்தோசம்தானே 
என்றார்‌ பூரதன்‌. சிரித்தபடி SUH) கூறுகிறார்‌, "ஏதாவது இருந்தால்‌ நான்‌ 
குணமாகலாம்‌, என்னிடம்தான்‌ ஒன்றுமில்லையே" என்று. 


டிசம்பர்‌ 5, 1954. கல்கியின்‌ மறைவு. மீ.ப.சோமு அவர்களின்‌ தலையங்கத்தோடு 
அவ்வார கல்கி இதழ்‌. இதழ்‌ முழுவதும்‌ கல்கிக்குப்‌ புகழஞ்சலி செலுத்தும்‌ 
கவிதைகள்‌, கட்டுரைகள்‌. 
புத்தேனரி ரா.சுப்ரமணியன்‌ இவ்வாறு எழுதுஒறார்‌.. 
" மாய்ந்ததே வசன மேதை! 
மறைந்ததே ஹாஸ்ய ஜோதி! 
காய்ந்ததே தமிழ்ப்பூஞ்‌ சோலை! 
கல்கியின்‌ எழுது கோலே 
ஓய்ந்ததே! மக்கள்‌ உள்ளம்‌ 
உடைந்ததே, கண்ணீர்‌ வெள்ளம்‌ 
பாய்ந்ததே கல்கி வைத்த 
பயிரெலாம்‌ செழிக்கு மாறே." 


கல்கி ஒரு சகாப்தம்‌! நேற்றும்‌.. இன்றும்‌.. நாளையும்‌. 


eee 


102 


20 - கவிஞர்‌ புதுவைச்‌ சிவம்‌ வெளியிட்ட "பெரியார்‌ இராமசாமி" நூல்‌ 


புதுச்சேரி, முத்தியால்பேட்டைக்கு வருகை தந்திருந்த ஈ.வெ.ராமசாமிப்‌ 
பெரியாரைக்‌ கவிஞர்‌ புதுவைச்‌ சிவம்‌ (ச௫வப்பிரகாசம்‌) 1926 ஆம்‌ ஆண்டில்‌ முதன்‌ 
முதலாகச்‌ சந்தித்தார்‌. அன்று முதல்‌ அவரைத்‌ தலைவராக ஏற்றுக்கொண்டு 
புதுச்சேரியின்‌ சுயமரியாதை இயக்கப்‌ பணிகளை மேற்கொண்டு வந்தார்‌. உலகச்‌ 
செய்திகளைத்‌ தனக்குக்‌ கற்பித்து வரும்‌ ஆசானாகப்‌ பெரியாரைக்‌ கொண்டாடும்‌ 
கவிஞர்‌ புதுவைச்‌ சிவம்‌, தந்தை பெரியாரின்‌ வாழ்க்கை வரலாற்றை ஒரு குறுங்‌ 
காவியமாக இயற்றி, "பெரியார்‌ பெருந்தொண்டு" என்ற தலைப்பில்‌ 1944 ஆம்‌ 
ஆண்டு வெளியிட்டார்‌. இந்நூலுக்குப்‌ பாவேந்தர்‌ பாரதிதாசன்‌ மிகச்‌ சிறப்பான 
பாயிரமொன்று (அணிந்துரை) எழுதியுள்ளார்‌. 


இதற்குப்‌ பின்னர்‌, 1949 ஆம்‌ ஆண்டில்‌, தந்தை பெரியார்‌ குறித்து அறிஞர்‌ பலரின்‌ 
கருத்துகளைத்‌ தொகுத்த கவிஞர்‌ புதுவைச்‌ சிவம்‌, அத்தொகுப்பு நூலைத்‌ தனது 
சொந்தப்‌ பஇப்பகமான "ஞாயிறு நூற்பதிப்பகம்‌" வாயிலாகப்‌ "பெரியார்‌ 
இராமசாமி" என்ற தலைப்பில்‌ வெளியிட்டார்‌. 


இந்நூலுக்குக்‌ கட்டுரை, கவிதைகளைப்‌ 
பிறரிடமிருந்து தருவிக்கும்‌ பொருட்டு, அவர்‌ 
பல்துறை அறிஞர்களுக்கும்‌ மடல்‌ எழுதினார்‌. 
1948 ஆம்‌ ஆண்டில்‌, இந்திய கவர்னர்‌ 
ஜெனரலாக இருந்த இராஜகோபாலாச்சாரியார்‌ 
அவர்களுக்கும்‌ இம்மடலைப்‌ புதுவைச்சிவம்‌ 
அனுப்பினார்‌. கவிஞர்‌ புதுவைச்‌ சிவம்‌ குறித்து 
நேரடி அறிமுகம்‌ இல்லாத நிலையில்‌, ராஜாஜி 
அவர்கள்‌, தந்தை பெரியாரைப்‌ பற்றிய ஒரு 
கருத்தை எழுதி அதைப்‌ பெரியாருக்கே அனுப்பி 
விட்டார்‌. ராஜாஜி எழுதிய அந்தக்‌ கடிதத்தைப்‌ 
பாதுகாக்க விரும்பிய பெரியார்‌, ராஜாஜியின்‌ 
கடிதத்தைப்‌ புதுவைச்‌ சிவத்திற்கு அனுப்பி, 
அக்கடிதத்தை நூலுக்குத்‌ தகுந்த வகையில்‌ 
பிளாக்‌ செய்து கொண்டு, மீண்டும்‌ தனக்கு 
அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்‌ கொண்டார்‌. 


அந்தக்‌ கடிதத்தில்‌ தந்தை பெரியார்‌ அவர்கள்‌ இப்படிக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌: 


eee 


103 


E. V. ராமசாமி 
சென்னை 
3.12.1948 


அன்புள்ள தோழர்‌ சிவப்பிரகாசம்‌ அவர்களுக்கு வணக்கம்‌. 

தாங்கள்‌ டெல்லி கவர்னர்‌ ஜெனரல்‌ C. இராஜகோபாலாச்சாரியார்‌ அவர்களுக்கு 
என்னைப்‌ பற்றி கருத்து கூறும்படி எழுதிய கடிதத்தையும்‌, ஒரு நல்ல கருத்தையும்‌ 
எழுதி எனக்கு அனுப்பி விட்டார்‌. அதை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன்‌. அதைத்‌ 
தாங்கள்‌ பிளாக்‌ எடுத்துப்‌ போட்டுக்கொண்டு இந்த காஇதத்தை எனக்கு அனுப்பிக்‌ 
கொடுக்கக்‌ கோருகிறேன்‌. 


தங்கள்‌ 
ஈ.வெ.ராமசாமி 
(கையொப்பம்‌) 


இந்தியாவின்‌ கவர்னர்‌ ஜெனரலாக இருப்பவர்‌, தனக்கு அறிமுகமில்லாத ஒருவர்‌, 
பெரியாரைப்‌ பற்றி கருத்துக்‌ கேட்டபோது அதைத்‌ தவிர்த்து விடாமல்‌, பெரியாரைப்‌ 
பற்றிய ஒரு கருத்தை எழுதி, அதைப்‌ பெரியாருக்கே அனுப்பி வைக்கிறார்‌. பெரியார்‌ 
அவர்களும்‌ அதை ஓர்‌ ஆவணமாகக்‌ கருதி, பாதுகாக்க வேண்டும்‌ என்ற 
எண்ணத்தில்‌ அக்கடிதத்தைப்‌ புதுவை சிவத்திற்கு அனுப்பி வைத்து, மீண்டும்‌ 
அதைத்‌ தனக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார்‌. 


எதிர்‌ எதிர்‌ அணியில்‌ இருந்தாலும்கூட, இரு பெரும்‌ தலைவர்களுக்கு இடையே 
நிலவிய விரிசல்‌ இல்லாத நட்பும்‌, அதைக்‌ கண்ணியத்தோடு அவர்கள்‌ பரிமாறிக்‌ 


கொண்டதும்‌ பெரும்‌ வரலாற்று நிகழ்வுகள்‌ அல்லவா? 


-- தந்தை பெரியார்‌ அவர்களின்‌ 143 ஆவது பிறந்தநாள்‌ - சிறப்புப்‌ பதிவு 


eoe 


705 


21+ நிறைவேறியது "அனைத்துச்‌ சாதியினரும்‌ அர்ச்சகர்‌' தீர்மானம்‌ 


"ஆலயங்களில்‌ பூசை செய்யும்‌ உரிமையை சிலர்‌ கைப்பற்றி எல்லா ஜனங்களுக்கும்‌ 
அவ்விஷயத்திலுள்ள புறப்புரிமையைப்‌ பிடுங்கிக்கொண்டதினால்‌ இந்த 
அக்கிரமத்தை நிறுத்தவும்‌ ஆலயத்தில்‌ பூஜை செய்யவும்‌ அதற்காகக்‌ கோயிலுக்குள்‌ 
போகவும்‌ ஒவ்வொரு இந்துவும்‌ உரிமை பெறச்செய்யவும்‌ இந்துத்‌ தலைவர்கள்‌ 
முயற்சி செய்ய வேண்டுமென்று இந்த மகாநாடு தீர்மானிக்‌ஒறது." 


இவ்வாறாக ஒரு தீர்மானம்‌ முன்மொழியப்பட்டு சுமார்‌ 93 ஆண்டுகள்‌ ஆகின்றன. 
சீர்திருத்தம்‌ விரும்பிய தமிழர்களின்‌ இத்தீர்மானம்‌ பல போராட்டங்கள்‌ மற்றும்‌ 
சட்டச்‌ சிக்கல்களுக்குப்‌ பிறகு இப்பொழுது நிறைவேறியுள்ளது. 

தந்தை 'பெரியாரின்‌ நெஞ்சில்‌ தைத்த முள்‌' இதனால்‌ அகற்றப்பட்டுள்ளது. 


பார்க்க-தமிழ்நாடு அரசாணை எண்‌ 609: 
https://cms.tn.gov.in/sites/default/files/press_release/pr140821_609.pdf 


மற்றும்‌ படங்கள்‌: 

https://cms.tn.gov.in/sites/default/files/press_release/pr140821d.jpg 
https://cms.tn.gov.in/sites/default/files/press_release/pr140821c.jpg 
https://cms.tn.gov.in/sites/default/files/press_release/pr140821b.jpg 


ஆண்டு 1927- நவம்பர்‌ மாதம்‌ 5, 6 தேதிகளில்‌ திருவாளர்‌ வ. ௨. சிதம்பரம்‌ பிள்ளை 
அவர்கள்‌ தலைமையில்‌ நடைபெற்ற 'சேலம்‌ 3-வது அரசியல்‌ மகாநாட்டில்‌' 10 
தீர்மானங்கள்‌ நிறைவேற்றப்பட்டன. 


அவற்றில்‌ ஆறாவது தீர்மானமே -- "ஆலயங்களில்‌ பூசை செய்யும்‌ உரிமையை இலர்‌ 
கைப்பற்றி எல்லா ஜனங்களுக்கும்‌ அவ்விஷயத்திலுள்ள புறப்புரிமையைப்‌ 
பிடுங்கிக்‌ கொண்டதினால்‌ இந்த அக்கிரமத்தை நிறுத்தவும்‌ ஆலயத்தில்‌ பூஜை 
செய்யவும்‌ அதற்காகக்‌ கோயிலுக்குள்‌ போகவும்‌ ஓவ்வொரு இந்துவும்‌ உரிமை 
பெறச்செய்யவும்‌ இந்துத்‌ தலைவர்கள்‌ முயற்சி செய்ய வேண்டுமென்று இந்த 
மகாநாடு தீர்மானிக்கிறது." என்பதாகும்‌. 


மாநாட்டு நிகழ்வுகள்‌ குறித்து பெரியாரின்‌ 'குடிஅரசு' இதழில்‌ (13-11-27 பக்கம்‌ - 13) 
செய்தி வெளியாக உள்ளது. அச்செய்தி கழே வெள்ளுரை வடிவிலும்‌, படமாகவும்‌ 
இணைக்கப்‌ படுஇறது. 


eee 


106 


~ 


c ட P v 
Hoya ஸ்டாலின்‌ அவர்கள்‌ இன்று (14 8 2021 இந்து சமய அறநிலையத்‌ துறையின்‌ சார்பில்‌ அனைத்து சாதியினரும்‌ 


18—11—27 . 


குடி 


ஜீ சு 


BE: 


oie Av 


^" நவம்பர்‌ மாதம்‌ 0, 6 தேதிகளில்‌ 
. திருவாளர்‌ “வ, ௨: சிதம்பரம்‌ பிள்ளை 
அவர்கள்‌ தலைமையில்‌ ஈடைபெத்த 

சேலம்‌ 3-வது -அரரியல்‌ 


| மகாநாடு, 


சேலம்‌ ஜில்லா 3-வது அரசியல்‌ மகாசாட்‌ 
டின்‌ தலைவர்‌ அவர்களையும்‌ மற்றய அரசியல்த 
ஸவர்களையும்‌ பிரதிகிஇகளையும்‌  றெப்புடன்‌ 
வரவேற்பதற்காக [வேண்டிய ஏற்பாடுகள்‌ 
2 நான்‌ .. முன்னீரிறுர்தே ஈடைபெற்றது, 
ககர்முழுதும்‌ வளைவுகளா லும்‌ [சோரணக்க 
arr gb அலங்காசமாய்‌ சிங்காரிக்கப்பட்டிரு 
$58. மகாசாட்டுத்‌ தலைவர்‌ இரு, வி. ஓ: 
சிதம்பரம்‌ பிள்ளை அவர்களை காலை 9 மணி 
க்கு சேலம்‌ ன்‌ செவ்வாய்ப்பேட்டை 
, தேர்‌ கிலையிலிருர்‌ அமுதல்‌அக்சொரம்‌ கடை 
விதி வழியாய்‌ பாண்டு வாத்தியங்களுடன்‌ 
அர்வலமாய்‌ அழைத்து வரப்பட்டது கலை 
வர்‌ இரு, சிதம்பரம்‌ பிள்ளை அவர்களும்‌ வா 
வெற்பு கமிட்டித்‌ தலைவர்‌ இரு, தம்மண்ண 
செட்டியார்‌ அவர்களும்‌ முன்னணியிறும்‌ 
சுரோடு குடிஅரசு ஆசிரியர்‌. இரு, ஈ, வெ. 
ராமசாமி தாயக்கர்‌ அவர்கள்‌ இரு . அர்‌. கே 
அண்முகம்‌ செட்டியார்‌ அவர்கள்‌ டாக்டர்‌ 
வாதராஜலு நாயுடு அவர்கள்‌ i sir enr cell ad 
ம்‌. இரண்டு மோட்டார்களில்‌ வரவும்‌, மு 
ன்னால்‌ மாணவர்கள்‌ உள்பட பல வாலிப 


தொண்டர்கள்‌ அணிவகுத்து வழி dase 


வும்‌, மிரபலஸ்தர்கள்‌ பு ம்‌, ஊர்‌ 
வலம்‌ சுமார்‌ 9000: ஜனல்களடல்2ய பெ 
ருங்‌ கோஷ்டியாய்‌ ஜே. கோஷங்களு௨ன்‌ 
புறப்பட்டு வந்தது. ஊர்ஃலம்‌ 1] மணிவரை 
யில்‌ கடை பெற்றது, பின்னர்‌ தலைவர்கள்‌ 
-ஜாசைக்கு அழைத்துச்‌ செல்லப்பட்டார்கள்‌ 
எலெக்டிரி தியேட்டரில்‌ மகாகாட 
ஆரம்பம்‌: 

மகரகாடு பகல்‌ 2 மணிக்கு ஆரம்பம்‌ என்‌ 
திருந்தாலும்‌ மகாகாடு ஆரம்பமாக மாலை 
9 மணி ஆய்கிட்டது, தலைவர்‌ ஒருவற்கு 
முன்னர்‌ கொட்டகையில்‌ ir Sae 
விசிட்டர்களும்‌ கிறைர்‌.து விட்டார்கள்‌, தலை 
வர்‌ சாகோஷத்துடன்‌ வரவேற்கப்பட்டு 
ஆசனத்‌ இலமர்க்தார்‌,மேடையில்‌ பலஇடங்க 
னிலிருர்தும்வந்தவரவேற்புசமிட்டி அங்கத்‌ 
அர்களும்‌ தலைவர்களும்‌ நிறை இருந்தார்கள்‌, 
அவர்களில்‌ ழ்க்சண்டவர்கள்‌ முக்கயேஸ்த 
ர்கள்‌, திரு பிஞ்சல சப்பிரமணிய செ 
டட்டியார்‌ ராவ்சாிப்‌ எல்லப்ப செட்டியார்‌ 
எம்‌ e 9, இரு. ஆர்‌. கே. ஷண்முகம்‌ 
செட்டியார்‌,எம்‌. எல்‌, ஏ, இரு, m. வெ, ராம 
சாமி காயக்கர்‌ டாக்டர்‌ வரதராஜுலு கா 
வுடு, இரு. தெண்டபாணிபிள்ளை, திருவாளர்‌ 
கள்‌ டி, எஸ்‌, ஜெசராஜ்‌ பிஎ பி.எல்‌, கே, 
சரசிம்மப்யங்கார்‌ Ga, பி.எல்‌, எம்‌ சாமி 
காதய்யர்‌ பி ஏ, பிஎஸ்‌, கே சிவ சல்சா முத 
Oust டாக்டர்‌ ரங்கய்ய சாயுடு பி, இராஜ 
. மணிக்கம்‌ பண்டாரம்‌, டி. வி பங்காரு செட்‌ 
யார்‌, er Ga சுக்தரய்யசெட்டியார்‌,கே எஸ்‌ 
அருணாஜலம்‌ செட்டியார, [எஸ்‌ பெரியசாமி 
முதலியார்‌, என்‌ கே சடகோப ,முதலியார்‌, 
சரமக்கல்‌ உஸ்மான்‌ சாயபு, புமொபசர்‌ or 


| மூர்த்தி, ஆச்தூர்‌ அப்துல்‌ அமித்‌ சாயபு, 


ஏ வையாபுரி மண்டாசம்‌, பூபதி கந்த. 
பிள்ளை; எஸ்‌ பி, பொன்னுசாமிமுதலியார்‌, 
சே மாரிமுத்து முதலியார்‌, , பாப்பாபட்டி. 
சின்னமுத்து முதலியார்‌, ராமசந்திர கா 
டு, பி ஸ்ரீராமலு செட்டியார்‌, பி எ, பி ஏல்‌ 
த்தி ராஜு, கோவிந்தசாமி சாயுடு, வெப்‌ 
Q ள்‌ பிள்ளை,!ஒபிளிசெட்டியார்‌, «BF 
செட்டியார்ஜெசகாதசெட்டியார்‌ அங்கமுத்து 
முதலியார்‌, ஏத்தாபூர்‌ சாசாயலாசெட்டியார்‌ 
பி வெராவ்‌ எம்‌ எல்‌ A, முகலிய முக்கயெஸ்த 
ர்கள்‌ வந்தார்கள்‌, 3 
|  மூளி$ிபல்‌ சேர்மனும்‌ வரவேற்பு “கமிட்‌ 
டத்‌ தலைவருமான எஸ்‌ தம்மண்ண செட்டி 
யார்‌ பிரதிகிதிகளை வரவேற்று'தம்‌ பிரசங்க 
'தீதை வாசித்தார்‌, மகாகாட்டுக்கு வர (ps 
யாதவர்கள்‌ அனுப்பியதந்இிகளை வாடத்தார்‌. 
பின்னர்‌ டாக்டர்‌ ஈாயுடு அவர்கள்‌ மகா 
காட்டுக்குத்‌ தலைமைவடத்த திகு வி, ஐ. 
சிதம்பரபிள்ளை அவர்களைப்பிரேரேபிச்கராவ்‌ 
சாப்‌ எல்லப்ப செட்டியார்‌ ஆமோதிக்க 
இருவாளர்கள்‌ , வெல்கடாஜல்‌ ரெட்டியார்‌ 
காமச்கல்‌ ஊஸ்மான்‌ சாயபு, எம்‌. சாமி 
சாதய்யர்‌, ஆர்‌. Gs. ஷண்முகம்‌ செட்‌ 
டியார்‌, ஈ. வெ, ராமசாமி .காயக்கர்‌ இவர்‌ 
கள்‌ ஆ.கரிக்க தலைவர்‌ அவர்கள்‌ சாகோஷ்ச்‌ 
இனிடையே பதவியை Cups தமது அக்‌ 
Gren பிரசங்கத்தை வாித்தார்‌. 
குறிட்பு:-- மற்றய கடவடிக்கைகளும்‌ ad 
ராசனப்‌ பிரசங்கமும்‌ அத்த வாரம்‌ வேளி 
வரும்‌, : : 
திறைவேறிய தீர்மானங்கள்‌, 

(1) இச்திய சமூக வளர்ச்சிக்கும்‌ சுயராஜ்‌ 
யம்‌ விரைவில்‌ பெறுவதற்கும்‌, ஜாதி dig 
urab முதலிய சமூக ஊழல்களை ஓழிப்ப 
இல்‌ காங்ரென்‌ தலையிட வேண்டியது அவரி 
யமாயிறாப்பதால்‌, அதற்கு அகலமாக சா 
maid விஇகளை அமைத்து சமூகச்‌ ர்இரு 
த்தம்‌ செய்ய முய லுவதாக கால்ஸ்‌ மெம்‌ 
பார்கள்‌ வாக்கு அஇியளிக்குமாறு செய்யவே 
ண்டுமென்று Dis 'மகாஈாடு அபிப்பிசாயப்‌ 
uapa, 

(2) வரப்போகும்‌ சாயல்‌, கமிஷன்‌ usted 
மெண்டு மெம்பர்களடம்யெ ஒரு கமிகஞக 
இருக்குமென்று கேட்ட இத்த மகாகாடு வர 
ந்துவதுடன்‌ போதுமான அளவுக்கு இந்தி 
யப்‌ பிர இகிதிசள்‌ சமிஷனில்‌இல்லாவிட்டால்‌ 
சேசத்தாருக்கு கமிஷன்‌ திருப்‌ சரமாயி, 
க்கா தென்றும்‌ இம்மகரதாடு திர்மானிக்‌ 
pa. 

8. (sy) கெளசத்தி காக்கொல்‌ கட்டளை 
க்கு விரோதமாக சட்டசபை மெம்பர்களு 
க்கு அலை இத்‌இய கால்ஸ்‌ காரிய கமிட்‌ 
yuri உத்தரவுகள்‌ அனுப்பியதை இந்த 
மகாநாடு வன்மையகாக்‌ கண்டிச் 2 pa. 
(ஐ) சென்னை காங்கரஸ்‌ கட்சி மெம்பர்க 
ளில்‌ சிலர்‌ மச்திரி usd ஒப்புச்கொள்வத 
நற்கு அனுகலமுடையவரர்கக்‌ காணப்படுவ 
தால்‌, சால்ஸ்‌ கட்சியார்‌ உத்தியோசம 
ஓப்புக்கொள்ளுவது தேர்தல்‌ aré5oB 
க்கு விரோதமான தென்றும்‌, அடுத்த கால்‌ 
ரஸ்‌ உத்தியோகம்‌ ஓப்புக்கொள்ளும்படி 
இர்மானம்‌ செய்தால்‌ உத்தியோகம்‌ ஓப்புச்‌ 
கொள்ள விரும்பும்‌ சட்டசபை மெம்பர்களை 


108 


சாஜிராமா Visser அன Que 
தலுக்கு நிற்குமாறு தூண்ட வேண்டுமென்‌ 
அம்‌ இம்மகாசாடு இர்மானிக்றெது; ^, 

4, “காமன்‌ வெல்த்து ஆப்‌ இச்இியா!? 
மசோதாவைப்‌ பரிசிலளை செய்து அத சச்‌ 
வஜன சம்மதம்‌ பெற ஏதேனும்‌ இருத்தல்‌. 
களோ மாற்றங்களை தேவையாயிருந்தால்‌ 
அவைகளைக்‌ குறிப்பிடுமாறு கரக்ெஸ்‌ 
கமிட்டியை நியமிக்கும்படி இல்லனா Be 
மானம்‌ செய்றெது. இந்த மசோதா விஷ 
யத்தில்‌ டாக்டர்‌ பெசண்டு எர்த்துக்கொ, 
ண்ட அரிய முயற்சி சனை இம்மகாசரடு, மிக, 
வும்‌ பாராட்டுறெது, ` 

5. (௮) Qis சாட்டிலுள்ள ஜனங்களை ௪ 
மூக விஷயங்களில்‌ அடமையாக வைப்பத 
DSS காரணமாயிகுக்கும்‌ செம தர்‌ 
vse soups d Án see o dr 
யாண காலத்தில்‌ பிரசாரம்‌ செய்ததற்காக 
இம்மகாகரடு «3554595. 

(g) தீண்டாமை யொழித்தல்‌, பிற்ப்பி 
னல்‌ உயர்வு காழ்வுண்டென்னும்‌ உணர்ச்சி 
யை நிக்கல்‌, முதலியவைகளுக்காக எல்லா 
இச்துக்களும்‌ பிரசாரம்‌ செய்து சபமசியா 
தை உரைச்சியை விருத்திசெய்ய வேண்டு 
மென்று Dis மநாராடு கேட்டுக்கொள்ள 
Gps. தேவையானால்‌ eS சத்தியாக்‌ 
ரக ஆரிரமங்கள்‌ ஸ்தாபனம்‌ செய்பவேண்‌ 
டுமென்றும்‌ இந்த மகாசாடு அபிப்பிராயப்‌ 
படுறது. ட்‌” 

(0) ஆலயங்களில்‌ பூசை செய்யும்‌ உரிமை 
யை சிலர்‌ கைப்பற்றி எல்லா ஜனங்களுக்கு 
ம்‌ அவ்லிஷயத்திலுள்ள புறப்புரிமையைப்‌ 
பிழல்‌ச்சொண்டதினம்‌ இந்த அக்ரெமத்‌ 
தை நிறுத்தவும்‌ ஆலயத்தில்‌ பூஜை செய்ய 
வும்‌ அதற்காகக்‌ கோயிலுக்குள்‌ போகவும்‌ 
ஒவ்வொரு இர்துவும்‌ உரிமை பெறச்செய்‌ 
uab s தலைவர்கள்‌ முயற்சிசெய்ய 
வேண்டுமென்று இந்த மகாசாடு திர்மானிச்‌ 

றது, 

(7) சமிழ்சாடு மாகாண காங்செஸ்‌ கமிட்‌ 
guri சங்காணி சபைகள்‌ ஸ்தாபித்து கால்‌ 
செரில்‌ ஆட்கள்‌ சேரமுடியாமல்‌ தடைசெய்‌ 
இருப்பதையும்‌ ஒரு கட்சிபார்‌ தம்‌ கட்சியா 
ருக்கு மட்டும்‌ ஜீல்லா தா.தூகா கமிட்டிகளில்‌ 
ஆதிக்க முண்டாகுமாறு சூழ்ச்சி செய்து 
வருவதையும்‌ இம்மகாராடு கண்டிக்கிறது, 

(8) வகுப்பு வேற்றுமைகளும்‌ ஜாஇ வித்‌ 
இபாசல்களும்‌ இருக்கும்வரை எல்லா சமூ 
சத்தரருக்கும்‌ உத்தியோகமும்‌ மற்றும்‌ பத 
ல்களும்‌ சமமாகக்‌ இடைக்கும்படி seis 
ஏற்பாடு செய்ப வேண்டுமென்று இந்தமகர 
காடு தீர்மானிக்கிறது. 

(9) சேலம்‌ ஜில்லாகில்‌ ஒரு பதுநிக்குமே 
ட்டர்‌ தேக்கத்‌ இலிருந்து நீர்ப்பாசானத்துச்‌ 
காக தண்ணீர்‌ லிட்டிக்கொடுக்கவேண்டுமெ 
ன்று இர்த மகாகாடு தீர்மானிக்றெது. ' 

(10) 2ரமங்களில்‌ அதிகப்படியான பா 
டசாலைகளும்‌ சித்த வைத்திய சாலைகளும்‌ 
ஸ்தரபிக்கவேண்டி யதும்‌ எல்லா ஆரம்பப்‌ ப 
ள்ளிக்‌ கூடங்களிலும்‌ ஆதிதிராவிடச்‌ Gps 
தைகளுக்கு இலவசமாக கல்வி sbS&s Qui 
ண்டியதும்‌ மிகஷ்‌. அகரியமென்‌அு இந்த 
மகாராடு சர்க்காருக்கு wu. per ps 


சேலம்‌ 3-வது அரசியல்‌ மகாநாடு. 


குடி அரசு 
13-11-27 
பக்கம்‌ - 13 


ஆண்டு 1927- 


நவம்பர்‌ மாதம்‌ 5, 6 தேதிகளில்‌ திருவாளர்‌ வ. ௨. சிதம்பரம்‌ பிள்ளை அவர்கள்‌ 
தலைமையில்‌ நடைபெற்ற 
'சேலம்‌ 3-வது அரசியல்‌ மகாநாடு' 


சேலம்‌ ஜில்லா 3-வது அரசியல்‌ மகாநாட்டின்‌ தலைவர்‌ அவர்களையும்‌ மற்றய 
அரசியல்‌ தலைவர்களையும்‌ பிரஇறிதுகளையும்‌ சிறப்புடன்‌ வரவேற்பதற்காக 
வேண்டிய ஏற்பாடுகள்‌ 2 நாள்‌ முன்னரிருந்தே நடைபெற்றது. நகர்முழுதும்‌ 
வளைவுகளாலும்‌ தோரணங்களாலும்‌ அலங்காரமாய்‌ சிங்காரிக்கப்பட்டிருந்தது. 
மகாநாட்டுத்‌ தலைவர்‌ இரு. வி. ee. சிதம்பரம்‌ பிள்ளை அவர்களை காலை 9 மணிக்கு 
சேலம்‌ டவுன்‌ செவ்வாய்ப்பேட்டை தேர்‌ நிலையிலிருந்து முதல்‌ அக்கிராரம்‌ கடைவீதி 
வழியாய்‌ பாண்டு வாத்தியங்களுடன்‌ ஊர்வலமாய்‌ அழைத்து வரப்பட்டது தலைவர்‌ 
இரு. சிதம்பரம்‌ பிள்ளை அவர்களும்‌ வரவேற்பு கமிட்டித்‌ தலைவர்‌ இரு. தம்மண்ண 
செட்டியார்‌ அவர்களும்‌ முன்னணியிலும்‌ ஈரோடு குடிஅரசு ஆசிரியர்‌ திரு. rr. வெ. 
ராமசாமி நாயக்கர்‌ அவர்கள்‌, இரு. ஆர்‌. கே. ஷண்முகம்‌ செட்டியார்‌ அவர்கள்‌, டாக்டர்‌ 
வாதராஜலு நாயுடு அவர்கள்‌ பின்னணியிலும்‌, இரண்டு மோட்டார்களில்‌ வரவும்‌, 
முன்னால்‌ மாணவர்கள்‌ உள்பட பல வாலிப தொண்டர்கள்‌ அணிவகுத்து வழி 
விலக்கவும்‌, பிரபலஸ்தர்கள்‌ புடைசூழவும்‌, ஊர்வலம்‌ சுமார்‌ 3000 ஜனங்களடங்கிய 
பெருங்‌ கோஷ்டியாய்‌ ஜே. கோஷங்களுடன்‌ புறப்பட்டு வந்தது. ஊர்வலம்‌ 11 
மணிவரையில்‌ நடை பெற்றது, பின்னர்‌ தலைவர்கள்‌ ஜாகைக்கு அழைத்துச்‌ 
செல்லப்பட்டார்கள்‌. 


எலெக்டிரி இயேட்டரில்‌ மகாநாடு ஆரம்பம்‌: 

மகாநாடு பகல்‌ 2 மணிக்கு ஆரம்பம்‌ என்றிருந்தாலும்‌ மகாநாடு ஆரம்பமாக மாலை 
3 மணி ஆய்விட்டது, தலைவர்‌ வருவதற்கு முன்னர்‌ கொட்டகையில்‌ பிரதிநிதிகளும்‌ 
விசிட்டர்களும்‌ நிறைந்து விட்டார்கள்‌, தலைவர்‌ கரகோஷத்துடன்‌ வரவேற்கப்பட்டு 
ஆசனத்திலமர்ந்தார்‌. மேடையில்‌ பல இடங்களிலிருந்தும்‌ வந்த வரவேற்புகமிட்டி 
அங்கத்தினர்களும்‌ தலைவர்களும்‌ நிறைந்திருந்தார்கள்‌. அவர்களில்‌ 
கம்க்கண்டவர்கள்‌ முக்கியஸ்தர்கள்‌, இரு பிஞ்சல சுப்பிரமணிய செட்டியார்‌, 
ராவ்சாகிப்‌ எல்லப்ப செட்டியார்‌ எம்‌.எல்‌.சி. திரு. ஆர்‌. கே. ஷண்முகம்‌ செட்டியார்‌ 
எம்‌.எல்‌.ஏ, இரு. m. வெ. ராமசாமி நாயக்கர்‌, டாக்டர்‌ வாதராஜுலு நாயுடு, இரு. 
தெண்டபாணிபிள்ளை, திருவாளர்கள்‌ டூ. எஸ்‌. ஜெகராஜ்‌ பி.ஏ.பி.எல்‌., கே. 


eee 


70.9 


நரசிம்மய்யங்கார்‌ பி.ஏ.பி.எல்‌., எம்‌.சாமிநாதய்யர்‌ பி.ஏ.பி.எல்‌. கே. சிவ. சங்கர 
முதலியார்‌, டாக்டர்‌ ரங்கய்ய நாயுடு, பி. இராஜமணிக்கம்‌ பண்டாரம்‌, டி.வி.பங்காரு 
செட்டியார்‌, ௭. கே. சுந்தரய்ய செட்டியார்‌, கே.எஸ்‌. அருணாஜலம்‌ செட்டியார்‌, எஸ்‌. 
பெரியசாமி முதலியார்‌, என்‌. கே. சடகோப முதலியார்‌, நாமக்கல்‌ உஸ்மான்‌ சாயுபு, 
புரொபசர்‌ ராமமூர்த்தி, ஆத்தூர்‌ அப்துல்‌ அமித்‌ சாயபு, ஏ.வையாபுரி மண்டாரம்‌, 
பூபதி கந்தசாமி பிள்ளை, எஸ்‌.பி.பொன்னுசாமி முதலியார்‌, கே.மாரிமுத்து 
முதலியார்‌, பாப்பாபட்டி சின்னமுத்து முதலியார்‌, சர்மசந்திர நாயுடு, பி. ஸ்ரீராமலு 
செட்டியார்‌ பி.ஏ.பி.எல்‌., சித்தி ராஜு, கோவிந்தசாமி நாயுடு, சிவப்பெருமாள்‌ பிள்ளை, 
ஒபிளி செட்டியார்‌, கதிர்‌ செட்டியார்‌, ஜெகநாத செட்டியார்‌, அங்கமுத்து முதலியார்‌, 
ஏத்தாபூர்‌ நாராயணா செட்டியார்‌, பி. சிவராவ்‌ எம்‌.எல்‌.சி, முதலிய முக்கியஸ்தர்கள்‌ 
வந்தார்கள்‌. 


முனிசிபல்‌ சேர்மனும்‌ வரவேற்பு கமிட்டித்‌ தலைவருமான எஸ்‌.தம்மண்ண 
செட்டியார்‌ பிரதிநிதிகளை வரவேற்று தம்‌ பிரசங்கத்தை வாசித்தார்‌. மகாராட்டுக்கு 
வரமுடியாதவர்கள்‌ அனுப்பிய தந்திகளை வாசித்தார்‌. 


பின்னர்‌ டாக்டர்‌ நாயுடு அவர்கள்‌ மகாநாட்டுக்குத்‌ தலைமைவதகத்த திரு. வி. ஓ. 
சிதம்பரபிள்ளை அவர்களைப்‌ பிரேரேபிக்கராவ்‌ சாகிப்‌, எல்லப்ப செட்டியார்‌ 
ஆமோதிக்க, திருவாளர்கள்‌ வெங்கடாஜல ரெட்டியார்‌, நாமக்கல்‌ ஊஸ்மான்‌ சாயபு, 
எம்‌. சாமிநாதய்யர்‌, ஆர்‌. கே. ஷண்முகம்‌ செட்டியார்‌, ஈ. வெ. ராமசாமி நாயக்கர்‌ 
இவர்கள்‌ ஆகரிக்க தலைவர்‌ அவர்கள்‌ கரகோஷத்தினிடையே பதவியை யேற்று 
தமது அக்கிராசனப்‌ பிரசங்கத்தை வாசித்தார்‌. 

குறிப்பு:- மற்றய நடவடிக்கைகளும்‌ அக்‌இராசனப்‌ பிரசங்கமும்‌ அடுத்த வாரம்‌ 
வெளி வரும்‌. 


நிறைவேறிய தீர்மானங்கள்‌: 

(1) 

இந்திய சமூக வளர்ச்சிக்கும்‌ சுயராஜ்யம்‌ விரைவில்‌ பெறுவதற்கும்‌, ஜாதி 
வித்தியாசம்‌ முதலிய சமூக ஊழல்களை ஒழிப்பதில்‌ காங்கிரஸ்‌ தலையிட 
வேண்டியது அவசியமாயிருப்பதால்‌, அதற்கு அநுகூலமாக காங்கரஸ்‌ விதிகளை 
அமைத்து சமூகச்‌ சீர்திருத்தம்‌ செய்ய முயலுவதாக காங்கிரஸ்‌ மெம்பர்கள்‌ 
வாக்குறுதியளிக்குமாறு செய்யவேண்டுமென்று இந்த மகாநாடு அபிப்பிராயப்‌ 
LIAM Si. 


(2) 

வரப்போகும்‌ ராயல்‌ கமிஷன்‌ பார்லிமெண்டு மெம்பர்களடங்கிய ஒரு கமிஷனாக 
இருக்குமென்று கேட்டு இந்த மகாநாடு வருந்துவதுடன்‌ போதுமான அளவுக்கு 
இந்தியப்‌ பிரதிறிதிகள்‌ கமிஷனில்‌ இல்லாவிட்டால்‌ தேசத்தாருக்கு கமிஷன்‌ 
இருப்திகரமாயிருக்கா தென்றும்‌ இம்மகாநாடு தீர்மானிக்கிறது. 


eee 


770 


(3) 

(அ) கெளகத்தி காங்கிரஸ்‌ கட்டளைக்கு விரோதமாக சட்டசபை மெம்பர்களுக்கு 
அகில இந்திய காங்கிரஸ்‌ காரிய கமிட்டியார்‌ உத்தரவுகள்‌ அனுப்பியதை இந்த 
மகாநாடு வன்மையகாக்‌ கண்டிக்கிறது. 

(ஆ) சென்னை காங்ரெஸ்‌ கட்சி மெம்பர்களில்‌ சிலர்‌ மந்திரி பதவி 
ஒப்புக்கொள்வதற்கு அனுகூலமுடையவராகக்‌ காணப்படுவதால்‌, காங்கிரஸ்‌ 
கட்சியார்‌ உத்தியோகம்‌ ஒப்புக்கொள்ளுவது தேர்தல்‌ வாக்குறுதிக்கு விரோதமான 
தென்றும்‌, அடுத்த காங்கிரஸ்‌ உத்தியோகம்‌ ஒப்புக்கொள்ளும்படி தீர்மானம்‌ 
செய்தால்‌ உத்தியோகம்‌ ஒப்புக்‌ கொள்ள விரும்பும்‌ சட்டசபை மெம்பர்களை 
ராஜிநாமா செய்யச்சொல்லி மீண்டும்‌ தேர்தலுக்கு நிற்குமாறு தூண்ட 
வேண்டுமென்றும்‌ இம்மகாநாடு தீர்மானிக்‌இறது. 


(4) 

"காமன்‌ வெல்த்து ஆப்‌ இந்தியா" மசோதாவைப்‌ பரிசீலனை செய்து அது சர்வஜன 
சம்மதம்‌ பெற ஏதேனும்‌ திருத்தங்களோ மாற்றங்களோ தேவையாயிருந்தால்‌ 
அவைகளைக்‌ குறிப்பிடுமாறு காங்கரஸ்‌ ஒரு கமிட்டியை நியமிக்கும்படி 
இம்மகாநாடு தீர்மானம்‌ செய்கிறது. இந்த மசோதா விஷயத்தில்‌ டாக்டர்‌ பெசண்டு 
எடுத்துக்கொண்ட அரிய முயற்சிகளை இம்மகாகாடு மிகவும்‌ பாராட்டுஇறது. 


(5) 

(அ) இந்த நாட்டிலுள்ள ஜனங்களை சமூக விஷயங்களில்‌ அடிமையாக 
வைப்பதற்குக்‌ காரணமாயிருக்கும்‌ வருணாசிரம தர்மத்தைப்பற்றி மகாத்மா 
தென்னாட்டுப்‌ பிரயாண காலத்தில்‌ பிரசாரம்‌ செய்ததற்காக இம்மகாகாடு 
வருந்துகிறது. 

(ஆ) தீண்டாமை யொழித்தல்‌, பிறப்பினால்‌ உயர்வு தாழ்வுண்டென்னும்‌ 
உணர்ச்சியை நீக்கல்‌, முதலியவைகளுக்காக எல்லா இந்துக்களும்‌ பிரசாரம்‌ செய்து 
சுயமரியாதை உணாச்சியை விருத்தி செய்ய வேண்டுமென்று இந்த மநாநாடு 
கேட்டுக்கொள்ளுகறது. தேவையானால்‌ எங்கும்‌ சத்தியாக்கிரக ஆசிரமங்கள்‌ 
ஸ்தாபனம்‌ செய்யவேண்டுமென்றும்‌ இந்த மகாநாடு அபிப்பிராயப்‌ படுகிறது. 


(6) 

ஆலயங்களில்‌ பூசை செய்யும்‌ உரிமையை சிலர்‌ கைப்பற்றி எல்லா ஜனங்களுக்கும்‌ 
அவ்விஷயத்திலுள்ள புறப்புரிமையைப்‌ பிடுங்கக்கொண்டதினால்‌ இந்த 
அக்கிரமத்தை நிறுத்தவும்‌ ஆலயத்தில்‌ பூஜை செய்ய வும்‌ அதற்காகக்‌ 
கோயிலுக்குள்‌ போகவும்‌ ஒவ்வொரு இந்துவும்‌ உரிமை பெறச்செய்யவும்‌ இந்துத்‌ 
தலைவர்கள்‌ முயற்சி செய்ய வேண்டுமென்று இந்த மகாநாடு தீர்மானிக்கிறது. 


(7) 
தமிழ்நாடு மாகாண காங்கிரஸ்‌ கமிட்டியார்‌ கங்காணி சபைகள்‌ ஸ்தாபித்து 
காங்கிரசில்‌ ஆட்கள்‌ சேரமுடியாமல்‌ தடைசெய்திருப்பதையும்‌ ஒரு கட்‌சியார்‌ தம்‌ 


eee 


777 


கட்சியாருக்கு மட்டும்‌ ஜில்லா தாலுகா கமிட்டிகளில்‌ ஆதிக்க முண்டாகுமாறு 
சூழ்ச்சி செய்து வருவதையும்‌ இம்மகாநாடு கண்டிக்‌இறது. 


(8) 

வகுப்பு வேற்றுமைகளும்‌ ஜாதி வித்தியாசங்களும்‌ இருக்கும்வரை எல்லா 
சமூகத்தாருக்கும்‌ உத்தியோகமும்‌ மற்றும்‌ பதவிகளும்‌ சமமாகக்‌ கிடைக்கும்படி 
தகுந்த ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று இந்தமகாநாடு தீர்மானிக்கிறது. 


(9) 
சேலம்‌ ஜில்லாவில்‌ ஒரு பகுதிக்கு மேட்டுர்‌ தேக்கத்திலிருந்து நீர்ப்பாசானத்துக்காக 
தண்ணீர்‌ விட்டுக்கொடுக்கவேண்டு மென்று இந்த மகாநாடு தீர்மானிக்றெது. 


(10) 

கிராமங்களில்‌ அதிகப்படியான பாடசாலைகளும்‌ சித்த வைத்திய சாலைகளும்‌ 
ஸ்தாபிக்கவேண்டியதும்‌ எல்லா ஆரம்பப்‌ பள்ளிக்‌ கூடங்களிலும்‌ ஆதிதிராவிடக்‌ 
குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கவே ண்டியதும்‌ மிகவும்‌ 
அவசியமென்று இந்த மாநாடு சர்க்காருக்கு வற்புறுத்துகின்றது. 


eee 


772 


22 + எல்லாச்‌ சாலைகளும்‌ தீட்சை பூமியை நோக்கி... 


அண்ணல்‌ அம்பேத்கர்‌ பெளத்தம்‌ தழுவிய நாள்‌ 1956 ஆம்‌ ஆண்டு, அக்டோபர்‌ 
மாதம்‌, 14 ஆம்‌ நாள்‌. 


புத்தருடன்‌ அம்பேத்கருக்கு ஏற்பட்ட புரிதல்‌: 

அண்ணல்‌ அம்பேத்கரின்‌ சிறுவயதில்‌ ராமாயணமும்‌, மகாபாரதமும்‌ தினமும்‌ 
இரவில்‌ படிக்கும்‌ படி அவரது தந்தையார்‌ உத்தரவிட்டிருந்தார்‌. தந்தை சொல்‌ கேட்டு 
அப்படியே செய்து வந்தார்‌ அம்பேத்கர்‌. மாணவப்‌ பருவத்தில்‌ அவர்‌ மிக நன்றாகப்‌ 
படித்து வகுப்பினில்‌ தேறியதற்காக அவரது தந்தையின்‌ நண்பர்‌ தாதா கெலூஸ்கர்‌ 
என்பவர்‌, அவர்‌ எழுதிய புத்தரின்‌ வரலாறு' என்ற நூலை அம்பேத்கருக்குப்‌ 


113 


பரிசளித்தார்‌. அந்த நூலை முழுவதுமாக ஆர்வத்துடன்‌ வாசித்த அம்பேத்கருக்கு, 
அவருடைய மனதில்‌ ஏற்கனவே பொங்கிக்‌ கொண்டிருந்த உணர்வுகளுக்குப்‌ பெரும்‌ 
வடிகால்‌ அமைந்த நிறைவு ஏற்பட்டது. நாள்தோறும்‌ ராமாயணமும்‌, மகாபாரதமும்‌ 
படித்து வந்தாலும்‌ அம்பேத்கர்‌ அந்த இதிகாசங்களில்‌ உள்ள பெரும்பாலான 
கதாபாத்திரங்களை விரும்பவில்லை. அவற்றில்‌ ஆதிக்கமும்‌, உயர்‌ சாதி வெறியும்‌ 
இருப்பதை உணர்ந்தார்‌. அதுவும்‌ கிருஷ்ணரின்‌ நடவடிக்கைகள்‌ தொடர்ந்த 
குற்றச்செயல்களாகவே அவருக்குப்‌ பட்டன. அதேபோல்‌ ராமனின்‌ 
நடவடிக்கைகளும்‌ மனித சமுதாயத்திற்கு நல்ல எடுத்துக்காட்டாக விளங்கவில்லை 
என்றும்‌ அம்பேத்கர்‌ கருதினார்‌. 


மதக்‌ கோட்பாடுகள்‌ என்ற பெயரில்‌ நம்மைச்‌ சுற்றியிருக்கும்‌ தவறான 
வழிகாட்டுதலிலிருந்து மனித சமுதாயம்‌ விடுபடவும்‌, மீளவும்‌ புத்தரின்‌ தம்மம்‌ 
ஒன்றே வழி என்று அம்பேத்கர்‌ உணர்ந்தார்‌. புத்தர்‌ கூறிய நல்ல அறிவுரைகள்‌ தான்‌ 
'தம்மம்‌' என்ற பொதுவான சொல்லாக அறியப்படுகிறது. 


- வாழ்க்கையில்‌ தூய்மையைக்‌ கடைப்பிடிப்பது; 

- வாழ்வில்‌ நிறைவடைவது; 

- புலன்‌ உணர்வுகள்‌ மீது போதுமான கட்டுப்பாடு (நிப்பானம்‌); 

- ஆசையைத்‌ துறந்து வாழ்வது; 

- அனைத்துக்‌ கூட்டுப்‌ பொருட்களும்‌ நிலையற்றவை என உணர்வது; 

- நல்ல செயற்பாட்டினை ஒழுக்க நியதியின்‌ கருவி என்று உணர்வது 

(தம்மம்‌: நூல்‌ 3: பகுதி 3: ப: 195 - 210) 

ஆகிய இவையெல்லாம்‌ எல்லோராலும்‌ கடைப்பிடிக்கக்‌ கூடிய தம்மம்‌ ஆகும்‌. 
ஆகவே புத்தர்‌ காட்டிய தம்மத்தின்‌ வழி நடப்பது ஒன்றே மனிதனை மனிதனாக 
உணர்வதற்குச்‌ சரியான கருவியாகும்‌ என்று அம்பேத்கர்‌ கருதினார்‌. 


இந்துவாகப்‌ பிறந்திருந்தாலும்‌ இந்துவாகச்‌ சாக மாட்டேன்‌: 

கெளதம புத்தர்‌ ஒருவரே மாறிவரும்‌ நவீன உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒளியை 
அளித்திருக்கறொர்‌ என்பதை அம்பேத்கர்‌ உணர்ந்திருந்தார்‌. வருங்கால 
உலகத்திற்கான வழிகாட்டுதல்‌ அனைத்தும்‌ புத்த நெறியில்‌ இருப்பதை அவர்‌ 
கண்டார்‌. இனிவரும்‌ காலங்களில்‌ அறிவியல்‌ சார்ந்து வாழும்‌ மனிதர்களுக்கு மதம்‌ 
என்ற ஒன்று அவசியம்‌ என்று கருதப்பட்டால்‌, அவர்கள்‌ புத்தரின்‌ தம்மத்தை மட்டுமே 
ஏற்றுக்கொள்ள முடியும்‌ என்றும்‌ அம்பேத்கர்‌ கருதினார்‌. இவை எல்லாம்‌, 
இந்தியாவில்‌ உள்ள அனைத்து மதக்‌ கோட்பாடுகளையும்‌ கற்றறிந்த பின்னால்‌, 
தனக்கு ஏற்பட்ட ஒரு தீர்க்கமான முடிவு என்று அம்பேத்கர்‌ கூறினார்‌. 


மதம்‌ என்பது அதிகாரத்திற்கான ஓர்‌ அடிப்படை என்பதை இந்திய வரலாறு 
நிரூபித்திருக்கிறது. இந்துக்கள்‌ மதம்‌ என்று அழைப்பது சட்டமாக ஆக்கப்பட்டுள்ள 
வகுப்புவாரி நீதி நெறிகளைத்‌ தான்‌. இவற்றைப்‌ பரப்புவதைத்‌ தண்டிக்கப்பட 
வேண்டிய குற்றமாக்க வேண்டுமானால்‌, வேத, சாஸ்திர, புராணங்கள்‌ 
புனிதமானவையோ, அதிகாரப்‌ பூர்வமானவையோ அல்ல என்று சட்டப்பூர்வமாகச்‌ 


eoe 


114 


செய்துவிட வேண்டும்‌ என்று அம்பேத்கர்‌ விரும்பினார்‌. இந்துக்கள்‌ இந்தியாவின்‌ 
மன நோயாளிகள்‌. உயர்ந்த இந்து, தாழ்ந்த இந்து என்று இருக்க முடியும்‌. ஆனால்‌ 
நல்ல இந்து என்று யாரும்‌ இருக்க முடியாது என்பதையெல்லாம்‌ முன்னமேயே 
கணித்து இருந்தார்‌ அண்ணல்‌ அம்பேத்கர்‌. 


இந்தியாவைப்‌ பொறுத்தவரையில்‌ சாதியை ஒழிப்பது என்பது, இந்து மதத்தை 
அழித்து ஒழிக்கும்‌ வழி என்று உறுதிப்படக்‌ கூறினார்‌ அண்ணல்‌ அம்பேத்கர்‌. 
சாதிக்கும்‌, வர்ணத்திற்கும்‌ உள்ள மத அங்கீகாரம்‌ ஒழிக்கப்பட வேண்டும்‌ என்பதும்‌, 
சாதியையும்‌ தீண்டாமையையும்‌ கடைப்பிடிப்பது மதக்‌ கடமை என்று கூறச்‌ 
சாத்திரங்களே உதவுகின்றன என்பதும்‌ அம்பேத்கரின்‌ அறிவுரைகள்‌. சாதிகளின்‌ 
மதமான இந்து மதத்தைக்‌ கற்றுத்‌ தந்திருக்றெ சாத்திரங்களே நமது முதல்‌ எதிரி 
என்று அடையாளப்படுத்திய அம்பேத்கர்‌, இந்து மதத்தில்‌ நிலவி வரும்‌ சாத, 
தண்டாமையைச்‌ சுட்டிக்காட்டி, தான்‌ இந்துவாகப்‌ பிறந்திருந்தாலும்‌ இந்துவாகச்‌ 
சாக மாட்டேன்‌ என்று உறுத ஏற்று, அதன்படி சாதித்தும்‌ காட்டினார்‌ என்பது இந்திய 
வரலாற்றில்‌ புத்தருக்கு அடுத்து நிகழ்த்தப்பட்ட ஒரு மாபெரும்‌ புரட்சி. 


தன்மானத்தைக்‌ காப்பதே தட்சையின்‌ மெளனப்‌ புரட்‌ ௪: 

மதம்‌ மாறுவதற்குப்‌ பல்வேறு காரணங்கள்‌ உள்ளன. ஆனால்‌ அம்பேத்கரின்‌ 
மதமாற்றம்‌ தீண்டாமை என்னும்‌ கொடிய பேயின்‌ கோர நர்த்தனத்தால்‌ விளைந்தது. 
தண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும்‌ என்ற நோக்கில்‌, 'தீண்டாமை ஒழிக்கப்பட்டு 
விட்டது' என்ற வாசகத்தை அம்பேத்கர்‌ இந்திய அரசியல்‌ அமைப்புச்‌ சட்டத்தில்‌ 
இடம்‌ பெற வைத்தாலும்‌, நடைமுறையில்‌ இந்தியாவில்‌ இன்னும்‌ தீண்டாமை 
ஒழிக்கப்படவில்லை என்று உலகிற்கு எடுத்துக்காட்டும்‌ வகையில்தான்‌ அவர்‌ பல 
லட்சம்‌ மக்களோடு பெளத்தம்‌ தழுவினார்‌. 


இனவெறியும்‌, நிறவெறியும்‌ மட்டுமே அறிந்திருந்த மேற்குலக நாட்டினர்‌ 'சாதிவெறி' 
என்றால்‌ என்ன என்ற கேள்வியுடன்‌ இந்தியாவைத்‌ திடுக்கிட்டு நோக்கினர்‌. 
ஆனாலும்‌ இன்றளவும்‌ ஜக்கெ நாடுகள்‌ சபைக்‌ கூட்டங்களில்‌ 'சாதிவெறி' விவாதப்‌ 
பொருளாக வில்லை. அதை விவாதப்‌ பொருளாக ஆக்குவதற்கு இந்தியாவும்‌ 
விரும்பவில்லை. அதற்குப்‌ பதிலளிக்கும்‌ விதமாக, 'தீண்டாமை ஒழிக்கப்பட்டு 
விட்டது' என்று இந்திய அரசியலமைப்புச்‌ சட்டத்தில்‌ உள்ள அம்பேத்கரின்‌ 
வாசகங்களைத்தான்‌ இந்தியா உலக நாடுகளுக்குச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறது. ஆனால்‌ 
இந்தியாவில்‌ தீண்டாமையும்‌, சாதிவெறியும்‌ இன்னும்‌ நிலவுகின்றன என்பதை 
அன்றாடம்‌ வரும்‌ செய்திகள்‌ உறுதிப்படுத்தி வருகின்றன. 


இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடாக, தீண்டாமையை ஓழித்துவிட்ட ஒரு நாடாகத்‌ 
தன்னை முன்னிறுத்துவதில்‌ உள்ள கயமைத்‌ தன்மையை உலகுக்கு 
அம்பலப்படுத்தும்‌ விதமாகத்தான்‌, அம்பேத்கர்‌ இந்து மதத்தை விட்டுப்‌ பெளத்தம்‌ 
தழுவினார்‌. இதுவே இந்தியப்‌ பூர்வ குடிமக்களின்‌ தன்மானத்தைக்‌ காக்கும்‌ நிகழ்வு 
என்றும்‌ அம்பேத்கர்‌ கருதினார்‌. 


eoe 


115 


தீட்சை ஏற்கும்‌ நாளின்‌ சிறப்பு: 

அண்ணல்‌ அம்பேத்கர்‌ தான்‌ பெளத்தம்‌ ஏற்ற நிகழ்வின்‌ நாளையும்‌, இடத்தையும்‌ 
புத்தரோடு தொடர்பு உள்ளதாகவும்‌, வரலாற்றுச்‌ சிறப்பு உள்ளதாகவும்‌ அமையுமாறு 
தேர்ந்தெடுத்தார்‌. 


அசோக மன்னர்‌ (கிமு மூன்றாம்‌ நூற்றாண்டு) கலிங்கத்தின்‌ மீது படையெடுத்து, 
வென்று, அப்‌ போரில்‌ ஏற்பட்ட உயிரிழப்புகளால்‌ மனம்‌ வருந்தி, அங்கு வந்த ஒரு 
பெளத்த பிக்குவின்‌ வழி புத்தரின்‌ அறிவுரைகளை ஏற்று, பவுத்தம்‌ ஏற்ற நாள்தான்‌ 
அக்டோபர்‌ 14 என வரலாறு குறிப்பிடுகிறது. 


அசோகர்‌, கலிங்கப்‌ போர்‌ முடிந்த ஒன்பதாவது நாளில்‌ (நவமி-பாலி) போர்‌ 
ஆயுதங்களைத்‌ தூய்மைப்படுத்தி, இனி அவை போருக்கல்ல; உழவுக்கும்‌, 
பூசைக்குமான (ஆயுதபூசை) கருவி என்றாக்கி விட்டு, அசோகர்‌, தான்‌ போரில்‌ 
வென்ற பத்தாவது நாளில்‌ (விஜயதசமி-பாலி) பெளத்தம்‌ தழுவினார்‌. 


வரலாற்றோடும்‌, புத்தருடனும்‌ தொடர்புடைய அந்த நாளையே அம்பேத்கரும்‌ 
பெளத்தம்‌ தழுவும்‌ நாளாகத்‌ தேர்ந்தெடுத்தார்‌. 


தீட்சை பூமியின்‌ சிறப்பு: 

ஒரு காலத்தில்‌ இந்தியத்‌ துணைக்‌ கண்டம்‌ முழுவதிலும்‌ தமிழர்களே 
பரவியிருந்தனர்‌; தமிழர்களே ஆண்டிருந்தனர்‌. "ஒரு மொழி வைத்து உலகாண்ட 
வரலாறை" சங்கத்தமிழ்‌ இலக்கியங்கள்‌ (புறநானூறு) பறைசாற்றுகின்றன. அவர்கள்‌ 
தங்கள்‌ முன்னோர்‌ வழிபாடுகளில்‌, பாம்பை (நாகம்‌) வைத்து வணங்க வந்தனர்‌. 
இதனால்‌ அவர்கள்‌ நாகர்கள்‌ என்றும்‌ அமைக்கப்பட்டனர்‌. இந்த நாகர்களே, 
திராவிடர்கள்‌ என்றும்‌ அழைக்கப்பட்டனர்‌ என்றும்‌, அவர்கள்‌ பேசிய மொழி தமிழ்‌ 
என்றும்‌ அம்பேத்கர்‌ தன்‌ ஆய்வில்‌ தெரிவித்திருக்கிறார்‌. 


அந்த நாகர்கள்‌ அனைவரும்‌ பெளத்தர்களாகவே உலஇயலை அறிந்து வாழ்ந்தனர்‌. 
பெளத்தத்துக்கும்‌, வைதிகப்‌ பிராமணியத்திற்கும்‌ நடைபெற்ற நீண்ட முடிவிலாப்‌ 
போரை, அதர்ம யுத்தமாக்கி வைதிகம்‌ வென்றது. அப்பம ஒரு காலத்தில்‌, பெளத்தம்‌ 
செழித்திருந்த பூமிதான்‌, நாக்பூர்‌ என்று அழைக்கப்படும்‌ நாகபுரி. அதனால்‌ தான்‌ 
தெற்கையும்‌, வடக்கையும்‌ இணைக்கும்‌ இந்தியத்‌ துணைக்‌ கண்டத்தின்‌ 
மையத்தில்‌, இந்நாடு முழுவதும்‌ பெளத்தர்களாக இருந்த வரலாற்றை நினைவு 
கொள்ளும்‌ வகையில்‌ நாகபுரியைத்‌ தேர்ந்தெடுத்தார்‌ அம்பேத்கர்‌. 


நாகபுரியில்‌, 14. 10. 1956 அன்று காலை அண்ணல்‌ அம்பேத்கர்‌ தன்‌ மனைவியுடனும்‌, 
தன்னைப்‌ பின்பற்றும்‌ பல லட்சம்‌ தொண்டர்களுடனும்‌ புத்தர்‌ சிலையை வணங்கு, 
வெள்ளைத்‌ தாமரை மலர்‌ தூவி, பெளத்தம்‌ ஏற்றார்‌. புத்த தம்மங்கள்‌ பாலி 
மொழியில்‌ சொல்லப்பட்டன. அவற்றை அம்பேத்கரும்‌, அவர்‌ மனைவியும்‌ தங்கள்‌ 
தாய்மொழியான மராத்தி மொழியில்‌ கூறி பெளத்தம்‌ ஏற்றனர்‌. அதற்கு 
அடையாளமாக அம்பேத்கர்‌ 22 உறுதி மொழிகளையும்‌ அப்போது ஏற்றார்‌. அவற்றை 


eee 


116 


அம்பேத்கர்‌ ஒவ்வொன்றாக சொல்லச்‌ சொல்ல, மற்ற அனைவரும்‌ அப்படியே 
திரும்பவும்‌ மொழிந்து பெளத்தம்‌ ஏற்றனர்‌. 


௫ 


பெளத்தம்‌ தழுவியதற்கு அடையாளமான 22 உறுதி மொழிகளில்‌ பத்தொன்பதாவது 
உறுதிமொழியாக, "மனித நேயத்துக்கு முரணான, சமத்துவம்‌ இல்லாத, 
கேடுகெட்ட இந்து மதத்தை விட்டொழித்து, இன்றுமுதல்‌ மேன்மைமிகு 
பெளத்தத்தைத்‌ தழுவிக்‌ கொள்கிறேன்‌" என்று அம்பேத்கர்‌ அமைத்த வாசகம்‌ 
தான்‌ அவர்‌ பவுத்தம்‌ தழுவியது குறித்து உலகிற்கு அளிக்கும்‌ செய்தி. 


117 


மத மாற்றமல்ல; சமூக விடுதலை: 

அண்ணல்‌ அம்பேத்கருக்கு ஒரு மாபெரும்‌ கனவு இருந்தது. அது, உண்மையை 
உணர்ந்த, அறிவார்ந்த, சமத்துவச்‌ சமுதாயம்‌ அமைய வேண்டும்‌ என்பதுதான்‌. இதே 
கனவு தான்‌ புத்தருக்கும்‌ இருந்தது. பின்னர்‌ அது சங்கமாக உருப்பெற்றது. 


அம்பேத்கருக்கு அந்தக்‌ கனவு இன்னும்‌ விரிந்தது. அந்தக்‌ கனவுலகத்தில்‌ 
அனைவரும்‌ சமம்‌; பிறப்பு, பாலினம்‌ என்று பாகுபாடு இல்லாமல்‌ அனைவருக்கும்‌ 
கல்வி; அதற்கான கட்டமைப்பு வசதிகள்‌; அனைவருக்கும்‌ மருத்துவ வசதி; 
பொதுமக்கள்‌ பயன்பாட்டிற்கான சமுதாயக்‌ கூடங்கள்‌; உயர்கல்விக்கான நூல்‌ 
நிலையங்கள்‌; தொழில்‌ கல்லூரிகள்‌; பிக்குகளுக்கான பயிற்சி முகாம்கள்‌ என்று 
நாடு முழுவதும்‌ இருக்க வேண்டும்‌ என்பதே அம்பேத்கரின்‌ கனவு. ஆனால்‌ இதை 
அரசாங்கம்‌ செய்கிறதோ இல்லையோ அம்பேத்கரின்‌ கனவான தீட்சை பூமியில்‌ 
அவர்‌ செய்தார்‌. அதற்காக QI அறக்கட்டளையை நிறுவி, நூறு ஏக்கர்‌ நிலத்தில்‌ 
மேற்குறிப்பிட்ட வசதிகளை உருவாக்க அம்பேத்கர்‌ திட்டமிட்டார்‌. அவையெல்லாம்‌ 
இன்று நனவாக நிற்கின்றன. 


அம்பேத்கர்‌ பெளத்தம்‌ ஏற்றது வெறும்‌ மதமாற்ற நிகழ்வல்ல. அது சமூக 
விடுதலையின்‌ ஒர்‌ அடையாளமாகும்‌. புத்தரின்‌ புரட்சி எப்படி உலகையே 
மாற்றத்திற்கு உள்ளாக்கியதோ, உள்ளாக்கி வருகிறதோ அதேபோலவே அதே 
வழியில்‌ அம்பேத்கர்‌ செய்த புரட்சியானது, மானுட விடுதலைக்கு வித்திட்ட 
மகத்தான புரட்சி. மானுட இனம்‌, அனைத்தையும்‌, துக்கம்‌ உட்பட, விட்டு 
விடுதலையாக வேண்டுமானால்‌ புத்தர்‌, திருவள்ளுவர்‌, அம்பேத்கர்‌ காட்டிய அறிவு 
(புத்த வழியில்‌ செல்வதே அனைவரின்‌ கடமை. அதுவே பிறவிப்‌ பெருங்கடலை நீந்த 
வைக்கும்‌ அற வழியுமாகும்‌. 


மதமாற்றம்‌ ஏற்படுத்திய விளைவுகள்‌: 

இந்தியாவின்‌ உயிர்ப்பு என்ற ஒன்றை ஒற்றைச்‌ சொல்லில்‌ சொல்வதானால்‌, அது 
புத்தரின்‌ தம்மம்‌ என்றே சொல்லமுடியும்‌. அதைத்‌ தமிழில்‌ அறம்‌ என்று 
திருவள்ளுவர்‌ மொழிஒறார்‌. ஒரு காலத்தில்‌ பெளத்தத்தை அழித்த வைதீகர்கள்‌ கூட 
இதைச்‌ சொல்லத்‌ தயங்குவதில்லை. என்னதான்‌ சமணத்திலிருந்து இளைத்ததாக 
'அறம்‌' இருந்தாலும்‌, கெளதம புத்தரால்‌ வடிவமைக்கப்பட்ட நாணயமாக, அது எளிய 
மக்கள்‌ எல்லோரிடமும்‌ சேர்ந்தது. இதை இந்தியாவிலேயே முழுமையாக 
உணர்ந்தவரில்‌ அண்ணல்‌ அம்பேத்கரைத்‌ தவிர வேறு அறிவாளியும்‌, 
அரசியல்வாதியும்‌ இல்லை. 


அம்பேத்கருக்கு முன்னதாகவும்‌, அவருக்கடுத்தும்‌ தனிமனித வழியிலும்‌, இயக்கக்‌ 
கோட்பாட்டிலும்‌, அரசியல்‌ முறைகளிலும்‌, கலைப்‌ படைப்புகளிலும்‌ புத்தரையும்‌ 
அவரது அறத்தையும்‌ போற்றி வளர்த்தவர்கள்‌ தமிழ்நாட்டில்‌ அயோத்திதாசப்‌ 
பண்டிதரும்‌, தந்தை பெரியாரும்‌, அறிஞர்‌ அண்ணாவுமே. அயோத்திதாசர்‌ 'தமிழ்‌ 
பெளத்தம்‌' என்ற புதிய பாதையை வகுத்தார்‌. 


eee 


118 


அயோத்திதாசர்‌ காலத்திற்குப்‌ பிறகு அவர்‌ தோற்றுவித்த பெளத்த சங்கமும்‌, 
பெரியாரின்‌ சுயமரியாதை இயக்கமும்‌ ஒன்றாக இயங்கிய காலமும்‌ இருந்தது. 
புத்தர்‌ விழாக்களில்‌ கலந்து கொண்ட பெரியார்‌, அண்ணல்‌ அம்பேத்கருடன்‌ 
பர்மாவில்‌ நடைபெற்ற உலகப்‌ பெளத்த சங்க மாநாட்டில்‌ கலந்துகொண்டார்‌. 


1940 களில்‌, அரசியல்‌ பயணமாக பம்பாய்‌, டெல்லி, லாகூர்‌ வரை சென்ற பெரியாரும்‌, 
அண்ணாவும்‌ காசி வரை சென்று வாரணா௫, புத்த கயாவுக்கும்‌ சென்று வந்தனர்‌. 
அங்கு புத்தர்‌ சிலையைப்‌ பார்த்து, "பார்ப்பனியத்தை விரட்டிய உங்கள்‌ புரட்சியை 
வைதீகம்‌ நாடு கடத்தி விட்டதே" என்ற மெளனமாக வினவுகிறார்‌ அண்ணா. 
அதற்குப்‌ புத்தரின்‌ மெளனமான புன்னகையே பதிலானது. "வைதிகத்தின்‌ 
வைரிகள்‌" காலந்தோறும்‌ தோன்றுவார்கள்‌ என்பதாகப்‌ புத்தரின்‌ புன்னகைக்குப்‌ 
பொருள்‌ கொள்கிறார்‌ அண்ணா. 


அந்தப்‌ பொருளின்‌ வடிவம்‌ தான்‌ பெரியாரும்‌, அம்பேத்கரும்‌. அந்த அறம்தான்‌ 
அண்ணாவை வழிநடத்தியது. அவரது அரசியல்‌ வெற்றிகளுக்கும்‌, 
சாதனைகளுக்கும்‌ அந்த அறமே காரணம்‌. 


அதனால்தான்‌ அண்ணல்‌ அம்பேத்கர்‌ 1956 ஆம்‌ ஆண்டில்‌ புத்த மதம்‌ தழுவிய போது 
அவரை வரவேற்றுப்‌ பாராட்டுகிறார்‌; வாழ்த்துகிறார்‌; வணங்குகிறார்‌ அண்ணா. 
அதைத்‌ திராவிட நாடு இதழில்‌ (21.10.1956) இப்படி எழுதுகிறார்‌ அண்ணா. 


"டாக்டர்‌ அம்பேத்கர்‌ இந்து மதத்தின்‌ உள்ளடக்கத்தை நன்கு கற்றிருப்பவர்‌. அவர்‌ 
கற்காத இந்து மதத்‌ தொடர்புடைய வடமொழி, வேத ஆகம நூல்கள்‌ இல்லை என்றே 
சொல்லலாம்‌. இந்திய அரசியல்‌ சட்டங்களை உருவாக்கக்‌ கூடிய அளவிற்குச்‌ சட்ட 
நூல்‌ பயிற்சி பெற்றிருப்பவர்‌. 


அத்தகைய ஒரு பேராசிரியர்‌, இந்து மதத்தை உதறித்‌ தள்ளிவிட்டு மூன்று லட்சம்‌ 
மக்களுடன்‌ புத்த நெறியை மேற்கொண்டார்‌ என்பது சாதாரணமானவர்கள்‌ இந்து 
மதத்தை வெறுத்து ஒதுக்கி விட்ட சம்பவம்‌ போல்‌ கருதக்கூடியது அல்ல. 


டாக்டர்‌ அம்பேத்கரின்‌ மதமாற்றச்‌ சம்பவம்‌ உலக மக்களின்‌ சிந்தனையைத்‌ 
தூண்டத்‌ தவறி விடாது. சட்டப்படி தீண்டாமை இந்தியத்‌ துணைக்‌ கண்டத்தில்‌ 
ஒழிக்கப்பட்டுவிட்டது என்ற விதியைக்‌ கொண்டுள்ள இந்திய அரசியல்‌ சட்டம்‌ 
அதற்குரிய விடையைத்‌ தராது. உலக அமைதிக்குப்‌ பாடுபடுவதாகக்‌ கூறிவரும்‌ 
நேருவின்‌ நாட்டில்‌, ஒரே நாளில்‌ 3 லட்சம்‌ பேர்‌ இந்து மதத்தைத்‌ துறக்கும்‌ அளவிற்கு, 
இன்னமும்‌ தீண்டாமையின்‌ கொடுமை இருந்து வருறெது என்றுதான்‌ உலக மக்கள்‌ 
முடிவு கட்டுவர்‌. 


அந்தக்‌ கருத்தை மாற்ற நேருவின்‌ பஞ்ச€லப்‌ பேச்சும்‌, இந்திய அரசியல்‌ சட்டச்‌ 
சமரசப்‌ பூச்சும்‌, இந்தியத்‌ தேசிய ஏடுகளின்‌ தூற்றல்‌ கணைகளும்‌, 
பயனற்றவையாகும்‌. 


eee 


119 


தண்டாமை, பாராமை, நெருங்காமை, பிறப்பினால்‌ உயர்வு, தாழ்வு போன்ற 
மிகமிகக்‌ கொடிய தொற்று நோய்க்கிருமிகள்‌ குடியேறியுள்ள மாளிகை, தங்கத்தால்‌ 
ஆக்கப்‌ பட்ட அரண்மனையாக இருந்தாலும்‌, டாக்டர்‌ அம்பேத்கர்‌ போன்றவர்கள்‌ 
நீண்ட நாள்‌ அங்கு வாழ ஒப்ப மாட்டார்கள்‌. வெளியேறித்தான்‌ தருவர்‌. 


டாக்டர்‌ அம்பேத்கரின்‌ இந்த மதமாற்றம்‌ நல்லறிவாளர்கள்‌ அனைவருடைய 
பாராட்டுகளுக்கும்‌ உரியதாகும்‌." என்று கருத்தோவியம்‌ தீட்டினார்‌ அண்ணா. 


நன்றி: புதிய கோடாங்கி 


eee 


120 


23+ வாழ்வை வளமாக்கும்‌ வாசிப்புப்‌ பழக்கம்‌! 


அண்மைக்காலமாக, நம்மிடையே புதிய நூல்களை வாங்கும்‌ பழக்கமும்‌, 
நூலகங்களில்‌ நூல்களை எடுத்து வாசிக்கும்‌ பழக்கமும்‌ குறைந்து வருகின்றன. 
அறிவியல்‌ வளர்ச்சியால்‌ அச்சுத்துறையில்‌ புதியதொரு புரட்சியே மலர்ந்தது. 
நம்மிடத்தில்‌ உடனே அது தொடர்பான மிகப்பெரிய எதிர்பார்ப்பும்‌ ஆர்வமும்‌ 
வளர்ந்தன. ஆனால்‌, அந்த மகிழ்ச்சி நிலையானதானதாக அமையவில்லை. 


மின்னணு ஊடகம்‌ வந்து அச்சு ஊடகத்தின்‌ பயன்பாட்டைக்‌ குறைத்தது. 
பெரும்பாலான செய்தித்தாள்களும்‌, பருவ இதழ்களும்‌ தொடர்ந்து நடைபோட 
முடியாமல்‌ சோர்வடைந்துள்ளன. சில நிறுவனங்கள்‌ அச்சிடும்‌ பணியையே 
ஏறத்தாழ நிறுத்திவிட்டன. மக்களிடத்தில்‌, வாசிப்புப்‌ பழக்கம்‌ குறைந்த 
அளவில்தான்‌ இருந்து வருகிறது என்று பலர்‌ கண்டுள்ளனர்‌. 


வாசிப்புப்‌ பழக்கம்‌ குறைந்து வருவதற்கு சில காரணங்கள்‌ உள்ளன. 
பெற்றோர்களுக்கு வீட்டில்‌ புத்தகங்களை எடுத்துப்‌ படிக்கும்‌ பழக்கம்‌ இல்லாததால்‌, 
பிள்ளைகளும்‌ அப்படியே அமைந்து விடுகின்றனர்‌. இணையவழித்‌ தோற்றங்களும்‌ 
வாசிப்புப்‌ பழக்கத்தை வற்றச்‌ செய்துவிட்டன. 


தொலைக்காட்சிப்‌ பெட்டி ஒன்றே போதும்‌ என்று பெரும்பான்மையானோர்‌ 
கருதுகின்றனர்‌. ஆனால்‌, செய்தித்தாள்களுக்கும்‌ இதழ்களுக்கும்‌ மாற்றாக 
தொலைக்காட்சி அமைய முடியாது என்பதே உண்மை. 


' உடலுக்கு உடற்பயிற்சி போலவே வாசிப்பு என்பது நம்‌ மனதிற்கும்‌ அறிவுக்குமான 
பயிற்சியாகும்‌' என்று ரிச்சர்ட்‌ ஸ்டீல்‌ என்பவர்‌ கூறினார்‌. வாசிப்பு ஒரு முழுமையான 
மனிதனை உருவாக்குகிறது” என்பது பிரான்சிஸ்‌ பேகனின்‌ கருத்தாகும்‌. 
அனைத்துத்‌ தகவல்களும்‌ கிடைக்கும்‌ ஒரே இடம்‌ நூலகம்‌. நூலகம்‌ இவ்வுலகத்தை 
நம்‌ கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தும்‌. 


புத்தகங்கள்‌, வாழ்க்கை குறித்த நம்‌ கண்ணோட்டத்தை முற்றிலும்‌ மாற்றி, வெற்றி 
எனும்‌ நெடிய பாதையை நோக்கி நம்மை அழைத்துச்‌ செல்கின்றன. காலம்‌ எனும்‌ 
பெருங்கடலில்‌ நம்மைக்‌ கரை சேர்க்கும்‌ கலங்கரை விளக்குதான்‌ புத்தகங்கள்‌' 
என்றார்‌ எட்வின்‌ பெர்சி . 'பிறர்‌ தன்னை ஏமாற்றும்போது, புத்திசாலி மனிதன்‌ 
புத்தகங்களின்‌ துணையை நாடுதிறான்‌' என்பது ஆண்ட்ரூ லாங்கின்‌ கூற்றாகும்‌. 


நமக்கு அவ்வப்போது ஏற்படும்‌ பிரச்னைகளுக்குத்‌ தீர்வு அளிப்பதற்கும்‌, நம்‌ 
பொழுதை நல்ல முறையில்‌ கழிப்பதற்கும்‌ புத்தகங்கள்‌ உதவுகின்றன. நூல்கள்‌ 


eoe 


127 


வாயிலாக ஒருவர்‌ பெறும்‌ அறிவு அவரை பிறருடன்‌ திறம்பட உரையாடச்‌ 
செய்வதுடன்‌, சமுதாயத்தில்‌ அவருடைய நிலையை உயர்த்தவும்‌ AFLAM. 
வாசிப்பு நம்‌ அறிவுக்கு வளமூட்டுகிறது என்பதை வெளிப்படையாக நாம்‌ 
காணலாம்‌. 


எனவே முனைப்புடன்‌ ஆர்வம்‌ ததும்பப்‌ படிப்பது மிகவும்‌ அவசியமானதாகும்‌. 
இயல்பான ஒரு பேச்சாளராக, உரையாடும்‌ திறமை கொண்டவராக நாம்‌ உருவாக 
வேண்டும்‌. ஒருவர்‌ தீவிர வாசிப்புப்‌ பழக்கத்தைக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. 
பேருந்துகளிலும்‌, தொடர்வண்டியிலும்‌ புத்தகங்களைப்‌ படிப்பது கண்களுக்கு கேடு 
விளைவிக்கும்‌. 


சில நாட்கள்‌, நமக்கு சோர்வுடைய நாளாகத்‌ தோன்றும்‌. நல்ல புத்தகங்கள்‌, இந்த 
மனநிலையை மாற்ற உதவும்‌. ஒரு திரைப்படத்தைப்‌ பார்ப்பதைக்‌ காட்டிலும்‌, ஒரு 
புத்தகத்தைப்‌ படிப்பதன்‌ மூலம்‌ நம்‌ மனம்‌ புத்துணர்வு அடையும்‌. மேலும்‌, நாம்‌ 
படிப்பது சிறந்த புத்தகமாக அமையுமானால்‌, அதனை எத்தனை முறை 
வேண்டுமானாலும்‌ படிக்கலாம்‌. தற்போது, அனைத்து வயதினருக்கும்‌ ஏற்ற நூல்கள்‌ 
ஏராளமாக உள்ளன. 


மனிதர்களுக்கு மன அழுத்தம்‌ கூடியுள்ள இன்றைய காலகட்டத்தில்‌, புத்தக வாசிப்பு 
அவர்கள்‌ மனத்திற்கு ஆறுதல்‌ அளிக்கும்‌. இங்கிலாந்தில்‌ உள்ள சசக்ஸ்‌ 
பல்கலைக்கழகம்‌ நடத்திய ஆய்வின்படி, நாளொன்றுக்கு ஆறு நிமிடம்‌ படித்தால்‌, 
நம்‌ மன அழுத்தம்‌ 68 விழுக்காடு குறையும்‌ என்று தெரியவந்துள்ளது. 


புத்தகங்களை வாசிக்கும்‌ பழக்கத்தால்‌, நம்‌ மூளை சுறுசுறுப்புடன்‌ 
செயல்படுவதுடன்‌, நினைவாற்றல்‌ திறனும்‌ அதிகரிக்கும்‌. இதனால்‌ மறதி நோய்‌ 
ஏற்படாமல்‌ தடுக்கப்படுறெது. 


ஈராயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னரே திருக்குறளில்‌ இலங்கு நூல்‌, நுண்ணிய நூல்‌, 
உரைசான்ற நூல்‌ என்று படிக்கும்‌ நூல்களைப்‌ பாராட்டிக்‌ குறிக்கப்பட்டுள்ளது. 
தொடர்ந்து புதிய நூல்களை ஆர்வத்துடன்‌ நாம்‌ படிப்பதனால்‌ நம்‌ தனிமை, 
வெறுமை நீங்கி விடுகின்றன. 


உலகமே நிலைகுலைந்து அழிந்த நேரத்தில்‌ தன்‌ தனிமையைப்‌ போக்குவதற்காக 
திருவாசகத்தை சிவபெருமான்‌ எடுத்துக்கொண்டார்‌ என்று சுந்தரனார்‌ கூறுகிறார்‌. 
கடையூழி வரும்‌ தனிமை கழிக்க அன்றோ அம்பலத்தின்‌ 

உடையான்‌ உன்‌ திருவாசகத்தில்‌ ஒரு பிரதி கருதியதே (மனோன்மணீயம்‌) 


'எனக்குத்‌ தனிமை என்பதே தெரியாது; ஏனென்றால்‌ என்னைச்‌ சுற்றிலும்‌ 
நிலையான நண்பர்கள்‌ புத்தக வடிவத்தில்‌ என்னோடு எப்போதும்‌ 
உரையாடிக்கொண்டிருக்கிறொர்கள்‌ என்று இராபர்ட்‌ சதே பாடியுள்ளார்‌. பண்புள்ள 
நண்பனிடத்தில்‌ பழகுவது ஒரு நூலைப்‌ படிப்பது போல என்பது இருக்கு. 


eee 


122 


தமிழ்த்தாத்தா உ.வே.சா.வின்‌ கைப்பிடித்து ஓர்‌ இளைஞர்‌ மாடிக்கு 
அழைத்துச்செல்லும்போது படிக்கட்டுகளைக்‌ காட்டி ‘UY ‘LIQ! என்றானாம்‌. 
உ.வே.சா. சிரித்துக்கொண்டே, 'ஆம்‌, படி, படி... படித்தால்தான்‌ மேலே செல்லலாம்‌' 
என்றாராம்‌. 


தன்‌ வரலாற்று நூல்களைப்‌ படிப்பது மிகவும்‌ பயனளிக்கும்‌. அவை ஒருவரின்‌ 
வாழ்வில்‌ புதிய இலக்குகளை உருவாக்கும்‌. அவற்றைப்‌ படிப்பதன்‌ மூலம்‌, வாழ்ந்து 
மறைந்த அறிஞர்களைப்‌ பற்றி பல அரிய செய்திகளை அறிந்துகொள்ளலாம்‌. 


அனைவராலும்‌ அயல்நாட்டுப்‌ பயணம்‌ மேற்கொள்ள இயலாது. ஒரு பயண நூல்‌, பல 
நாடுகளைப்‌ பற்றிய அரிய பல தகவல்களை நமக்கு அளிக்கும்‌. பல காட்சிகளை நம்‌ 
கண்முன்னால்‌ கொண்டு வந்து நிறுத்தும்‌. 


வேண்டாத நடைமுறைகள்‌ நிறைந்துள்ள இன்றைய நிலையில்‌, புத்தகங்களைப்‌ 
படிக்கும்‌ பழக்கம்‌ ஒன்றே நம்‌ வாழ்வை வளம்பெறச்‌ செய்யும்‌. வாசிப்புப்‌ பழக்கம்‌ 
வாழ்க்கை குறித்த நம்பிக்கையளிக்கும்‌ சிந்தனையை உருவாக்கும்‌. 
பெருந்தலைவர்களின்‌ வாழ்க்கை நம்முள்‌ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்‌. 


வாசிப்புப்‌ பழக்கம்‌ நம்‌ வாழ்க்கையை மாற்றி நமக்கு புதுவித மகதழ்ச்சியளிக்கும்‌. 
சிறந்த வாழ்க்கை முறை அமைய, புத்தகங்களை வாசிக்கும்‌ பழக்கம்‌ 
இன்றியமையாததாகும்‌. 


வாசிப்பு என்பது நாம்‌ நாளும்‌ செய்யும்‌ உடற்பயிற்சி போன்றது மட்டும்‌ இல்லை. 
நம்மை சிறப்பான வாழ்க்கையை நோக்க அழைத்துச்‌ செல்லும்‌ ஒரு தெளிவான 
பழக்கமாகும்‌. வாசிப்புப்‌ பழக்கம்‌ இல்லாததால்‌, நாம்‌ எவற்றையெல்லாம்‌ 
இழந்தோம்‌ என்று பலர்‌ அறிவதில்லை. 


நூல்களின்‌ விலை உயர்வால்‌, வாசிக்கும்‌ பழக்கம்‌ குறைந்து வருகிறது என்று சிலர்‌ 
கூறலாம்‌. புத்தகங்களுக்கான தேவை குறைவதால்‌, சில புத்தகங்களின்‌ விலை 
உயர்ந்துள்ளது என்று மாற்றிச்‌ சொல்லவும்‌ இடமுண்டு. 


எனினும்‌, சில நல்ல புத்தகங்கள்‌, உரிய விலையில்‌ கிடைக்கின்றன. 
நூலகங்களையும்‌ நாம்‌ நாடலாம்‌. பிறர்‌ படித்த நல்ல புத்தகங்களையும்‌ குறைந்த 
விலையில்‌ பெறலாம்‌ . அயல்நாட்டு நூல்களின்‌ இந்தியப்‌ பதிப்பு குறைவான 
விலையில்‌ விற்கப்படுகின்றன.எனினும்‌, சிறிய நகரங்களிலும்‌, சிற்றூர்களிலும்‌ 
உள்ள பள்ளி நூலகங்கள்‌, தகுதியான நூலகர்களின்றி பெயரளவில்‌ மட்டுமே 
இயங்குகின்றன. இதனால்‌, மாணவர்களுக்கு, வகுப்பில்‌ நடத்தப்படும்‌ பாடங்கள்‌ 
குறித்த கூடுதல்‌ தகவல்களை நூலகத்தில்‌ இரட்ட வாய்ப்பில்லாமல்‌ போடுறது. 


eoe 


123 


கல்வியறிவில்‌ நாம்‌ மேலும்‌ உயர்ந்ததாக வேண்டும்‌. வெற்றிகரமான எழுத்தறிவுத்‌ 
திட்டங்களால்‌, மூத்த வயதினரிடையே எழுத்தறிவு நம்‌ நாட்டில்‌ அதிகரித்துள்ளது. 
ஆயினும்‌, சமுதாயத்தில்‌ உள்ள அனைத்துக்‌ குழந்தைகளுக்கும்‌ கல்வி 
அளிப்பதற்கான தேவை பெரிதாக உயர்ந்துள்ளது. 


மேலும்‌, ஆக்கப்பூர்வமான சமுதாய மாற்றத்திற்கான நம்‌ பங்களிப்பையும்‌ 
அதிகரித்துள்ளது' என்று தேசியக்‌ கல்விக்‌ கொள்கை குறிப்பிட்டுள்ளது. 


ஒரு தலைமுறையில்‌ முதன்முதலாகப்‌ படிப்பவருக்குப்‌ பொதுவாக படிக்கும்‌ 
பழக்கம்‌ குறைவாக இருக்கும்‌. சமூகக்‌ கல்வித்‌ திட்டங்களுக்கான வெற்றி, வாசிப்புப்‌ 
பழக்கத்தையே சார்ந்துள்ளது. வாசிப்புப்‌ பழக்கம்‌ குறைந்தால்‌ மனிதர்களின்‌ 
வாழ்க்கைத்‌ தரமும்‌ குறையும்‌. 


தொழில்‌ நுட்ப வளர்ச்சியால்‌, புத்தகம்‌ வாசிக்கும்‌ பழக்கத்தை முற்றிலுமாக அழிக்க 
முடியாது. மின்னணு புத்தகங்களும்‌ தற்போது பயன்பாட்டில்‌ உள்ளன. பெற்றோர்கள்‌ 
கல்வியறிவு பெற்றவர்களாக இருந்து, கல்வி முறை நூலகம்‌ சார்ந்ததாக இருந்தால்‌ 
மட்டுமே இன்றைய தலைமுறையினரிடம்‌ புத்தகங்களை வாசிக்கும்‌ பழக்கத்தை 
உருவாக்க முடியும்‌. அப்படிச்‌ செய்வதுதான்‌ சமுதாயத்திற்கான முன்னேற்றமாக 
மலரும்‌. 


நான்‌ தாய்வான்‌ நாட்டிற்குச்‌ சென்றிருந்த பொழுது, அங்கிருந்த நூலகத்தற்குச்‌ 
சென்றேன்‌. அப்போது நேரம்‌ இரவு பதினொரு மணி. அந்நேரத்திலும்‌ பல 
இளைஞர்கள்‌ ஆர்வமுடன்‌ புத்தகங்களைப்‌ படித்துக்கொண்டிருந்ததைக்‌ கண்டு 
நான்‌ வியப்பும்‌ மகிழ்ச்சியும்‌ அடைந்தேன்‌. 


என்னை அழைத்துச்‌ சென்ற நண்பர்‌ சொன்னார்‌, 'உலகத்திலேயே இந்த 
நூலகம்தான்‌ 24 மணி நேரமும்‌ இயங்கிக்‌ கொண்டிருக்கும்‌'. நாட்டின்‌ வளத்திற்கு 
பொருளாதாரம்‌ மட்டுமன்று, நூலாதாரமும்‌ இன்றியமையாதது. 


கட்டுரையாளர்‌: 
முனைவர்‌ ஒளவை அருள்‌ 
இயக்குநர்‌, மொழிபெயர்ப்புத்துறை, தமிழக அரசு. 


நன்றி: தினமணி 


eee 


124 


24 : வாசிப்பு: நான்கு எழுத்து மந்திரம்‌ 


வேட்டையாடி மாமிசத்தைச்‌ சாப்பிட்டுக்‌ 
கொண்டிருந்த வேளையில்‌ நெருப்பைப்‌ 
பயன்படுத்தத்‌ தொடங்கிய காலத்தில்‌ வாழ்ந்த 
மனிதர்கள்‌ முதலில்‌ எப்போது பேசத்‌ 
தொடங்கினார்கள்‌? மனிதர்கள்‌ மட்டுமே 
மொழியைப்‌ பயன்படுத்தும்‌ உயிரினமாக 
இருக்கிறார்கள்‌. விலங்குகளிடம்‌ இருந்து நம்மை 
தனித்துவமாக்கிக்‌ காட்டுவதும்‌ அதுதான்‌, 
உரையாடுவதற்கான இந்தத்‌ திறன்தான்‌ 
பரிணாம வளர்ச்சியில்‌ முக்கியமான 
நிலைமாறுதலாகக்‌ கருதப்படுகிறது. வாழ்க்கை 
நிலையில்‌ மாறுதலை ஏற்படுத்தியதில்‌ 
மற்றவற்றைக்‌ காட்டிலும்‌, உண்மையான அம்சம்‌ 
இதுதான்‌. 


கதைகளை விவரித்துக்‌ கூறுவதற்கும்‌, சம்பிரதாயங்களை உருவாக்குவதற்கும்‌ 
நிறைய மொழி அறிவு நமக்குத்‌ தேவைப்பட்டது என்று பேராசிரியர்‌ டாலர்மேன்‌ 
கூறுகிறார்‌. பேசுவதற்கு ஆரம்பக்கட்ட முயற்சிகள்‌ மேற்கொள்ளப்பட்டதைத்‌ 
தொடர்ந்து, பல நூறாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னால்‌ அநேகமாக அதற்கான 
முயற்சிகள்‌ உருவாகியிருக்க வேண்டும்‌. இந்தப்‌ பேரிடர்க்‌ காலத்தில்‌ காகிதம்‌ 
புரட்டும்‌ சதவீதம்‌ அதிகரித்துள்ளது. திரும்பப்‌ பழைய நிலைக்கு வந்துள்ளது 
வழக்கொழிந்து போன பழைய பழக்கங்களில்‌ ஒன்றான புத்தக வாசிப்பும்‌. 
மேலறிஞர்கள்‌ பலர்‌ ஆய்வின்படி இன்னும்‌ பல இடத்தில்‌ இளைய தலைமுறையினர்‌ 
இந்த வாசிப்புத்‌ இறனை அதிகரிக்கவில்லை என்றே கூற வேண்டும்‌. 


நமக்குக்‌ கிடைக்கும்‌ நாட்குறிப்பு புத்தகத்தில்‌ முகவரிகள்‌ தொலைபேசி எண்கள்‌ 
இவற்றோடு நம்‌ அன்றாட நிகழ்வுகளை நினைவலைகளாக எழுதும்‌ பழக்கம்‌ 
அடியோடு மறக்கப்பட்டு விட்டது. நம்‌ நினைவலைகளைப்‌ பதிவு செய்வது 
வேண்டாம்‌ நமக்கு வேண்டியவர்களின்‌ முகவரிகள்‌ தொடர்பு எண்கள்‌ இவற்றை 
எழுதி வைக்கும்‌ பழக்கம்‌ இன்றும்‌ தேவைப்பட்டாலும்‌ கைத்தொலைபேசியில்‌ 
தொடர்பு எண்‌ இருந்தால்‌ போதும்‌ மற்ற விபரங்கள்‌ அவ்வப்போது கேட்டுப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளலாம்‌ என்று யாரிடமும்‌ எந்த விபரங்களும்‌ இருப்பதில்லை. தொலைபேசி 
தொலைந்து விட்டது என்றால்‌ அவருடன்‌ அத்தனை தொடர்புகளும்‌ தொலைந்து 
போய்விடும்‌. 


125 


நாற்பது ஐம்பது வயதைத்‌ தாண்டியவர்களுக்குப்‌ புத்தகம்‌ வாசித்தல்‌ என்பது 
இயல்பான ஒன்று 1960 மற்றும்‌ 70களில்‌ பிறந்தவர்களுக்கு வெளியில்‌ சென்று 
விளையாடுவது வானொலி கேட்பது,தொலைக்காட்‌ ௪ பார்ப்பது, அதுவும்‌ குறிப்பிட்ட 
சில நேரங்களுக்கு மட்டும்‌ திரைப்படங்கள்‌ பார்ப்பது, இவற்றோடு புத்தகம்‌ படிப்பது 
என்பது அதிகச்‌ செலவில்லாத பொழுதுபோக்கு. ஆனால்‌ அப்போது 
பெற்றோர்களுக்கு நம்‌ பிள்ளைகள்‌ கண்ட புத்தகங்களைப்‌ படித்துக்‌ கெட்டுப்‌ 
போய்விடுவார்கள்‌ என்ற மற்ற பொழுது போக்குகளுக்குக்‌ கொடுத்த அனுமதி 
புத்தகம்‌ படிக்கும்‌ போது கொஞ்சம்‌ தணிக்கையோடு இருக்கும்‌. பள்ளிகளிலும்‌ 
பொது இடங்களிலும்‌ வீட்டிலும்‌ புத்தகங்கள்‌ சஞ்சிகைகள்‌ போன்றவை 
குழந்தைகளுக்கும்‌ பதின்ம வயதினருக்கும்‌ ஆயிரம்‌ தடைகளுக்குப்‌ பிறகே 
கிடைக்கும்‌. அவர்களுக்கு என்ன தேவை என்பதைத்‌ தீர்மானிப்பது இவர்களை. 
குழந்தைகள்‌ மற்றும்‌ பதின்ம வயதினருக்கான கதைகள்‌ தமிழில்‌ மிகக்‌ குறைவே. 


சில குழந்தை பத்திரிகைகள்‌ இருந்தன ஆனால்‌ இவற்றின்‌ மூலம்‌ குழந்தைகளுக்கு 
என்ன கிடைத்தன என்று கேள்வி எழுறெது. அப்போதைய குழந்தைகளின்‌ உலகம்‌ 
பேதைமையும்‌ அப்பாவித்தனமும்‌ நிறைந்தது அவர்களுக்கு எது நன்மை தரும்‌ இது 
தமை என எடுத்துச்‌ சொல்லும்‌ நீதுநெறி கதைகள்‌ வாழ்க்கையில்‌ மாறாத 
துன்பங்களுக்குப்‌ பின்‌ மகிழ்ச்சியான வாழ்க்கை பெரும்‌ அனாதைச்‌ சிறுவர்கள்‌, 
வஞ்சிக்கப்பட்ட இளவரசிகள்‌, அழகிய பெண்கள்‌, இடையில்‌ உதவி செய்யும்‌ 
தேவதைகள்‌, இறுதியில்‌ அவளைக்‌ காப்பாற்றி திருமணம்‌ செய்துகொள்ளும்‌ ஆண்‌, 
அழகான இளவரசன்‌ இவை குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கும்‌ 
பிடித்த கதைகள்‌. பல கதைகள்‌ நாவல்கள்‌ நாடகங்கள்‌ இரைப்படங்கள்‌ என இந்தக்‌ 
௧௬ வெவ்வேறு சூழல்களில்‌ வடிவங்களில்‌ இன்றும்‌ வந்து கொண்டிருக்கின்றன. 


எண்ணும்‌ எழுத்தும்‌ கண்‌ எனத்தகும்‌: 

மனித உறுப்புகளில்‌ கண்‌ சிறப்பிடம்‌ பெறுறெது. அந்தக்‌ கண்ணுக்கு இணையாகக்‌ 
கல்வியை ஒளவையார்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. நமது முகத்தில்‌ இரண்டு கண்கள்‌ 
இருக்கின்றன. அந்த இரண்டு கண்களுக்கு இணையாகக்‌ கருதத்‌ தக்கவை எண்ணும்‌ 
எழுத்தும்‌. அப்படி சிறுவயதில்‌ ஆசிரியர்கள்‌ மற்றும்‌ பெற்றோர்கள்‌ வலியுறுத்தினால்‌ 
தொடங்கப்படும்‌ வாசிப்புப்‌ பழக்கம்‌ வயது ஆக ஆக இயல்பான ஆர்வத்தினால்‌ 
தொடரவேண்டும்‌. ஆனால்‌ நெருக்கடியான கல்விச்சூழல்‌ புத்தகங்கள்‌ படிப்பதை 
விட அதிகச்‌ சுவாரஸ்யங்கள்‌ தரும்‌ ஊடகங்கள்‌, தொலைக்காட்சி, இணையம்‌, 
கைத்தொலைபே௫ முகநூல்‌, படவரி (இன்ஸ்டாகிராம்‌) போன்ற பல ஊடகம்‌ சார்ந்த 
வசதிகளினால்‌ பொழுது முழுவதும்‌ வேறு எதற்குமே நேரம்‌ இல்லாமல்‌ 
போய்விடுகிறது. 


நகைச்சுவைக்காகச்‌ சொன்னாலும்‌ நம்‌ அக்கம்பக்கத்தினர்‌ யார்‌ என அறியாது, 
அமெரிக்காவில்‌ உள்ள முகநூல்‌ நண்பர்களுக்கு வணக்கம்‌ வாழ்த்தும்‌ 
சொல்வதுதான்‌ இன்றைய நிலைமை. வாசிப்பது மற்றும்‌ நண்பர்களுடன்‌ ஆழ்ந்த 
நட்பு கொள்வது போன்றவை இல்லாமல்‌ மேம்போக்கான நட்பு தேவை காண 
வாசிப்பு என வாழ்க்கை தொடர்கிறது. ஆனால்‌ உளவியலாளர்களும்‌ சமூக 


eee 


126 


ஆர்வலர்களும்‌ வாழ்க்கை அனுபவங்கள்‌ பெற்று பெரியவர்களும்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ 
வலியுறுத்திச்‌ சொல்லும்‌ இரண்டு விடயங்கள்‌, படிப்பதற்கு நல்ல புத்தங்கள்‌ மனம்‌ 
விட்டுப்‌ பேசி பழக நண்பர்கள்‌ கண்டிப்பாக மனித வாழ்க்கைக்கு வேண்டும்‌, இவை 
இரண்டும்‌ தனிமையைப்‌ போக்கும்‌ அதுமட்டுமல்லாது வாழ்நாள்‌ இறுதிவரை 
துடிப்போடு வாழ்க்கையை வாழவைக்கும்‌. 


மருத்துவர்கள்‌ அறிவியலாளர்கள்‌ மேலாண்மைத்‌ துறையில்‌ உள்ளவர்களுக்கு 
வாசிப்பு என்பது வாழ்நாள்‌ முழுக்க தொடரும்‌ என்றாலும்‌ அவர்கள்‌ வாசிப்பு 
தொழில்‌ சார்ந்து இருக்கும்‌. கல்வித்துறையில்‌ மொழி கற்பிக்கும்‌ பேராசிரியர்கள்‌ 
ஆசிரியர்கள்‌ தங்களுக்கு வரையறுக்கப்பட்ட பாடத்திட்டத்தைத்‌ தாண்டி 
மாணவர்களுக்கு வாசிப்பின்‌ சுவையைச்‌ செய்தாலும்‌ அவர்களுக்குத்‌ தெரிந்த 
இலட்சியவாத இலக்கியங்கள்‌ கதைகள்‌ போன்றவற்றோடு அதை நிறுத்திக்‌ 
கொள்கிறார்கள்‌. புனிதப்‌ பிம்பங்களாக வலம்‌ வரும்‌ கதை நாயகர்களைப்‌ 
படிப்பதற்குத்‌ தற்கால இளைஞர்களுக்குச்‌ சலிப்பு ஏற்படுகிறது. அவர்களைச்‌ சுற்றி 
நடப்பதைப்‌ பார்த்து பலவற்றையும்‌ அறிந்து கொள்கின்றனர்‌ அவர்களுக்கு லட்சிய 
வாதங்களை முன்வைக்கும்‌ இலக்கியங்கள்‌ போலித்தனமாக தோன்றுஇறது. 


நவீனகால இடையூறுகளைத்‌ தாண்டி படிக்க முற்படும்‌ இளைஞர்களுக்கு நாம்‌ 
எத்தகைய வாசிப்பை பழக்கப்படுத்த வேண்டும்‌ என்பது ஒரு சவாலாகவே 
இருக்கிறது. வாழ்க்கையில்‌ படிப்பதற்கும்‌ அவற்றைச்‌ சுவைப்பதற்கும்‌ ஏராளமான 
புத்தகங்களும்‌ அவை சார்ந்த அனுபவங்களும்‌ நிறைந்து கிடக்கின்றன. இவற்றைப்‌ 
படித்து உணர்ந்து முடிக்க ஒரு வாழ்நாள்‌ போதாது.வாசிப்பு இந்த நான்கு எழுத்து 
மந்திரம்‌ உலகத்தையே திருப்பிப்‌ போடும்‌ வல்லமை மிக்கது. வாசிப்பை நேசித்துச்‌ 
சுவாசிப்போம்‌. 


நன்றி: பிரான்சு தமிழ்‌ நெஞ்சம்‌ மாத இதழ்‌ 


தமிழ்ப்‌ பணிச்‌ செம்மல்‌.முனைவர்‌ ஸ்ரீரோ௫ிணி 
உலகத்‌ தமிழ்‌ ஆராய்ச்சியாளர்‌ 

தலைவர்‌ - SB,TRG 

துபாய்‌, அமீரகம்‌ 

srirohini.mr@gmail.com 


eoe 


127 


25 . ஆதி இந்தியர்கள்‌ - வாசிப்பும்‌ விமர்சனமும்‌ 


நூல்‌: ஆதி இந்தியர்கள்‌ 
நூலாசிரியர்‌: டோனி ஜோசஃப்‌ 
வாசிப்பும்‌ விமர்சனமும்‌: முனைவர்‌.க.சுபாஷிணி 


தமிழில்‌: psy குமாரசாமி 


அவ முடைய மூதாதையர்‌ யார்‌? 
Teer எங்கிருந்து PD ர்‌? 


Tamil translation of Early Indians 


பொதுவாகவே நான்‌ வாசிக்கின்ற நூல்களில்‌ வரலாற்றிற்கும்‌ சமூகத்திற்கும்‌ மிக 
முக்கியமானதாக நான்‌ கருதுகின்ற நூல்களைப்‌ பற்றி சிறு விமர்சனமாக அந்த நூல்‌ 
கூறும்‌ செய்திகளை எழுதி வைத்து, நூல்‌ எவ்வகையில்‌ எனது சிந்தனையைத்‌ 
தாக்கியிருக்கின்றது என்ற கருத்தையும்‌ இணைத்து அதன்‌ வெளிப்பாடாக 
தோன்றுகின்ற கருத்துக்களையும்‌ பதிவது வழக்கம்‌. டோனி ஜோசஃப்‌ எழுதி 
ஆங்ஒலத்தில்‌ வெளிவந்த நூல்‌, தமிழ்‌ மொழிபெயர்ப்பாக 'ஆதி இந்தியர்கள்‌' என்ற 
தலைப்பில்‌ வெளிவந்தது. சென்ற ஆண்டு வாசித்து முடித்த பின்னர்‌ உடனே நூல்‌ 
சொல்லும்‌ சில தகவல்களைக்‌ குறிப்பாக ஒரு விமர்சனம்‌ எழுத வேண்டும்‌ என 
நினைத்திருந்தேன்‌. காலம்‌ தள்ளிப்‌ போய்விட்டது. அதனால்‌ என்ன? இப்போது சற்று 
நேரம்‌ ஒதுக்கி எழுதலாம்‌ என்று என்று நினைக்கிறேன்‌. 


இன்று தமிழகத்தில்‌ நடைபெறுகின்ற அகழாய்வுகள்‌ - கீழடி, ஆதிச்சநல்லூர்‌- 
சிவகளை, கொற்கை, பொற்பனைக்கோட்டை, கொடுமணல்‌ என மிகச்‌ சிறப்பாகப்‌ 
பணிகள்‌ முன்னெடுக்கப்படுகின்றன. இத்தகைய தொல்லியல்‌ அகழாய்வுகளில்‌ 
கிடைக்கின்ற பலப்பல சான்றுகள்‌ தமிழ்நாட்டின்‌ மனிதகுல நாகரிகத்தை 


128 


மேன்மேலும்‌ விரிவாகவும்‌ ஆழமாகவும்‌ பார்க்கும்‌ பார்வையை நமக்கு இதனால்‌ 
சாத்தியப்படுத்துகன்றன. நூலுக்குள்‌ செல்வதற்குள்‌ நம்மைச்‌ சுற்றி அடிக்கடி 
எழுப்பப்படுகின்ற சில கேள்விகளைக்‌ கவனிப்போமே. 


- இந்தியாவில்‌ நீண்டகாலமாக வாழ்ந்த மனிதர்கள்‌ யார்‌? 

- குறிப்பாக தென்னிந்தியப்‌ பகுதிகளில்‌ வாழ்ந்த மனிதர்கள்‌ இங்கேயே 
தோன்றியவர்களா? அல்லது வேறு நிலப்பகுதிகளிலிருந்து வந்து 
குடியேறியவர்களா? 

- உலகின்‌ மூத்த குடி எது? 

என்பது போன்ற பலப்பல கேள்விகள்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ எழுந்து நம்‌ அறிவையும்‌ 
கவனத்தையும்‌ தாக்கிக்‌ கொண்டிருக்கின்றன. 


இந்த மேற்குறிப்பிட்ட கேள்விகளைக்‌ கேட்க முற்படும்‌ போது மனிதகுலத்தைப்‌ பற்றி 
அறிவியல்‌ சான்றுகள்‌ கூறும்‌ செய்திகளைச்‌ சற்றேனும்‌ அறிந்திருக்க வேண்டியது 
அவசியமாகின்றது. 


இன்று மனிதர்கள்‌ எனச்‌ சொல்லிக்கொள்ளும்‌ நாம்‌ அனைவரும்‌ ஹோமோ 
சேப்பியன்‌ சேப்பியன்‌ வகை இனம்‌. அது ஜப்பானியராக இருக்கட்டும்‌, 
ஜெர்மானியராக இருக்கட்டும்‌, தமிழராக இருக்கட்டும்‌, செவ்விந்தியராக 
இருக்கட்டும்‌, ஆஃப்கானிஸ்தான்காரர்‌, நியூஸிலாந்து, அமெரிக்கர்‌ என 
யாராயினும்‌.. அவர்கள்‌ இந்த ஹோமோ சேப்பியன்‌ சேப்பியன்‌ வகை இனம்‌ தான்‌. 


இந்த இனம்‌ மட்டும்தான்‌ மனித இனமா என்றால்‌... இல்லை என்றெது உலக 
அறிவியல்‌, அகழாய்வு, மரபணுவியல்‌ ஆய்வுகள்‌. வேறு என்னென்ன இனங்கள்‌ 
இருந்தன எனத்‌ தேடி ஆராய்ந்து பார்க்கும்‌ போது மேலும்‌ சில மனித இனங்கள்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ வாழ்ந்து அழிந்து போன செய்திகள்‌ நமக்குக்‌ கிடைக்கின்றன. 
உதாரணமாக Homo erectus, Homo floresiensis, Homo habilis, Homo heidelbergensis, Homo 
neanderthalensis போன்றவை இவற்றுள்‌ அடங்கும்‌. ஜெர்மனியில்‌ சில ஆண்டுகளுக்கு 
முன்னர்‌ நிகழ்த்தப்பட்ட அகழாய்வில்‌ Homo steinheimensis என்ற ஒரு வகை 
இனத்தையும்‌ ஆய்வாளர்கள்‌ தொல்‌ அகழாய்வில்‌ கண்டு பிடித்தனர்‌. ஆனால்‌ 
இவ்வகை அனைத்துமே முற்றிலும்‌ அழிந்து விட்டன. 


வாழ்க்கை என்பது, அது தாவரமாகட்டும்‌, நுண்டுருமியாகட்டும்‌, 
மிருகங்களாகட்டும்‌... அதன்‌ பரிணாம வளர்ச்சியில்‌ வந்த நம்‌ மனிதகுலமாகட்டும்‌... 
எல்லோருக்குமே வாழ்க்கை ஒரு போராட்டம்‌ தான்‌! 


இந்த மனிதகுல வாழ்க்கை போராட்டத்தில்‌ எஞ்சி நிற்பது ஹோமோ சேப்பியன்‌ 
சேப்பியன்‌ வகை மட்டுமே. ஆகவே ஆய்வாளர்கள்‌ இந்த மனித இனமாகிய நம்மை 
நவீன மனிதர்கள்‌ என்றும்‌ அடையாளப்படுத்துகின்றனர்‌ (Modern Human). 


eee 


129 


இந்த நவீன மனிதர்கள்‌ இந்த உலகில்‌ தோன்றிய காலமாக 160,000லிருந்து 90,000 
ஆண்டுகள்‌ காலகட்டம்‌ என்றும்‌ அவர்கள்‌ தோன்றிய நிலப்பகுதி ஆப்பிரிக்கா 
என்றும்‌ ஆய்வுகள்‌ தெரிவிக்கின்றன. இந்த அறிமுகத்துடன்‌ நூல்‌ வாசிப்பிற்குள்‌ 
செல்வோமே..! 


zc rcs 


நூலின்‌ பார்வை முழுமையாக இன்றைய நில எல்லை அடிப்படையிலான இந்திய 
தொல்‌ வரலாற்றில்‌ நவீன மனிதர்கள்‌ யார்‌? அவர்கள்‌ எங்இருந்து வந்தார்கள்‌? எப்படி 
நிலை பெற்றார்கள்‌ என்ற செய்தியைக்‌ கூறுஇறது. 


நான்கு அத்தியாயங்கள்‌ நூலில்‌ உள்ளன. அவை 1) முதல்‌ இந்தியர்கள்‌ 2) முதல்‌ 
உழவர்கள்‌ 3) முதல்‌ நகரவாசிகள்‌ அதாவது ஹரப்பர்கள்‌ 4) இறுதியாகக்‌ 
குமயேறியவர்கள்‌-ஆரியர்கள்‌ என்ற நான்கு மைய விசயங்களை ஆராய்‌இன்றன. 
இதற்குத்‌ துணையாக இந்திய தொல்‌ வரலாற்றில்‌ நவீன மனிதர்களைப்‌ பற்றிய ஒரு 
சுருக்கமான காலவரிசை விளக்கமும்‌, முடிவுரையாக எப்படிச்‌ சரியான 
கோணத்தில்‌ வரலாற்றைப்‌ பார்ப்பது என்ற வழிகாட்டுதலும்‌, பின்னிணைப்பாக 
கங்கர்‌-ஹக்ரா பள்ளத்தாக்குச்‌ செய்திகளும்‌ வழங்கப்பட்டிருக்கின்றன. 


7.20 


நூலின்‌ தொடக்கப்பகுதிகள்‌ கீழ்க்காணும்‌ செய்திகளை விவரிக்கின்றன. 


ஆப்பிரிக்காவிற்கு வெளியே ஹோமோ சேப்பியன்‌ சேப்பியன்‌ என்ற நவீன மனிதன்‌ 
வெளியே மேற்கொண்ட வெற்றிகரமான மனித இடப்பெயர்ச்சி இன்றைக்கு 
ஏறக்குறைய 70 ஆயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. இவர்களே இன்று உலகம்‌ 
முழுவதும்‌ பரவி இருக்கின்ற மனிதர்கள்‌. ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்‌ 
பெயர்ந்தாலும்‌ இன்று பல்வேறு இனங்களாக வளர்ச்சி கண்டிருக்கிறது இந்த 
ஹோமோ சேப்பியன்‌ சேப்பியன்‌ மனித குலம்‌. 


அப்படி வெளியேறியவர்களில்‌ இன்றைக்கு ஏறக்குறைய 65 ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ 
காலகட்டத்தில்‌ அவர்களில்‌ சிலர்‌ இன்றைய இந்தியாவை வந்தடைந்தனர்‌. இவர்கள்‌ 
ஏற்கனவே இருந்த ஏனைய ஹோமோ வகை மனிதர்களை எதிர்‌ கொண்டிருந்தாலும்‌ 
அந்த மனித குலம்‌ அழிந்து ஹோமோ சேப்பியன்ஸ்‌ சேப்பியன்ஸ்‌ வகை 
மனிதகுலம்‌ மட்டுமே இன்று நிலைபெற்றிருக்ஒறது. 


ஏறக்குறைய அதே காலகட்டத்தில்‌ அதாவது 60 ஆயிரத்திலிருந்து 40 ஆயிரம்‌ 
ஆண்டுகள்‌ காலகட்டத்தில்‌ ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறியவர்கள்‌ 
ஐரோப்பாவிலும்‌ ஆசியாவிலும்‌ பல்வேறு பகுதிகளில்‌ நகரத்‌ தொடங்கி வாழத்‌ 
தொடங்கினர்‌. ஏறக்குறைய 40 ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ காலகட்டத்தில்‌ ஐரோப்பாவில்‌ 
இருந்த ஹோமோ நியாண்டர்தால்‌ வகை மனிதகுலம்‌ ஹோமோ சேப்பியன்‌ 
தாக்கத்தால்‌ வலுவிழந்து பூண்டோடு அழிந்தார்கள்‌. 


ஏறக்குறைய 40 ஆயிரத்திலிருந்து 20 ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ காலகட்டத்தில்‌ 
இந்தியாவிற்குக்‌ குடிபெயர்ந்த நவீன மனிதர்கள்‌ முதல்‌ இந்தியர்கள்‌ என 
அழைக்கப்படுகின்றனர்‌. நுண்கல்‌ தொழில்நுட்பத்தைப்‌ பயன்படுத்தத்‌ தொடங்கி 
படிப்படியாக மத்திய மற்றும்‌ இழக்குப்‌ பகுதி இந்தியாவில்‌ மிக வேகமாக மக்கள்‌ 
தொகை பெருக்கத்தை உருவாக்‌இனர்‌. 


கிமு 5500 லிருந்து 2600 வரையிலான காலகட்டத்தை முந்தைய ஹரப்பா காலகட்டம்‌ 
என்றும்‌, 

கிமு 2600 லிருந்து 1900 வரையிலான காலகட்டத்தை முதிர்‌ ஹரப்பா காலகட்டம்‌ 
என்றும்‌ 

வரலாற்று ஆய்வாளர்கள்‌ குறிப்பிடுகன்றார்கள்‌. ஆப்பிரிக்காவிலிருந்து சீனாவுக்கு 
இடம்பெயர்ந்தவர்கள்‌ பின்னர்‌ அங்கேயே தங்கி மக்கள்‌ தொகை அதிகரித்ததால்‌ 
கிமு 2000 காலகட்டத்தில்‌ தொடர்ந்து இரண்டு முறை மத்தியத்தரைக்கடல்‌ 
பகுதிக்கும்‌ சிந்து சமவெளிப்பகுதிக்கும்‌ இடைப்பட்ட இடத்தில்‌ பெரும்‌ 
எண்ணிக்கையில்‌ வெவ்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்தார்கள்‌. 


இதே காலகட்டத்தில்‌ அதாவது கிமு 2000 லிருந்து இமு1000 காலகட்டத்தில்‌ மத்திய 
ஆசியாவிலிருந்து ஸ்டெப்பி புல்வெளி பகுதிகளைச்‌ சேர்ந்த மேய்ப்பாளர்கள்‌ 
பலமுறை தெற்காசியப்‌ பகுதிகளுக்கு வந்தடைந்தனர்‌. 17.6.2017இல்‌ 'தி இந்து' 


eee 


137 


நாளிதழில்‌ வெளிவந்த 'How Genetics is Settling the Aryan Migration Debate’ என்ற 
தலைப்பிலான நூலாசிரியரின்‌ கட்டுரை தங்களை ஆரியர்கள்‌ என்று அழைத்துக்‌ 
கொண்ட இந்திய-ஐரோப்பிய மொழிகளைப்‌ பேசிய மக்கள்‌ ஏறத்தாழ 4000 
ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவிற்குள்‌ வந்தனர்‌ என்ற 
கோட்பாட்டிற்கு டிஎன்‌ஏ சான்றுகள்‌ எப்படி ஆதரவளிக்கின்றன என்பதை 
விளக்கியிருப்பதையும்‌ இவ்வாய்வு 2018ம்‌ ஆண்டு மார்ச்‌ மாதத்தில்‌ 
உலகெங்குமுள்ள 92 அறிவியலறிஞர்கள்‌ இணைந்து எழுதி வெளியிட்ட ‘Genomic 
Formation of South and Central Asia’ எனும்‌ ஆய்வறிக்கை உறுதி செய்திருப்பதையும்‌ 
நூலாசிரியர்‌ குறிப்பிடுகின்றார்‌. 


கிமு1900 லிருந்து 1300 வரை பிந்தைய ஹரப்பா காலகட்டம்‌ என 
அழைக்கப்படுகின்றது. நீண்டகால வறட்சி மக்கள்‌ பல்வேறு பகுதிகளுக்கு இடம்‌ 
பெயரக்‌ காரணமானது; ஹரப்பா நாகரிகம்‌ மறைவிற்கு இதுவும்‌ ஒரு காரணமானது. 


மேற்கூறப்பட்டுள்ள தகவல்களை நூலாசிரியர்‌ பட்டியலாக்கி இன்னும்‌ விரிவாக 
அறிமுகப்‌ பகுதியில்‌ வழங்குகிறார்‌. இது ஆப்பிரிக்காவிலிருந்து நவீன மனிதகுலம்‌ 
வெளியேறி இடம்‌ பெயர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கு இடம்‌ பெயர்ந்த பல்வேறு 
இனங்களாக பரிணாம வளர்ச்சி பெற்ற நிகழ்வுகளை வாசிப்போர்‌ புரிந்து கொள்ள 
எளிமையாக அமைஒஜறெது. 


இடம்பெயர்ந்து கொண்டே இருப்பது மனித குலத்தின்‌ இயல்பு. அதன்‌ 
வெளிப்பாடாகத்தானோ என்னவோ... இன்றும்‌ கூட நாம்‌ ஓரிடத்தில்‌ கல்‌ போலக்‌ 
கிடக்காமல்‌ மற்றோரிடத்திற்குப்‌ பயணம்‌ சென்று கொண்டேயிருக்கின்றோம்‌. 


த்‌ 


பொதுவாகவே மனித குலம்‌ (ஹோமோ என்று நாம்‌ கூறும்‌ போது நமது 
சிந்தனையில்‌ தோன்றுவது உருவத்தால்‌ நம்மை ஒத்த, ஆனால்‌ இன்றைக்குப்‌ 
பன்னெடுங்‌ காலங்களுக்கு முன்னர்‌ வாழ்ந்த நம்‌ மூதாதைய தொல்‌ மனிதர்கள்‌ 
என்ற எண்ணம்தான்‌. ஆனால்‌ இது உண்மை அல்ல. இந்தப்‌ பூமியில்‌ வெவ்வேறு 
மனித குலங்கள்‌ வாழ்ந்திருக்கின்றன. ஆனால்‌ இப்போது எஞ்சியிருப்பது நவீன 
மனிதர்கள்‌ என நாம்‌ கூறும்‌ ஹோமோ சேப்பியன்ஸ்‌ சேப்பியன்ஸ்‌ என்ற வகை 
மனிதர்கள்‌ தான்‌. 


நமது மூதாதையர்கள்‌ இந்த உலகில்‌ தோன்றி நகர்ந்து இனப்பெருக்கம்‌ செய்து 
ஏனைய மனித குலத்தை அழித்து ஒழித்து வெற்றிகரமாக இந்த இனத்தைத்‌ தக்க 
வைத்துக்‌ கொண்டனர்‌. இந்த நவீன மனிதர்களுக்கு முன்னரே வாழ்ந்தவர்களைப்‌ 
பற்றியும்‌ சில தகவல்களை இந்த நூல்‌ கூறுஇறது. 


உதாரணமாக ஹோமோ ஹேபிலிஸ்‌ ஹோமோ எரெக்டஸ்‌, ஹோமோ 
நியாண்டர்தாலென்சிஸ்‌ போன்ற மனிதர்கள்‌ இந்த உலகில்‌ வாழ்ந்து முற்றிலுமாக 


eee 


132 


அழிந்து விட்டனர்‌. இவர்களுள்‌ ஹோமோ எரெக்டஸ்‌ வகையினர்‌ பெரும்பாலும்‌ 
ஆப்பிரிக்கா மற்றும்‌ ஆசியப்‌ பகுதிகளில்‌ வாழ்ந்த தொல்‌ மனித இனம்‌. ஹோமோ 
நியாண்டர்தாலென்சிஸ்‌ வகை மனிதர்கள்‌ பெரும்பாலும்‌ ஐரோப்பாவிலும்‌ 
தென்மேற்கு ஆசியாவிலும்‌ மத்திய ஆசியாவிலும்‌ வாழ்ந்தவர்கள்‌. இப்படி மேலும்‌ 
சில வகைகள்‌ உண்டு. மேலும்‌ வெவ்வேறு வகை மனித இனங்கள்‌ வாழ்ந்ததற்கான 
தடையங்களும்‌ அவ்வப்போது தொல்லியல்‌ அகழாய்வுகளில்‌ நமக்குத்‌ தெரிய 
வருகின்றன. 


கடந்த நூறு ஆண்டுகளில்‌ படிப்படியாக மரபணுவியல்‌ ஆய்வு என்பது பெரும்‌ 
வளர்ச்சியைக்‌ கண்டுள்ளது. கணினித்‌ தொழில்நுட்ப வளர்ச்சியும்‌ இந்த 
ஆய்வுகளுக்குத்‌ துணை நிற்கின்றன. குறிப்பிடத்தக்க வகையில்‌ கடந்த 30 
ஆண்டுகளில்‌ விரிவான ஆய்வுகள்‌ உலகமெங்கிலும்‌ தொல்‌ மனிதர்கள்‌ தொடர்பாக 
நடத்தப்பட்டுள்ளன. ஹோமோ சேப்பியன்‌ சேப்பியன்‌ வகை மனிதரான நமது 
மூதாதையர்கள்‌ கிட்டத்தட்ட மூன்று லட்சம்‌ ஆண்டுகளுக்கு முன்பு பரிணாம 
வளர்ச்சி அடைந்து இன்றைய ஆப்பிரிக்கப்‌ பகுதியில்‌ வாழ்ந்து, இன்றைக்கு 
ஏறக்குறைய 70 ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ காலகட்டத்தில்‌ இடம்பெயர்ந்து வெளியேறி 
இனப்பெருக்கத்தின்‌ வழியாக இன்றைய உலக மாந்தர்களை 
உருவாக்கியமிருக்கின்றார்கள்‌. 


நியாண்டர்தால்‌ மனிதர்கள்‌ ஐரோப்பாவில்‌ பல்வேறு பகுதிகளில்‌ 
வாழ்ந்திருந்தார்கள்‌. அவர்களது எச்சங்கள்‌ இன்று ஐரோப்பாவின்‌ ஜெர்மனி போன்ற 
பல நாடுகளில்‌ குகைகள்‌ உள்ள பகுதிகளில்‌ ஏராளமாகக்‌ கிடைக்கின்றன. இந்த 
நியாண்டர்தால்‌ வகை மனிதர்களுடன்‌ நமது மூதாதையர்களான ஹோமோ 


133 


சேப்பியன்‌ சேப்பியன்‌ வகை மனித குலம்‌ புணர்ச்சிக்‌ கலப்பில்‌ வெற்றி 
அடைந்திருக்காது என்ற எண்ணம்‌ நீண்ட காலம்‌ இருந்தது. ஆனால்‌ இந்த எண்ணம்‌ 
2010ஆம்‌ ஆண்டில்‌ வெளிவந்த ஆய்வறிக்கைகள்‌ வழி மாற்றம்‌ கண்டது. இன்றைய 
நவீன மனிதர்கள்‌ சிலரிடம்‌ இருக்கும்‌ மரபணுக்களில்‌ நியாண்டர்தால்‌ மரபணுக்கள்‌ 
உள்ளன என்பதை ஆய்வுகள்‌ வெளிப்படுத்தின என்பதையும்‌ நூலாசிரியர்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. 


ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்த இந்த ஹோமோ சேப்பியன்ஸ்‌ வகை 
மனிதர்கள்‌, அங்கிருந்து இன்றைய தழக்காசியா பகுதி வரை வந்து பிறகு 
அங்கிருந்து ஆஸ்திரேலியா செல்ல எடுத்துக்கொண்ட காலம்‌ 5000 ஆண்டுகள்‌. 
இந்தக்‌ காலகட்டத்திலும்‌ பல மரபணு இரிபுகள்‌ ஏற்பட்டிருக்கின்றன. 


3,85,000 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய தமிழகத்தின்‌ அத்திரம்பாக்கம்‌ பகுதியில்‌ 
கண்டெடுக்கப்பட்ட ' பண்டைய மனிதர்களின்‌' (ஹோமோ சேப்பியன்கள்‌ அல்ல) 
கற்கருவிகள்‌ அவர்கள்‌ கற்கருவிகளைத்‌ தயாரித்துப்‌ பயன்படுத்தும்‌ அளவிற்கு 
வளர்ச்சியடைந்ததைக்‌ காட்டுவதை நூலாசிரியர்‌ குறிப்பிடுகின்றார்‌. இந்தப்‌ 
பண்டைய மனித இனம்‌ எது என்றறிய போதுமான மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள்‌ 
கிடைக்கப்படவில்லை என்றே ஆய்வுகள்‌ வெளிப்படுத்துகன்றன. மிக ஆழமான 
தொல்லியல்‌ அகழாய்வுகள்‌ மற்றும்‌ தமிழகத்தின்‌ மலைப்பகுதிகள்‌, 
மலையம வாரங்கள்‌, குகைப்பகுதிகளில்‌ தொல்லியல்‌ ஆய்வுகளை விரிவாக்கினால்‌ 
பண்டைய மனிதர்களின்‌ தொல்‌ படிமங்கள்‌ கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த 
அடிப்படையில்‌ ஆய்வாளர்கள்‌ கவனம்‌ செலுத்த வேண்டியது அவசியமாகின்றது. 


நூலாசிரியர்‌ முன்னுரையில்‌ கூறும்‌ ஒரு செய்தி கவனத்தில்‌ கொள்ளத்தக்கது. 
அதாவது, "தொன்று தொட்டு இன்று வரை எந்த ஒரு குழுவோ இனமோ அல்லது 
சாதியோ 'தூய்மையான' ஒன்றாக இருந்து வரவில்லை". இங்குத்‌ தூய்மை என்பது 
'இனக்கலப்பு' என்ற பொருளில்‌ கொள்ளப்பட வேண்டும்‌. 


1871ஆம்‌ ஆண்டில்‌ சார்ல்ஸ்‌ டார்வின்‌ நவீன மனிதர்கள்‌ அதாவது ஹோமோ 
சேப்பியன்‌ சேப்பியன்‌ ஆகிய நமது மூதாதையர்கள்‌ ஆப்பிரிக்காவிலிருந்து 
தோன்றியிருக்கக்கூடும்‌ என்று தன்‌ ஆய்வை வெளியிட்டார்‌. இது உலக 
சிந்தனையில்‌ பெறும்‌ தாக்கத்தை உருவாக்கிய கருத்தாக அமைந்தது. 


ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஹோமோ சேப்பியன்களாகிய நமது 
மூதாதையர்களிடையே பெரும்‌ எண்ணிக்கையில்‌ இனக்‌ கலப்புகள்‌ நடந்து முடிந்து 
விட்டன என்பதையும்‌ நாம்‌ எல்லோருமே ஆப்பிரிக்காவிலிருந்து இன்றைக்கு 70 
ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ காலச்‌ சூழலில்‌ வெளியேறி இடம்‌ பெயர்ந்து தனித்தனி 
இனங்களாக வளர்ச்சியடைந்து பிறகு அந்த வெவ்வேறு இனங்களுக்கிடையே 
கலப்புகள்‌ ஏற்பட்டு பரிணமித்திருக்கும்‌ ஒரு கலவை தான்‌ நாம்‌ என்பது 
மரபணுவியல்‌ ஆய்வுகள்‌ வெளிப்படுத்தும்‌ உண்மைகளாகின்றன. 


eee 


134 


PEU மை 


இன்றைக்கு ஏறக்குறைய 65,000 ஆண்டுகள்‌ காலகட்டத்தில்‌ நவீன மனிதர்கள்‌ 
இந்தியாவை அடைந்த போது அவர்கள்‌ Hm குழுக்களாக இந்தியாவின்‌ 
கடற்கரையோரப்‌ பகுதிகள்‌ வழியாக இடம்பெயர்ந்து, சில பகுதிகளில்‌ தங்கி 
வாழ்ந்து, மீண்டும்‌ இடம்பெயர்ந்து, என்ற வகையில்‌ கடந்து சென்றிருக்கக்கூடும்‌. 


முதன்‌ முதலாக ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறிய நவீன மனிதர்களின்‌ நேரடி 
வாரிசுகள்‌ என்று தேடினால்‌ அந்தமான்‌ தீவுகளில்‌ இருக்கும்‌ ஓங்கே 
பழங்குடியினரை நாம்‌ குறிப்பிட்டுச்‌ சொல்லலாம்‌. இன்று நம்‌ கண்முன்னே 
இருக்கும்‌ முதன்‌ முதலாக ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறிய நவீன மனிதர்களின்‌ 
நேரடி வாரிசுகள்‌ இவர்கள்‌ என்று மரபணுவியல்‌ ஆய்வுகள்‌ உறுதி 
செய்திருக்கின்றன என்பதை நூலாசிரியர்‌ குறிப்பிடுகின்றார்‌. 


PACH இனத்தவர்களைப்‌ போல அந்தமான்‌ தீவில்‌ வசிக்கும்‌ ஜரவா மக்களும்‌ 
இன்றைக்கு ஏறக்குறைய 55,000 ஆண்டுகள்‌ கால வாக்கில்‌ இடம்பெயர்ந்தவர்கள்‌. 
இவர்கள்‌ தெற்கு மற்றும்‌ மத்திய அந்தமான்‌ பகுதியில்‌ வசிக்கின்றனர்‌. மிகக்‌ 
குறைந்த எண்ணிக்கையிலான மக்கள்‌ தொகையே இன்று இருக்கின்றனர்‌. 


இன்றைய இந்திய நிலப்பகுதியில்‌ நமது மூதாதையர்களான தொல்‌ மனிதர்கள்‌ 
பல்வேறு காலகட்டங்களில்‌ உட்புகுந்திருக்கின்றனர்‌. ஒரே நேரத்தில்‌ எல்லா 
இடங்களுக்கும்‌ பரவலாக்கம்‌ என்றில்லாமல்‌ பல்வேறு காலகட்டங்களில்‌ அவர்கள்‌ 
ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறி குழுக்களாக வந்து சேர்ந்திருக்க வேண்டும்‌. 
இவர்களுள்‌ பண்டைய மனிதர்கள்‌ வட இந்தியாவை விட தென்னிந்தியாவில்‌ அதிக 
எண்ணிக்கையில்‌ இருந்திருக்கக்கூடும்‌ என நூலாசிரியர்‌ தன்‌ கருத்தைக்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. நமது மூதாதையர்களான நவீன மனிதர்கள்‌ 
கடற்கரையோரமாக தங்கள்‌ நகர்வை ஏற்படுத்திக்கொண்டே ஏனைய தொல்‌ 
மாந்தர்கள்‌ இருந்த பகுதிகளில்‌ அவர்களோடு கடும்‌ தாக்குதலில்‌ ஈடுபட்டு 
அவர்களை வீழ்த்த புதுப்‌ புதுப்‌ பகுதிகளுக்குப்‌ பரவியிருக்க வேண்டும்‌. 


இந்தியாவின்‌ இன்றைய நவீன மனிதகுலம்‌ இந்தியாவிற்குள்‌ நுழைந்த போது அங்கு 
ஏற்கனவே காலூன்றி இருந்த ஏனைய தொல்‌ மாந்த இனங்களை ஒழித்துக்‌ 
கட்டிவிட்டு நிலைபெற்றது. தெற்காசியாவில்‌ பண்டைய மனிதர்களின்‌ புதைப்‌ 
படிமம்‌ ஓர்‌ இடத்தில்‌ கண்டுபிடிக்கப்பட்டது. 1982 ஆம்‌ ஆண்டில்‌ நர்மதை ஆற்றுப்‌ 
பள்ளத்தாக்குப்‌ பகுதியில்‌ ஓரளவு முழுமையான மண்டையோடு கிடைத்தது என்றும்‌ 
அது ஹோமோ ஹெய்டல்பர்ஜன்‌சிஸ்‌ வகை என்றும்‌ ஆய்வில்‌ அறியப்பட்டது. 


நூலின்‌ இரண்டாம்‌ அத்தியாயம்‌ விவசாயம்‌ உழவர்கள்‌ என்ற கோணத்தில்‌ 
விரிவாக  அலசுறெது. தெற்காசியாவில்‌ மேற்கொள்ளப்பட்ட வேளாண்‌ 
பரிசோதனைகளில்‌ பழமையானது மெறெர்கர்‌ என்ற இராமத்தில்‌ தொடங்கியது. 
இப்பகுதி இன்றைய பாகிஸ்தானில்‌ உள்ள பலுசிஸ்தான்‌ பகுதியில்‌ உள்ள போலன்‌ 
கணவாய்‌ அடிவாரத்தில்‌ அமைந்திருக்கும்‌ இராமம்‌. கழு 7000லிருந்து கிமு 2600 வரை 
மக்கள்‌ வாழ்ந்த ஒரு நிலப்பகுதி இது. தெற்காசியாவில்‌ வேளாண்மை எவ்வாறு 
தொடங்கிப்‌ பரவியது என்பது குறித்த ஆய்வுக்கு இந்த ஆய்வு உதவியது. இதன்‌ 
அடிப்படையிலேயே ஹரப்பா நாகரிகம்‌ தொடர்பான ஆய்விற்கும்‌ இது வித்திட்டது 
என்றும்‌ நூலாசிரியர்‌ குறிப்பிடுகிறார்‌. 


பிரான்ஸ்‌ நாட்டைச்‌ சேர்ந்த ஓர்‌ ஆய்வுக்‌ குழுவினர்‌ இப்பகுதியில்‌ அகழாய்வு செய்த 
போது கண்டறியப்பட்ட அனைத்து வீடுகளும்‌ பல அறைகளைக்‌ கொண்டவையாக 
இருந்தன என்றும்‌, கைகளால்‌ தயாரிக்கப்பட்ட செங்கற்களைக்‌ கொண்டு அவை 
அமைக்கப்பட்டிருந்தன என்றும்‌, மேலும்‌ விரிவாக பல தகவல்களை இந்த 
அத்தியாயத்தில்‌ மெஹெர்கர்‌ வாழ்விடப்‌ பகுதி பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது. 


மத்திய யூப்ரடீஸ்‌ பகுதியில்‌ முர்ரேபிட்‌ என்ற இடத்திற்கு அருகே அகழாய்வுகளில்‌ 
கிடைத்த சான்றுகளின்‌ படி அங்கு வசித்து வந்தவர்கள்‌ சுமார்‌ 11,000 ஆண்டுகளுக்கு 


eee 


136 


முன்பே கோதுமையையும்‌ 'ரை' எனப்படும்‌ புல்லரிசியையும்‌ சாகுபடி 
செய்திருந்தனர்‌ என்றும்‌ கிமு 10,700 ஆம்‌ ஆண்டு வாக்கிலேயே 'ரை' சாகுபடி 
செய்யப்பட்ட அறிகுறிகள்‌ தோன்றியதையும்‌ நூலாசிரியர்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
மெறெர்கர்‌ தொடர்பான விரிவான அலசல்‌, அங்கு மேற்கொள்ளப்பட்ட விவசாய 
முறைகள்‌, தட்பவெப்பநிலை ஆகியன பற்றிய செய்திகள்‌ இப்பகுதியில்‌ நன்கு 
ஆராயப்படுகின்றன. 


இந்த அத்தியாயம்‌ மேலும்‌ ஒரு முக்கிய செய்தியை விரிவாக ஆராய்கிறது. 
தற்காலத்து இந்திய மக்கள்‌ குழுவின்‌ ஒட்டுமொத்த மரபணு தொகுதியையும்‌ 
வரிசைப்படுத்தி இந்திய மக்களின்‌ வரலாற்றை மறு நிர்ணயம்‌ செய்யும்‌ 
நோக்கத்தில்‌ 2009ஆம்‌ ஆண்டிலும்‌ 2013ஆம்‌ ஆண்டிலும்‌ நிகழ்த்தப்பட்ட இரண்டு 
ஆய்வுகளை இப்பகுதி மிக விரிவாக ஆராய்கிறது. முதல்‌ ஆய்வின்‌ தலைப்பு 
Reconstructing Indian Population History. இரண்டாவது ஆய்வின்‌ தலைப்பு Genetic Evidence 
for Recent Population Mixture in India. இந்த இரண்டு ஆய்வறிக்கைகளுமே &ழ்க்காணும்‌ 
விஷயங்களை வலியுறுத்துகின்றன : 

1) இந்தியாவில்‌ இருக்கும்‌ அனைத்து மக்களும்‌ கலப்பினத்தைச்‌ சேர்ந்தவர்களே; 
கலப்பு விகதாச்சாரத்தில்‌ மட்டுமே வேற்றுமை இருக்கிறது 

2) இந்திய மக்களின்‌ பரம்பரை குறைந்தபட்சம்‌ இரண்டு குழுக்களோடு தொடர்பு 
கொண்டுள்ளது 1) முதல்‌ இந்தியர்கள்‌ 2) மேற்கு யுரேசியர்கள்‌. 


இந்த ஆய்வின்‌ முடிவுகள்‌ எப்படிப்பட்ட எதிர்வினைகளை எதிர்கொண்டன என்பதை 
டேவிட்‌ ரைட்‌ 2018-ஆம்‌ ஆண்டில்‌ வெளியிட்ட 'Who we are and How we got தேரே' என்ற 
நூலில்‌ விவரிக்கும்‌ செய்தியையும்‌ நூலாசிரியர்‌ இப்பகுதியில்‌ வழங்கி அதனை 
விவரிக்கின்றார்‌. மிகச்‌ சுவாரசியமானதும்‌ முக்கியமானதுமான செய்தி 
என்னவென்றால்‌, இந்த ஆய்வறிக்கையின்‌ படி தென்னிந்திய மூதாதையர்‌ முதல்‌ 
இந்தியர்களின்‌ வம்சாவளியினர்‌ ஆவர்‌ என்ற பதிலே! 


ஜாக்ரோஸ்‌ மலைப்‌ பகுதியைச்‌ சேர்ந்த ஈரான்‌ வேளாண்‌ குடியினரின்‌ தொடர்புகள்‌, 
மரபணு ரீதியிலான பங்களிப்புகள்‌, சிந்து சமவெளிப்‌ பகுதியில்‌ இம்மக்களது 
தாக்கம்‌ DAW கூறுகள்‌ முக்கிய கவனத்தோடு இப்பகுதியில்‌ ஆராயப்படுகின்றன. 
இதன்‌ தொடர்ச்சியாக, தெற்காசியாவின்‌ வடமேற்குப்‌ பகுதியில்‌ ஒரு காலகட்டத்தில்‌ 
ஈரானிய வேளாண்‌ குடியினர்‌ பெரும்‌ எண்ணிக்கையில்‌ இப்பகுதிக்கு 
இடம்பெயர்ந்துள்ளனர்‌; அவர்களுடைய மரபியல்‌ சுவடுகள்‌ இன்றைய 
இந்தியர்களிடம்‌ அளக்க முடியாத விதத்தில்‌ பதிந்து போய்‌ உள்ளன. 


இந்த அத்தியாயத்தின்‌ இறுதிப்‌ பகுதியில்‌ பின்‌ குறிப்பாக ஒரு முக்கிய செய்தியை 
ஆசிரியர்‌ குறிப்பிடுகின்றார்‌. அதாவது கிமு 1900 ஆண்டு வாக்கில்‌ ஹரப்பா 
நாகரிகம்‌ வீழ்ச்சி அடைந்த போது அதைக்‌ கட்டி எழுப்பிப்‌ பல நூற்றாண்டுகள்‌ 
பேணிக்காத்தவர்கள்‌ இந்தியத்‌ துணைக்‌ கண்டத்தின்‌ பல பகுதிகளுக்கும்‌ பரவினர்‌; 
குறிப்பாக, ழக்கு மற்றும்‌ தெற்குப்‌ பகுதிகளுக்கு அவர்கள்‌ சென்றனர்‌! 


eee 


137 


Bon uie 


(nse நகரவாசிகள்‌: ஹரப்பர்கள்‌ என்ற தலைப்பில்‌ அமைந்த மூன்றாவது 
அத்தியாயம்‌ ஹரப்பா நாகரிகம்‌ பற்றிய ஆர்வமுள்ளவர்களுக்கு விரிவான 
செய்திகளைத்‌ தருகின்ற பகுதியாக விளங்குறெது. இப்பகுதியில்‌ கூறப்படுகின்ற 
சில முக்கிய செய்திகளைக்‌ குறிப்பாகக்‌ காண்போம்‌. 

- ஹரப்பா நாகரிகத்தை மேற்காசியர்கள்‌ மெலுஹா என்றே அழைத்தனர்‌. 

- மெசப்பட்டேமியா முத்திரைகளில்‌ இடம்பிடித்திருக்கும்‌ எருமை மாடு, இந்து 
சமவெளியை வசிப்பிடமாகக்‌ கொண்டிருந்த ஒரு விலங்கு. 

- மெசப்பட்டேமியா நாகரீகத்திற்கும்‌ ஹரப்பா நாகரீகத்திற்கும்‌ இடையே வர்த்தக 
பரிவர்த்தனைகள்‌ நிகழ்ந்திருக்கின்றன என்பதை தொல்லியல்‌ ஆய்வுகள்‌ 
வெளிப்படுத்துகன்றன. 

-  யூப்ரடிஸ்‌-டைகிரிஸ்‌ ஆகிய இரண்டு ஆறுகளுக்கு நடுவே இருந்த 
மெசப்பட்டேமியாவில்‌ (அதாவது இன்றைய ஈராக்‌) சுமேரியர்கள்‌ வாழ்ந்துவந்தனர்‌. 
ஊருக்‌ போன்ற மெசப்பட்டேமிய நாகரிகத்தின்‌ முதல்‌ நகரங்களைச்‌ சுமேரியர்கள்‌ 
கட்டி எழுப்பினர்‌. 

- ஹரப்பா நாகரிகம்‌ தனித்துவமிக்க ஒரு நாகர்கம்‌. 

- ஹரப்பா நாகரீகத்தில்‌ மிகச்சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருந்த நகரங்களைக்‌ 
கொண்டிருந்தனர்‌. 

- நகரங்களின்‌ தெருக்கள்‌ நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருந்தன. 

- வீடுகள்‌ எல்லா சமயங்களிலும்‌ வடக்கு-தெற்கு அல்லது இழக்கு-மேற்கு திசையைப்‌ 
பார்த்தபடி வரிசையாகக்‌ கட்டப்பட்டிருந்தன. 

- அவர்களது நீர்‌ மேலாண்மை தொழில்நுட்பம்‌ மிக நவீனமாக இருந்தது. 

- சமிபத்தில்‌ மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகள்‌ ஹரப்பாவில்‌ உள்ள அனைத்து 
வீடுகளிலும்‌ கழிவறைகள்‌ இருந்ததை உறுதி செய்துள்ளன. 

- ஹரப்பாவிற்கு வரும்‌ வர்த்தகர்கள்‌ மற்றும்‌ விருந்தினருக்கு வசதியாக பொது 
குளியல்‌ மேடைகளும்‌ அமைக்கப்பட்டிருந்தன. 

- அகழாய்வுகளில்‌ லட்சக்கணக்கான பெண்கள்‌ அணியும்‌ வளையல்கள்‌ 
கிடைத்தன. 

- அகழாய்வில்‌ இடைத்திருக்கின்ற முத்திரைகளில்‌ 60 சதவீத முத்திரைகளில்‌ 
ஒற்றைக்‌ கொம்பு விலங்கு உருவம்‌ பொறித்தவை கிடைத்துள்ளன. இது அரச 
முத்திரையாக இருக்கலாம்‌. 

- அந்த மாபெரும்‌ நகரத்தின்‌ எல்லா பகுதிகளிலும்‌ பொருட்களை எடை போடுவதற்கு 
ஒரே வழி முறைதான்‌ பின்பற்றப்பட்டது. தரப்படுத்தப்பட்ட கனச்சதுர எடைக்‌ கற்கள்‌ 
பயன்படுத்தப்பட்டன. 


சிந்துவெளி நாகரிகம்‌ அல்லது ஹரப்பா நாகரிகம்‌ செழித்திருந்த நிலப்பகுதிகளில்‌ 
எந்த மொழிக்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்த மொழி பேசப்பட்டது என்ற கேள்வி தொடர்ந்து 
சவாலாக இருக்கும்‌ ஒன்று. ஹரப்பா எழுத்து வரிவடிவத்தின்‌ அடிப்படை மொழி 
முதல்நிலைத்‌ திராவிட மொழியாக இருக்கலாம்‌ என்று பெரும்பாலான வரலாற்று 
ஆசிரியர்களும்‌ மொழியியலாளர்களும்‌ ஆதரிப்பதை நூலாசிரியர்‌ குறிப்பிடுகிறார்‌. 


eee 


138 


இப்பகுதியில்‌ மெசப்பட்டேமியா மொழிகள்‌, அதிலும்‌ குறிப்பாக, ஈல மொழி பற்றி 
ஆய்வாளர்கள்‌ கவனத்தைக்‌ குவிக்க வேண்டும்‌ என்பதை நூலாசிரியர்‌ சுட்டிக்‌ 
காட்டுகின்றார்‌. இந்திய மக்கள்‌ தொகையில்‌ ஐந்தில்‌ ஒரு பங்கு மக்களால்‌ திராவிட 
மொழிக்குடும்பத்தைச்‌ சேர்ந்த மொழிகள்‌ பேசப்படுகின்றன. உலகிலேயே 
ஆறாவது பெரிய மொழிக்‌ குடும்பமாக அமைந்திருக்கின்றது திராவிட மொழிக்‌ 
குடும்பம்‌. திராவிட மொழிகளுக்கும்‌ ஈல மொழிக்கும்‌ உள்ள தொடர்பை ஆராய 
வேண்டியதன்‌ அவசியத்தை நூலாசிரியர்‌ குறிப்பிடுகின்றார்‌. அதில்‌ குறிப்பாக 
பிற்கால ஈல மொழி திராவிட மொழிக்‌ குடும்பத்தின்‌ பிராகுயி மொழியை 
ஒத்திருந்தது என்ற செய்தியையும்‌ சுட்டிக்கட்டுகின்றார்‌. 


இதில்‌ மேலும்‌ சுவாரசியமான ஒரு செய்தி என்னவென்றால்‌ பெஹிஸ்டன்‌ 
கல்வெட்டுகளின்‌ புதிரை விடுவிப்பதில்‌ முக்கிய பங்காற்றிய எட்வின்‌ நாரிஸ்‌ 
என்னும்‌ மொழியியலாளர்‌, ஈல எழுத்து வரிவடிவம்‌ தமிழ்‌ எழுத்து வரிவடிவத்தோடு 
அதிகமாக ஓத்துப்‌ போடுறது என்பதை 1853 ஆம்‌ ஆண்டிலேயே கண்டுபிடித்தார்‌ 
என்ற செய்தி. இதுகுறித்து மேலும்‌ பலர்‌ இத்தொடர்புகளைப்‌ பற்றி ஆராய்ந்த 
செய்திகளையும்‌ மெக்‌ ஆல்பியன்‌ 1981 ஆம்‌ ஆண்டில்‌ எழுதிய Proto Elamo Dravidian: 
The Evidence and its Implications என்ற ஆய்வறிக்கையைத்‌ தனிக்‌ கவனத்தோடு 
நூலாசிரியர்‌ குறிப்பிடுகின்றார்‌. 


இதன்‌ தொடர்ச்சியாக கல்வெட்டியலாளரான ஐராவதம்‌ மகாதேவன்‌, பேராசிரியர்‌ 
அஸ்கோ பர்போலா ஆகியோர்‌ ஹரப்பா மொழியைப்‌ படிக்கத்‌ தொடங்குவதற்கான 


139 


புதிய கண்ணோட்டங்களைக்‌ குறிப்பிட்ட செய்திகள்‌ அமைகின்றன. அதில்‌ மிக 
முக்கியமாக ஆய்வாளர்‌ ஐராவதம்‌ மகாதேவன்‌ 2015 ஆம்‌ ஆண்டில்‌ நிகழ்த்திய 
சொற்பொழிவில்‌ கூறப்பட்ட கருத்துக்களை நூலாசிரியர்‌ முக்கியமாகக்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. 

1) ஹரப்பர்கள்‌ வேத காலத்தைச்‌ சேர்ந்த ஆரியர்கள்‌ பேசிய மொழிக்கு எதிரான 
மொழியைப்‌ பேசினர்‌. 

2) சிந்து சமவெளிப்‌ பகுதியில்‌ கிடைத்த வரி வடிவங்களின்‌ மொழி திராவிட 
மொழியின்‌ தொடக்கக்‌ கால வடிவங்களில்‌ ஒன்று 

3) சிந்து சமவெளி நாகரிகம்‌ ஆரியர்களுக்கு முந்தியது என்பதற்கு ஏராளமான 
சான்றுகள்‌ இருக்கின்றன 

4) சிந்து சமவெளி நாகரிக முத்திரைகளில்‌ பல விலங்குகள்‌ இடம்‌ பெற்றிருந்த 
போதும்‌ குதிரைகள்‌ மட்டும்‌ இடம்‌ பெறவில்லை. 

5) சிந்து சமவெளி நாகரிக முத்திரைகளில்‌ புலி பரவலாக இடம்பெற்றிருந்தது. 

6 சிந்து சமவெளி நாகரிகம்‌ பெரும்பாலும்‌ நகர்ப்புற நாகரீகமாக இருந்தது. 


சிந்துவெளியில்‌ பேசப்பட்ட திராவிடமொழிகள்‌ தென்னிந்தியாவை அடைந்த காலம்‌ 
எது என்ற கேள்வி முக்கியமானது. கிமு 2500 ஆம்‌ ஆண்டு வாக்கிலேயே 
திராவிடமொழிகள்‌ தென்னிந்தியாவை அடைந்து விட்டன. தென்னிந்தியாவிற்குத்‌ 
திராவிட மொழிகளை முதன்முதலாக கொண்டுவந்தவர்கள்‌ ஹரப்பாவின்‌ 
மேய்ப்பாளர்களாக இருந்திருக்க வேண்டும்‌ என்பதையும்‌ நூலாசிரியர்‌ 
விவரிக்கின்றார்‌. தென்னிந்திய மூதாதையரோடு அவர்களுக்கு ஏற்பட்ட கலப்பு 
இன்றைய தென்னிந்திய மக்கள்‌ தொகையின்‌ பெரும்‌ பங்களிப்பிற்குக்‌ 
காரணமாகியிருக்கின்றது. 


இந்தியர்கள்‌ பேசும்‌ மொழிகள்‌ 4 முக்கிய மொழிக்குடும்பங்கள்‌ பற்றியும்‌ நூல்‌ 
வரிசையாகப்‌ பட்டியலிடுறெது. 

1. இந்திய-ஜரோப்பிய மொழிக்‌ குடும்பம்‌ முக்கால்வாசி இந்தியர்கள்‌ இதைப்‌ 
பேசுகின்றனர்‌ 

2. திராவிட மொழிக்‌ குடும்பம்‌ (ஐந்தில்‌ ஒரு பங்கு இந்தியர்கள்‌ பேசுகின்றனர்‌) 

3. ஆஸ்‌்திரோ ஆசிய மொழிக்‌ குடும்பம்‌ (1.2 சதவீத இந்திய மக்கள்‌ பேசுகின்றனர்‌) 

4. திபெத்திய பர்மிய மொழிக்‌ குடும்பம்‌ ( 1 சதவீதத்திற்கும்‌ குறைவான இந்தியர்கள்‌ 
பேசுகின்றனர்‌ 


சிந்துவெளி நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகம்‌ என அழைப்பது ஆய்வு ரீதியாக 
பொருத்தமானதாக இருக்காது, ஏனெனில்‌ கக்கர்‌- ஹக்ரா ஆறுகளை சரஸ்வதி என 
அழைப்பதில்‌ இருக்கும்‌ சர்ச்சைகள்‌ இதற்கு வலு சேர்க்கவில்லை என்பதையும்‌ 
நூலாசிரியர்‌ கூறி இக்கருத்தாக்கத்தைத்‌ தகர்க்கின்றார்‌. 


eee 


740 


PE D 


இந்த நூலின்‌ இறுதி அத்தியாயமாக வருவது ' இறுதியாக 
குடியேறியவர்கள்‌:ஆரியர்கள்‌' என்ற தலைப்பிலான பகுதி. உணர்ச்சிகளைக்‌ 
கிளர்ந்தெழச்‌ செய்யும்‌ கேள்வியாக இன்றளவும்‌ இருப்பது இந்திய-ஐரோப்பிய 
மொழி பேசியவர்களது இந்தியாவிற்கான வருகையைப்‌ பற்றிய காலம்‌, அதன்‌ 
தாக்கம்‌, அவை ஏற்படுத்திய விளைவுகள்‌ என்பது தொடர்பானவை. 


இதற்கு முக்கியக்‌ காரணம்‌; 

1) இந்தியக்‌ கலாச்சாரம்‌ என்பது ஆரிய சமஸ்கிருத அல்லது வேத கலாச்சாரத்தைச்‌ 
சார்ந்தது அல்ல என்பது, 

2 இந்திய ஐரோப்பிய மொழி பேசியவர்கள்‌ எப்போது இந்தியாவிற்கு வந்தனர்‌ என்று 
கேட்பது... எப்போது நாம்‌ நம்முடைய கலாச்சாரத்தில்‌ பல்வேறு கூறுகளை 
இறக்குமதி செய்தோம்‌... அல்லது இரண்டறக்‌ கலக்கும்‌ வகையில்‌ 
உள்வாங்கிக்கொண்டோம்‌ என்று கேட்பதற்குச்‌ சமமானது, 

என்ற இரண்டு காரணங்களை நூலாசிரியர்‌ குறிப்பிடுகின்றார்‌. 


சற்று நமது சமகாலச்‌ சூழலைச்‌ சந்திப்போம்‌... 

நமது அன்றாட வாழ்வியலைச்‌ சுற்றிக்‌ கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற 
சடங்குமுறைகள்‌, வழிபாட்டு முறைகள்‌, நம்பிக்கைகள்‌, மூடப்‌ பழக்க வழக்கங்கள்‌ 
என ஒவ்வொன்றாக எடுத்துப்‌ பட்டியலிட்டு அவற்றை நாம்‌ ஆராயத்‌ தொடங்கினால்‌ 
தமிழர்‌ பண்பாட்டின்‌ அடிநாதமாக இருக்கின்ற இயற்கை சார்ந்த வாழ்வியல்‌ 


141 


கூறுகளிலிருந்து வெகுதூரம்‌ பெயர்ந்து ஆரியர்களின்‌ வைக்க பாரம்பரியத்தையும்‌ 
பண்பாட்டையும்‌ ஒவ்வொரு சிறு சிறு கூறுகளாக உள்வாங்கிக்‌ கொண்ட 
உண்மையை நாம்‌ உணர முடியும்‌. பேச்சளவில்‌ ஆரியத்தையும்‌ 
சமஸ்கிருதத்தையும்‌ வெறுத்து ஒதுக்கித்‌ தள்ளி வைப்பவர்கள்‌ கூடத்‌ தங்களது 
அன்றாடக்‌ குடும்பச்‌ சடங்குகள்‌, வழிபாட்டுக்‌ கூறுகள்‌ ஆஇயவற்றில்‌ 
அப்பண்பாட்டுக்‌ கூறுகளை இயல்பாக உள்வாங்கிக்‌ கொண்டு அவற்றைக்‌ 
கடைபிடித்து வருவதைக்‌ கண்கூடாகக்‌ காண முடிகிறது. இது இன்றைய 
நிதர்சனமான நகைமுரண்‌! 


இந்திய ஐரோப்பிய மொழிகளைப்‌ பேசிய தங்களை ஆரியர்கள்‌ என்று கூறிக்‌ 
கொண்டவர்கள்‌ எங்கிருந்து இந்திய நிலப்பகுதி வந்தார்கள்‌ அவர்கள்‌ எப்போது 
இங்கு வந்தனர்‌? இதுவே மையக்‌ கேள்வி. 

தற்போது இந்திய மக்களில்‌ முக்கால்வாசிப்பேர்‌ ஹிந்தி, குஜராத்தி, பஞ்சாபி, 
மராத்தி போன்ற இந்திய ஜரோப்பிய மொழிகளைப்‌ பேசுகின்றனர்‌. உலக மக்களில்‌ 
இதே மொழிக்‌ குடும்பத்தைச்‌ சார்ந்த 40 சதவிதெத்தினர்‌ ஆங்கிலம்‌, ஸ்பானிஷ்‌ 
பிரெஞ்சு, ஈரான்‌, ரஷ்யன்‌, ஜெர்மன்‌ ஆகிய மொழிகளைப்‌ பேசுகின்றனர்‌. இந்தியத்‌ 
துணைக்கண்டம்‌ தான்‌ இந்து ஐரோப்பிய மொழிக்‌ குடும்பத்தின்‌ கிழக்கு 
எல்லையாக இருக்கிறது. இந்தியாவிற்குக்‌ இழக்கே இந்திய-ஐரோப்பிய 
மொழியைப்‌ பேசும்‌ நாடுகள்‌ இல்லை. இந்த நிலையில்‌ இந்த இந்தோ ஐரோப்பிய 
மொழிக்‌ குடும்பம்‌ எப்படி இந்தியாவின்‌ ஆதிக்க மொழியாக மாறியது என்ற 
கேள்வியை முன்வைக்கின்றார்‌ நூலாசிரியர்‌. இந்த மொழி இந்த நிலத்தில்‌ 
தோன்றாதது, கடந்த ஒரு காலத்தில்‌ இந்தியாவிற்குள்‌ வந்திருக்க வேண்டும்‌ என்று 
தன்‌ பதிலையும்‌ இரண்டு வெவ்வேறு சாத்தியக்கூறுகளை விளக்கி விவரிக்கின்றார்‌. 


ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக உலகளாவிய பல அறிஞர்களையும்‌ சோர்வடையச்‌ 
செய்துகொண்டிருந்த ஆரியர்களின்‌ இடப்பெயர்ச்சி தொடர்பான கேள்விக்கு 
மரபணுவியல்‌ ஆய்வுகள்‌ விடை கண்டுள்ள செய்தியை மரபியல்‌ கூறுகளை விளக்கி 
அறிவியல்பூர்வமாக நூலாசிரியர்‌ இப்பகுதியில்‌ இந்திய ஐரோப்பிய மொழிகளைப்‌ 
பேசியவர்கள்‌ இந்தியாவுக்கு  இடம்பெயர்ந்தது தொடர்பான கேள்விக்கு 
முற்றுப்புள்ளி வைத்த ஆய்வு 2018 மார்ச்‌ 31 அன்று வெளியான The Genomic Formation 
of South and Central Asia என்ற தலைப்பு கொண்ட அறிக்கையாகும்‌. (ஆர்வமுள்ளோர்‌ 
இணையத்திலிருந்து வாசிக்கலாம்‌. 


=s J நமல்‌ 


இறுதியாகக்‌ குடியேறியவர்கள்‌ ஆரியர்கள்‌ என்ற இறுதி அத்தியாயத்தில்‌ மேலும்‌ 
சில பகுதிகளைக்‌ காண்போம்‌. 


ஸ்டெப்பி புல்வெளியில்‌ இருந்த மேய்ப்பாளர்கள்‌ இன்றைய வடக்கு 
ஆப்கானிஸ்தான்‌, தெற்கு உஸ்பெகிஸ்தான்‌, தஜிகிஸ்தான்‌ பகுதிகளில்‌ பரவியிருந்த 
நாகரிகங்களின்‌ மீது எந்தத்‌ தாக்கத்தையும்‌ விளைவிக்காமல்‌ தெற்கு நோக்கிச்‌ 


eee 


142 


சென்று தெற்காசியாவை அடைந்து அங்கு ஹரப்பா நாகரீகத்தைச்‌ சேர்ந்த 
மக்களுடன்‌ இனக்கலப்பில்‌ ஈடுபட்டனர்‌. இதன்‌ விளைவாக இந்தியாவில்‌ இன்று 
இருக்கும்‌ இரண்டு முக்கிய பரம்பரையில்‌ ஒன்றான வட இந்திய மூதாதையர்‌ என்ற 
பிரிவு உருவாக இவர்கள்‌ காரணமாகினர்‌. 


தென்னிந்திய மூதாதையர்‌ என்போர்‌ அதே காலகட்டத்தில்‌ ஹரப்பா நாகரிகத்தைச்‌ 
சேர்ந்த மக்கள்‌ தெற்குப்‌ பகுதி இந்தியாவிலிருந்த முதல்‌ இந்தியர்களுடன்‌ 
மேற்கொண்ட இனக்கலப்பால்‌ உருவானவர்கள்‌. இந்த ஸ்டெப்பி புல்வெளி 
மேய்ப்பாளர்கள்‌ யம்னயா என்று அழைக்கப்படுகின்றார்கள்‌. 


யார்‌ இந்த யம்னயா மக்கள்‌ என்ற கேள்வி தற்சமயம்‌ மனிதகுல ஆய்வுலகில்‌ 
ஆர்வத்துடன்‌ பேசப்படும்‌ ஒரு கேள்வியாக அமைூறது. இவர்கள்‌ அடிப்படையில்‌ 
கி.மு 50,000லிருந்து 30,000 ஆண்டுகளுக்கு இடையிலான காலகட்டத்தில்‌ 
ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறி ஸ்டெப்பி புல்வெளிப்‌ பகுதிகளில்‌ 
குடியேறியவர்கள்‌. ஏனைய மக்களுடன்‌ இருந்து தூரமும்‌ புவியியல்‌ தடைகளும்‌ 
அவர்களைப்‌ பிரித்ததால்‌ மரபியல்‌ ரீதியில்‌ முற்றிலுமாக வேறுபட்டவர்களாக 
இவர்கள்‌ பரிணாம வளர்ச்சி அடைந்தனர்‌. 


யம்னயா மக்களின்‌ தனிப்பட்ட பண்பாட்டுக்‌ கூறுகளாக இறந்து போன ஒருவரை 
ஒரு மரப்பெட்டியில்‌ போட்டுப்‌ புதைத்து அந்த இடத்தில்‌ கல்லாலும்‌ மண்ணாலும்‌ 
மேடெழுப்பி கல்லறை மேடுகளை உருவாக்கும்‌ பண்பும்‌, குதிரைகள்‌ பூட்டிய 
சக்கரங்கள்‌ கொண்ட வண்டிகள்‌ அமைத்தல்‌ என்ற பண்பும்‌ முக்கியத்துவம்‌ 
பெறுகின்றன. ஸ்டெப்பி புல்வெளி பகுதிகளில்‌ குதிரைகள்‌ பூட்டிய வண்டிகள்‌ 


143 


அவர்கள்‌ நெடுந்தூரம்‌ பயணம்‌ செய்யவும்‌, தண்ணீரைச்‌ சுமந்து வரவும்‌ புதிய 
பகுதிகளுக்குப்‌ பயணம்‌ செய்து அங்குப்‌ பெண்களைக்‌ கவர்ந்து அப்பகுதிகளில்‌ 
இனப்பெருக்கத்தின்‌ வழியாக தங்கள்‌ எண்ணிக்கையையும்‌ ஆளுமையை 
விரிவாக்கம்‌ செய்தமை போன்றவற்றைக்‌ கூறலாம்‌. 


யம்னயா மக்கள்‌ இழு 3,000 ஆண்டு வாக்கில்‌ முதலில்‌ ஐரோப்பாவில்‌ நுழைந்தனர்‌. 
'கயிற்றுப்‌ பதிவுப்‌ பாண்டம்‌' (Corded ware culture) பண்பாட்டுடன்‌ யம்னயா குழு 
தொடர்புப்‌ படுத்தப்படுவதையும்‌ காண்கிறோம்‌. உதாரணமாக ஜெர்மனியில்‌ 
கிடைத்த பண்டைய மனிதர்களின்‌ டிஎன்‌ஏ ஆய்வுகளின்படி இப்பண்பாட்டைச்‌ 
சார்ந்தோரில்‌ 75 சதவீதத்தினர்‌ யம்னயா பரம்பரையினர்‌ என்பது தெரிய வந்தது. 
ஐரோப்பாவில்‌ யம்னயா பரவலாக்கம்‌ மத்திய தரைக்கடல்‌ பகுதியில்‌ வழக்கிலிருந்த 
பெண்‌ தெய்வ வழிபாட்டை மாற்றி வன்முறையின்‌ வடிவமாகத்‌ திகழ்கின்ற Suis 
போன்ற ஆண்‌ போர்‌ கடவுளர்‌ உருவாக்கத்திற்கு அடித்தளம்‌ அமைத்தது; இதன்‌ 
தொடர்ச்சியாக ஆணாதிக்கச்‌ சமூகமாக இது மாறியது என்பதையும்‌, இதன்‌ 
தாக்கம்‌ ஐரோப்பா முழுமைக்கும்‌ பரவியது என்பதையும்‌ காண முடிறெது. 


இதில்‌ மிக முக்கியமாகக்‌ கருத வேண்டிய ஒன்று, 'இடம்‌ பெயர்ந்தவர்கள்‌ 
உருவாக்கிய புதிய கலாச்சாரங்களில்‌ வன்முறையைக்‌ கொண்டாடுகின்ற, 
ஆண்களை மையப்படுத்துகின்ற போக்கு மிகவும்‌ தூக்கலாக இருந்தது என்பது. 
இதற்குச்‌ சான்றாக, அகழாய்வுகளில்‌ கிடைத்த கல்லறைகளில்‌ பெரும்பாலும்‌ ஆண்‌ 
எலும்புக்கூடுகளே காணப்பட்டன என்றும்‌, அவை பெருங்காயங்களுடன்‌ இருந்தன 
என்றும்‌ அவற்றின்‌ அருகில்‌ போர்க்கோடாரிகள்‌ இருந்தன' என்பதையும்‌ 
நூலாசிரியர்‌ குறிப்பிடுகின்றார்‌. யம்னயா மக்களின்‌ இடப்பெயர்ச்சி ஆண்களை 
மையமாகக்‌ கொண்டிருந்தது. யம்னயா மக்களிடம்‌ மண்பாண்டங்கள்‌ செய்யும்‌ 
பாரம்பரியம்‌ இருக்கவில்லை. அவர்கள்‌ ஓரிடத்தில்‌ தங்காமல்‌ வெவ்வேறு 
இடங்களுக்குத்‌ திரிந்து கொண்டிருந்தமையால்‌ அவர்களுக்கு உடையாத, எளிதில்‌ 
எடுத்துச்‌ செல்லக்கூடிய பொருட்கள்‌ தேவைப்பட்டன. ஆனால்‌ கயிற்றுப்‌ பதிவுப்‌ 
பாண்டப்‌ பண்பாட்டைச்‌ சேர்ந்த பெண்களை இவர்கள்‌ கவர்ந்ததால்‌ 
மண்பாண்டங்கள்‌ செய்யும்‌ கலை இவர்கள்‌ பண்பாட்டில்‌ இடம்பெறத்‌ 
தொடங்கியது. இதனை விவரிக்கும்‌ வகையில்‌ யம்னயா இனத்தின்‌ ஆரம்பக்காலக்‌ 
கல்லறைகளில்‌ கிடைக்காத மண்பாண்டங்கள்‌ பிந்தைய கல்லறை அமைப்புகளில்‌ 
கிடைப்பதை ஆசிரியர்‌ விளக்குகிறார்‌. 


Population Genomics of Bronze Age Eurasia என்ற தலைப்பிலான 2015ம்‌ ஆண்டு கட்டுரை 
வழங்கும்‌ இடப்பெயர்வு தகவல்களையும்‌ இப்பகுதியில்‌ நூலாசிரியர்‌ 
விவரிக்கின்றார்‌. தங்களை ஆரியர்கள்‌ என அழைத்துக்‌ கொண்ட இந்திய- 
ஐரோப்பிய மொழி பேசிய இந்த ஸ்டெப்பி புல்வெளி மேய்ப்பாளர்கள்‌ இந்தோ- 
ஈரானியர்‌ என்றும்‌ அழைக்கப்படுகின்றனர்‌. அவர்கள்‌ இறுதியில்‌ ஈரானிலும்‌, 
இந்தியாவிலும்‌ நிரந்தரமாகக்‌ குடியேறினர்‌ என்றும்‌, ஜொராஸ்டிரிய மதத்தின்‌ 
முக்கிய புனித நூலான அவெஸ்தாவிலும்‌ ரிக்‌ வேதத்தில்‌ வெளிப்படுகின்ற 


eee 


144 


கலாச்சாரங்கள்‌ மற்றும்‌ தொன்மக்கதைகளில்‌ ஏராளமான ஒற்றுமைகள்‌ 
இருப்பதையும்‌ நூலாசிரியர்‌ சுட்டிக்‌ காட்டுகின்றார்‌. 


2017ம்‌ ஆண்டில்‌ வெளிவந்த A Genetic Chronology for the Indian Subcontinent Points to heavily 
sex-biased Dispersals என்ற கட்டுரையைக்‌ குறிப்பிட்டு இந்திய-ஐரோப்பிய 
மேய்ப்பாளர்கள்‌ சமுதாயங்களில்‌ பரவலாகக்‌ காணப்படுகின்ற ஆணாதிக்க 
அமைப்பு முறை, திருமணமானதும்‌ மணப்பெண்ணை மணமகன்‌ குடும்பத்திற்கு 
அனுப்பி வைக்கும்‌ கலாச்சாரம்‌, தந்தை வழி உறவு முறை போன்றவற்றோடு 
பொருந்துவதையும்‌ குறிப்பிடுகின்றார்‌. இதனை நோக்கும்‌ போது இன்று 
தமிழ்ச்சமூகம்‌ உள்வாங்கிக்‌ கொண்ட முக்கிய சமூக அமைப்பாக உள்ள மணமகள்‌ 
கணவன்‌ வீட்டிற்கு அனுப்பும்‌ முறை, ஆரியப்‌ பண்பாட்டைத்‌ தமிழ்ப்‌ பண்பாடும்‌ 
உள்வாங்கிக்‌ கொண்டதோ என்ற ஐயத்தை எழுப்புகிறது. இது, நமது சமூக 
வாழ்வியல்‌ கூறுகளையும்‌ தமிழர்கள்‌ மீளாய்வு செய்ய வேண்டியதன்‌ அவசியத்தை 
வெளிப்படுத்துறெது! 


es: eae 


ஆத இந்தியர்கள்‌ யார்‌ என்ற கேள்விக்கு விடைதேடும்‌ முயற்சியை எளிதாக 
விவரிக்க நூலாசிரியர்‌ டோனி ஜோசஃப்‌ நாம்‌ சாப்பிடும்‌ பீட்சாவை ஓர்‌ 
உதாரணமாக எடுத்துக்‌ கொள்கிறார்‌. 

1. பீட்சாவின்‌ அடித்தட்டு - 65,000 ஆண்டு வாக்கில்‌ ஆப்பிரிக்காவில்‌ இருந்து 
வெளியேறி, மத்தியக்‌ கழக்கு ஆசியா வழியாக வந்து, இந்தியக்‌ கடற்கரையோர 
நிலப்‌ பகுதிகளின்‌ வழியாக தென்னிந்தியா வரை வந்து, பிறகு கிழக்கு நோக்கிச்‌ 
சென்று இந்தியா முழுமைக்கும்‌ பரவியவர்கள்‌. இவர்களே பூர்வகுடி மக்கள்‌ என்று 
அறியப்படுபவர்கள்‌. 

2. அடுத்து, ஜாக்ரோஸ்‌ மலைப்பகுதி மேய்ப்பாளர்கள்‌ பலுசிஸ்தான்‌ வந்தடைந்து, 
அங்கிருந்த முதல்‌ இந்தியர்களோடு இனக்கலப்பில்‌ ஈடுபட்டபோது பீட்சாவின்‌ 
அடித்தட்டின்‌ மீது பரப்பப்பட்ட சாஸ்‌ போன்று என எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. இவர்கள்‌ 
ஹரப்பா நாகரீகத்தை உருவாக்கியவர்கள்‌. 

3. பொ.ஆ.மு 2000ப்‌ பிறகு ஆரியர்கள்‌ இப்பகுதிக்கு வந்தபோது அந்த அடித்தட்டின்‌ 
மேல்‌ ஏற்கனவே பூசப்பட்ட தக்காளி சாஸின்‌ மீது தூவப்பட்ட Few போல அவர்களை 
எடுத்துக்கொள்ளலாம்‌. அவர்களை வட இந்தியாவில்‌ அதிகமாகவும்‌ 
தென்னிந்தியாவில்‌ குறைவாகவும்‌ பீட்சாவின்‌ மீது உள்ள தக்காளி சாஸின்‌ மீது 
தூவப்பட்டது போல உருவகப்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. 

4. அதே காலகட்டத்தில்‌ வெளியிலிருந்து இந்திய நிலப்‌ பகுதிக்குள்‌ வந்த ஆஸ்திரோ 
ஆசிய மொழிகள்‌ பேசும்‌ மக்கள்‌, திபெத்திய பர்மிய மொழிகள்‌ பேசிய மக்கள்‌, 
கிரேக்கர்கள்‌, யூதர்கள்‌, பார்சிகள்‌, சிரியர்கள்‌, முகலாயர்கள்‌, போர்த்துக்‌கசியர்கள்‌, 
ஆங்கிலேயர்கள்‌, பிரெஞ்சுக்காரர்கள்‌, என பலப்பல சீஸ்‌ வகைகளும்‌ இந்தப்‌ பீட்சா 
தட்டின்‌ மேல்‌ தூவப்பட்ட வகையில்‌ உருவகம்‌ செய்கிறார்‌. இப்படி பல்வேறு 
காலகட்டங்களில்‌ இந்த பீட்சா அடித்தட்டின்‌ மேல்‌ இருக்கின்ற தக்காளி சாஸின்‌ 
மேல்‌ படிப்படியாக தூவப்படுகின்ற சீஸ்களாக இந்தியாவிற்குள்‌ வந்து சேர்ந்த, 


eee 


145 


இங்கேயே தங்கிவிட்டவர்கள்‌ இனக்கலப்பில்‌ ஈடுபட்டு இந்தியர்களாக உருவானதை 
இவ்வகையில்‌ பீட்சா ஒன்றை உதாரணமாக எடுத்துக்‌ கொண்டு பீட்சா 
உருவகத்தைப்‌ பயன்படுத்துகிறார்‌ நூலாசிரியர்‌. 

இது இந்திய றிலப்பகுதிக்குள்‌ மக்கள்‌ இடப்பெயர்ச்‌சியையும்‌, குடியேற்றத்தையும்‌ 
எளிதாக விளக்குகின்றது எனலாம்‌. 


பொ.ஆ.மு. 150 வாக்கில்‌ பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம்‌ என்ற நூலில்‌ ஆரியர்களின்‌ 
பூமி எது என்று கேள்வி எழுப்பி, கலாக்கா காடுகள்‌, கங்கை ஆறும்‌ யமுனை ஆறும்‌ 
சந்திக்கும்‌ இடத்திற்கு அருகில்‌ இருந்திருக்க வேண்டுமென்றும்‌, பரியாத்திரை 
மலைகள்‌ அதாவது விந்தியமலைகளாக இருக்க வேண்டும்‌ என்றும்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. 


பொ.ஆ.மு 500 ஆம்‌ ஆண்டு வாக்கில்‌ இந்தியாவில்‌ தோன்றிய மகத நாடும்‌ மகதப்‌ 
பேரரசும்‌ வரலாற்றில்‌ முக்கியத்துவம்‌ பெறும்‌ ஓர்‌ அரசு. பொ.ஆ.மு 7ஆம்‌ 
நூற்றாண்டுக்கும்‌ பொ.ஆ.மு 5ஆம்‌ நூற்றாண்டுக்கும்‌ இடையே இங்தருந்துதான்‌ 
புத்த மதமும்‌ சமண மதமும்‌ தோன்றின. இவை ஏற்கனவே இருந்த ஆரிய மதத்தின்‌ 
அடிப்படையான வேத நூல்களையும்‌, சடங்குகளையும்‌, சமூகத்தில்‌ நிலவிய பழக்க 
வழக்கங்களையும்‌ கேள்வி கேட்டன. முதல்‌ இந்தியப்‌ பேரரசான மெளரியப்‌ பேரரசு 
பொ.ஆ.மு 322 -180ல்‌ இப்பகுதியில்தான்‌ தோன்றியது. 


146 


ஆரியர்‌ பண்பாட்டை விளக்கும்‌ நூலாசிரியர்‌ &ழ்க்கண்ட வகையில்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. 

- அர்ச்சகர்களுக்குத்‌ தாராளமாக தானம்‌ வழங்குவது 

- பெரிய பலிச்‌ சடங்குகள்‌ 

- ஆட்சியாளர்களுக்கும்‌ பிராமணர்களுக்கும்‌ இடையே நெருக்கமான சார்புடைய 
உறவு 


மெளரியப்‌ பேரரசைப்‌ பற்றி விவரிக்கும்‌ நூலாசிரியர்‌, ஆய்வாளர்‌ 
புரோன்க்ஹார்ஸ்ட்‌ கூறும்‌ கீழ்க்காணும்‌ செய்திகளைப்‌ பதிகிறார்‌. அவை: 

- மெளரியப்‌ பேரரசை ஆண்ட எந்த அரசருக்கும்‌ பிராமணர்களிடத்திலும்‌ 
அவர்களுடைய கோட்பாடுகள்‌ மீதும்‌ எவ்விதமான ஈடுபாடும்‌ இருக்கவில்லை 

- மகத நாட்டின்‌ தொடக்கக்‌ கால அரசர்களாகிய பிம்பிசாரர்‌, அஜாதசத்ரு ஆகியோர்‌ 
தங்களுடைய மதத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ என்று புத்த மதத்தினர்‌ கூறுகின்றனர்‌; 
இதையே ஜைன மதத்தினரும்‌ கூறுகின்றனர்‌. 

- பொ.ஆ.மு 350ஆம்‌ ஆண்டுவாக்கில்‌ அப்பகுதியை ஆண்ட நந்த பேரரசர்கள்‌ ஜைன 
மதத்தைப்‌ பெரிதும்‌ ஆதரித்தனர்‌. 

- நந்தர்களைத்‌ தூக்கி எறிந்த சந்திரகுப்த மவுரியர்‌ நந்தர்களைப்‌ போலவே 
பிராமணர்களிடத்திலும்‌ எந்தவிதமான ஈடுபாடும்‌ காட்டவில்லை 

- சந்திரகுப்த மவுரியர்‌ ஜைன மதத்திற்கு மாறி ஒரு ஜைன துறவியாக இருந்தார்‌ 

- அவருடைய மகன்‌ பிம்பிசாரர்‌ பிராமணர்கள்‌ அல்லாத சமய இயக்கங்களை, 
குறிப்பாக, ஆசவகச்‌ சமய இயக்கத்தை ஆதரித்தார்‌ 

- அவருடைய மகனான அசோகர்‌ புத்த மதத்தைத்‌ தழுவினார்‌ 

- அவருக்கு அடுத்து வந்தவர்கள்‌ ஆசீவகத்தில்‌ அதிகம்‌ ஆர்வம்‌ காட்டினர்‌ 

- மெளரியப்‌ பேரரசின்‌ வீழ்ச்சிக்குப்‌ பின்‌ வந்த கங்கர்கள்‌ பிராமணர்களாக இருந்த 
காலகட்டத்தில்தான்‌, பொ.ஆ.மு 185 வாக்கில்‌, பிராமணர்கள்‌ சமூகத்தில்‌ தாங்கள்‌ 
எதிர்பார்த்த இடத்தை அடையத்‌ தொடங்கினர்‌. 

மனுதர்ம சாத்திரம்‌ பொ.ஆ.மு. 3ஆம்‌ நூற்றாண்டில்‌ எழுதப்பட்டது என்பதை இங்கு 
கவனிக்க வேண்டும்‌. 


பொ.ஆ.மு 6-2ஆம்‌ நூற்றாண்டு காலகட்டம்‌ இந்திய வரலாற்றில்‌ முக்கியத்துவம்‌ 
பெறுகின்ற காலமாகக்‌ கருதப்படுறெது.உபநிடதங்கள்‌ 
இயற்றப்பட்டன.உலகிலேயே முதன்‌ முதலாக மதப்‌ பரப்பாளர்கள்‌ மூலமாக 
மதங்கள்‌ பரப்பிய பெளத்தமும்‌ சமணமும்‌ தோன்றின.சமணம்‌ இந்தியாவின்‌ பல 
இடங்களுக்குக்‌ கொண்டு சென்று சேர்க்கப்பட்டது.புத்த மதம்‌ கிழக்காசிய 
நாடுகளிலும்‌ உலகின்‌ ஏனைய பிற பகுதிகளுக்கும்‌ கொண்டு சென்று 
சேர்க்கப்பட்டது. 


இவை மட்டுமன்றி, சங்கத்தமிழ்‌ இலக்கியங்கள்‌ படைக்கப்பட்ட பொற்காலமாகவும்‌ 
தமிழ்‌ மன்னர்களின்‌ அரசுகள்‌ தோன்றி வளர்ந்து, உழவும்‌ வணிகமும்‌ விரிவாக்கம்‌ 
பெற்ற காலமாகவும்‌ இது திகழ்ந்தது என்பதையும்‌ நாம்‌ குறிப்பிட வேண்டும்‌. 


eee 


147 


நம்மைச்‌ சுற்றி மீண்டும்‌ மீண்டும்‌ எழுப்பப்படுகின்ற ஒரு முக்கிய கேள்வி, எப்போது 
சாதி அமைப்பு என்பது இந்திய சூழலில்‌ வலுப்பெற்றது என்பதாகும்‌. இதற்கான 
பதில்‌ தருவதாக அமைகிறது நூலின்‌ முடிவுரை பகுதி. 

- பொ.ஆ 1ஆம்‌ நூற்றாண்டு வரை சாதியக்‌ கட்டமைப்புடன்‌ கூடிய சமூகநிலை 
இந்தியாவில்‌ இல்லை. 

- பொ.ஆ 2ஆம்‌ நூற்றாண்டில்‌ சமூகத்திற்குள்‌ புகுத்தப்பட்ட சமூக அடுக்கு அதிகார 
அமைப்பு இந்த சாதி அமைப்பு. 

- இந்தச்‌ சாதி அமைப்பு மக்களைச்‌ சிறு சிறு துண்டுகளாகப்‌ பிரித்துள்ளது; இது மிக 
முக்கியமாக ஒரு பாதிப்பை இந்திய சமூகத்தில்‌ வழங்கியிருக்கின்றது. அது 
என்னவெனில்‌, ஒரு சமுதாயத்தில்‌ உள்ள தனிநபர்களின்‌ ஆற்றல்களை 
முழுமையாக பயன்படுத்தும்‌ திறனை சமுதாயம்‌ இழக்கின்ற ஒரு நிலையாகும்‌. 

- பொ.ஆ 1ஆம்‌ ஆண்டு வரை இருந்த சமூக பண்பாட்டுச்‌ சூழலில்‌ இதற்கு அடுத்த 
நூற்றாண்டில்‌ மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய சாதி சமூக கட்டமைப்பு 
புகுத்தப்பட்டு படிப்படியாக அது உறுது செய்யப்பட்டது 

- புத்தமதம்‌ அது தோன்றிய பூமியிலேயே தோற்கடிக்கப்பட்ட பின்பும்‌ பல 
நூற்றாண்டுகள்‌ படிப்படியாக வலுவிழந்தாலும்‌ தொடர்ந்து நீடித்துக்‌ கொண்டே 
இருந்தது. 

- பொ.ஆ 2ஆம்‌ நூற்றாண்டை ஒட்டி இந்தியாவில்‌ சாதி அமைப்பு முறை தோன்றி 
சமண பெளத்த மத தத்துவங்களுக்கு எதிராகப்‌ போர்க்கொடி உயர்த்தியதைக்‌ 
காண்கின்றோம்‌. ஆதிசங்கரரின்‌ படைப்புகளிலிருந்து தர்க்கரீதியான விவாதங்கள்‌ 
மற்றும்‌ வன்முறை மூலமாக கருத்து மோதல்கள்‌ தொடர்ந்தன என்பதையும்‌ 
காணமுடிகிறது. 


148 


- சாதி சமூக கட்டமைப்பு ஏற்படுத்திய பிரச்சனைகளை எதிர்த்து அம்பேத்கர்‌ 
தனக்கும்‌ தன்னைப்‌ பின்பற்றியவர்களுக்கும்‌ புத்தமதத்தைத்‌ தேர்ந்தெடுத்தது ஒரு 
சமுதாயம்‌ எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும்‌ என்பது குறித்த கருத்து 
முரண்பாடுகள்‌ தொடர்ந்து இன்று வரை தொடர்வதைக்‌ காட்டுறது. 

- அதேவேளை அம்பேத்கருக்கும்‌ மகாத்மா காந்திக்கும்‌ இடையே ஏற்பட்ட சித்தாந்த 
ரீதியான கருத்து முரண்பாடுகள்‌ ஒரு சமுதாயம்‌ எப்படி இருக்க வேண்டும்‌ என்பது 
குறித்த ஆரியத்தின்‌ பழமைவாதம்‌ கொண்டிருந்த கருத்துகளுக்கும்‌ மகத நாட்டின்‌ 
முற்போக்கு வாதம்‌ கொண்டிருந்த கருத்துகளுக்கும்‌ இடையே ஏற்பட்ட மோதலை 
ஒத்ததாக காண வைக்கின்றது என்று நூலாசிரியர்‌ குறிப்பிடுகிறார்‌. 


இந்திய கலாச்சாரம்‌ ஒத்த தன்மை கொண்டதல்ல; மாறாக அது பன்முகத்தன்மை 
கொண்டது. ஒற்றைக்‌ கலாச்சாரம்‌ என்ற கொள்கையை உருவாக்க மேற்கொள்ளும்‌ 
முயற்சிகள்‌ இன்றும்‌ தொடருகின்றன; அதே சமயம்‌ அவை தோற்கடிக்கப்‌ 
படுகின்றன. 


இந்திய வரலாறு எழுதப்பட்டிருக்கும்‌ முறை தொடர்ந்து 
கேள்விக்குட்படுத்தப்படவேண்டும்‌; பெரும்பாலான சமயங்களில்‌ நமது வரலாறு 
எழுதப்பட்டிருக்கும்‌ முறையை நியாயப்படுத்தும்‌ முயற்சி மட்டுமே நடைபெறுஇறது 
என நூலாசிரியர்‌ விமர்சிக்கின்றார்‌. 


இந்திய வரலாறு எப்போது தொடங்கியது என்ற கேள்விக்கு 65,000 ஆண்டுகளுக்கு 
முன்பு நவீன மனிதர்கள்‌ இந்தியா வந்து சேர்ந்த வேளையிலிருந்து தான்‌ அது 
தொடங்கப்படுகிறது என்கிறார்‌ நூலாசிரியர்‌. வரலாறு இரிக்கப்படாமல்‌ இருக்கவும்‌, 
அது மக்களுக்குத்‌ தொடர்புடையதாகவும்‌ இருக்க வேண்டும்‌ என்றால்‌, சரியான 
அடித்தளத்திலிருந்து தொடங்கப்பட வேண்டும்‌ என்பதையும்‌ சுட்டிக்‌ காட்டுகின்றார்‌. 
அதாவது, இன்றைய மக்களின்‌ மூலாதாரமாக இருந்த மக்களான முதல்‌ 
இந்தியர்களிடம்‌ இருந்து தான்‌ இந்திய வரலாறு தொடங்க வேண்டும்‌ எனக்‌ 
குறிப்பிடுகிறார்‌. 


இறுதியாக, இந்தியர்களாகிய நாம்‌ உண்மையில்‌ யார்‌? என்ற கேள்விக்குப்‌ பல 
மூலங்களிலிருந்து முகிழ்த்து எழுந்த நாகரிகத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ இந்தியர்கள்‌; 
ஒற்றை மூலத்திலிருந்து உருவானவர்கள்‌ அல்ல என்ற பதிலை முன்வைக்கின்றார்‌. 
பலருக்கு இது அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும்‌ நம்முடைய கலாச்சார தூண்டல்கள்‌, 
பாரம்பரியங்கள்‌, நடைமுறைகள்‌ AAE விதவிதமான உள்ளூர்‌ 
பரம்பரைகளிருந்தும்‌ வெளியே இருந்து இடம்பெயர்ந்தவர்களின்‌ 
வம்சாவளிகளிடம்‌ இருந்தும்‌ பெறப்பட்டவை. 

1. 65,000 ஆண்டுகளுக்கு முன்‌ ஆப்பிரிக்காவிலிருந்து இளம்பி இந்த நிலப்பகுதிக்கு 
வந்தடைந்த துணிச்சல்‌ மிக்க முன்னோடிகளின்‌ பரம்பரை தான்‌ இன்றும்‌ இந்திய 
மக்களின்‌ அடிநாதமாக இருந்து வருகிறது. 

2. மேற்கு ஆசியாவில்‌ இருந்து வந்த இன்னொரு குழு வேளாண்‌ புரட்சிக்கு 
வித்திட்டது; ஹரப்பா நாகர்கத்திற்கும்‌ பங்களித்தது.இந்த ஹரப்பா நாகரீகம்‌ தான்‌ 


eee 


149 


இன்றைய இந்திய கலாச்சாரத்தைச்‌ செழிப்பாக ஆக்கிய திராவிட மொழிகள்‌ புதிய 
சித்தாந்தங்கள்‌ மற்றும்‌ நடைமுறைகளின்‌ ஊற்றுக்கண்ணாக விளங்குதறது. 

3. மத்திய ஆசியாவிலிருந்து வந்து சேர்ந்த இன்னொரு குழு சமஸ்கிருதத்தின்‌ 
தொடக்கக்கால வடிவத்தைத்‌ தங்களுடன்‌ கொண்டு வந்தது. அந்த மொழியோடு 
கூடவே நமது சமுதாயத்தின்‌ அடிப்படையை மறு வடிவமைப்பு செய்த 
நம்பிக்கைகளையும்‌ நடைமுறைகளையும்‌ அது கொண்டுவந்தது. 

4. இதனை அடுத்து இந்தியா மீது படையெடுத்து வந்தவர்கள்‌, வர்த்தகம்‌ செய்ய 
வந்தவர்கள்‌, என அனைவரும்‌ கலந்து இந்தியா என்று நாம்‌ அழைக்கும்‌ 
நாகரீகத்திற்குத்‌ தங்கள்‌ பங்களிப்பைக்‌ கொடுத்துள்ளனர்‌. 

முடிவுரையின்‌ இறுதியில்‌ நூலாசிரியர்‌ இப்படிக்‌ கூறுகிறார்‌," நாம்‌ அனைவருமே 
வெளியிலிருந்து இங்கு இடம்‌ பெயர்ந்து வந்தவர்கள்‌ தாம்‌!" 


மிக நீண்ட காலம்‌ நிகழ்த்தப்பட்ட அறிவியல்‌ ஆய்வுகள்‌ வெளிப்படுத்திய 
சான்றுகளை அடிப்படையாகக்‌ கொண்டு இந்த நூல்‌ உருவாக்கப்பட்டுள்ளது. 
மரபணுவியல்‌ ஆய்வுகள்‌ இந்த நூற்றாண்டின்‌ தொல்லியல்‌ ஆய்வுகளுக்குப்‌ பெரும்‌ 
துணையாக அமைகின்றன. இந்திய மக்களின்‌ மூதாதையர்களைப்‌ பற்றியும்‌- நாம்‌ 
யார்‌ - நமது மூதாதையரின்‌ பண்டைய பண்பாடுகள்‌ - இந்திய 
சமூகக்கட்டமைப்பில்‌ சாதிய அமைப்பின்‌ தோற்றம்‌, வளர்ச்சி - போன்ற அடிப்படை 
கேள்விகளுக்கும்‌ தேடல்களுக்கும்‌ சரியான பாதையை அமைக்கின்றது இந்த நூல்‌. 
ஒவ்வொரு இந்தியரும்‌ வாங்கி வாசித்து தனது தோற்றப்புள்ளியைப்‌ புரிந்து கொள்ள 
இந்த நூல்‌ ஒரு சிறந்த வழிகாட்டி! 


eoe 


750 


26 + நூல்‌ அறிமுகம்‌: தமிழா? சம்ஸ்கிருதமா? 


தமிழா? சம்ஸ்‌ இருதமா? 

ஆசிரியர்‌: முனைவர்‌. கண்ணபிரான்‌ இரவிசங்கர்‌ கரச[KRS) 
விலை: ₹180 

தடாகம்‌ வெளியீடு, முதற்‌ பதிப்பு, ஜனவரி 2021 

ISBN: 97893888627191 


த்‌ இரண்டு மொழிகளின்‌ ஒப்பீடு, பழமை, இறப்பு... இது 


‘ குறித்த மொழியியல்‌ ஆய்வு நூல்கள்‌ குறித்து ஒரு 


பேரா. இனையர்‌ 


கண்ணான்‌ BH BIH} 
ATFIKRS 


தேடல்‌. புராணம்‌ மற்றும்‌ இலக்கியம்‌ மேற்கோள்‌ 
இல்லாமல்‌ சுயசார்பின்றி வரலாறு தொல்லியல்த்‌ 
தரவுகளுடன்‌ கூடிய நூல்‌ மற்றும்‌ கட்டுரைகளைத்‌ 
தேடிய ஒரு தேடலில்‌ நண்பரிடம்‌ விசாரித்த போது... 
"தமிழா ? சம்ஸ்கிருதமா?" நூலை வாசியுங்கள்‌ 
A என்றார்‌. கரச என்று அறியப்படும்‌ பேராசிரியர்‌ 
DoT? முனைவர்‌. கண்ணபிரான்‌ இரவிசங்கர்‌ அவர்கள்‌ 
எழுதிய நூல்‌. 

EOS d தமிழா? சம்ஸ்கிருதமா? நூலின்‌ தலைப்பே கல்வெட்டு 
வடிவ எழுத்துக்களில்‌ அமைந்து இருப்பது முதல்‌ 
ஈர்ப்பு. நான்‌ விரும்பும்‌ இலக்கியச்‌ செல்வர்‌ 
பேரா.வீ.அரசு அவர்களின்‌ அணிந்துரை 
அளித்திருப்பது அடுத்த ஈர்ப்பு. பொதுவாக 
மொழிக்கலப்பு என்பது இயல்பான நிகழ்வு. ஆனால்‌, சம்ஸ்கிருத கலப்பு என்பது 
திட்டமிட்ட சதிச்செயல்‌ என்ற அணிந்துரையே நூலின்‌ உள்ளடக்கத்தை 
எடுத்துரைக்கிறது. 


அடுத்து... 

கரச அவர்கள்‌ நுழையும்‌ முன்‌ ஒரு வேண்டுகோள்‌ மற்றோர்‌ ஈர்ப்பு. 

"நுழையும்‌ முன்‌.. வேண்டுகோள்‌! 

இந்த நூலுக்குள்‌ நுழையும்‌ முன்‌, ஓர்‌ அன்பு வேண்டுகோள்‌: 

- வாசிக்கும்‌ போது, உங்களின்‌ தனிப்பட்ட மதப்‌ பிடித்தம்‌ அரசியல்‌ பிடித்தம்‌ 
எஃதாயினும்‌, சற்றே மறந்துவிடுங்கள்‌ ! 

- தற்பிடித்தம்‌ கடந்து, தமிழைத்‌ தமிழாக மட்டுமே அணுகிக்‌ காணுங்கள்‌ ! 


757 


தமிழ்மொழியின்‌ தகைமைகளுள்‌ தலையாவது என்னவென்றால்‌, வேறு எந்த 
இனத்தின்‌ மொழிக்குள்ளும்‌ தன்னை வல்லடியாகத்‌ திணித்துச்‌ சிதைக்காத அறம்‌ 
மிக்க மொழி, இத்தமிழ்மொழி! 


அதே அறத்தின்‌ சர்மையை நீங்களும்‌ கைக்கொண்டு, உங்களின்‌ தற்பிடித்தம்‌ 
கடந்து வாசிக்கவும்‌. உங்களின்‌ பிடித்தம்‌: இறைவனாக இருக்கட்டும்‌ (அல்லது) 
உண்மையாக இருக்கட்டும்‌! 

உண்மைத்‌ தேடல்தானே இறைத்‌ தேடல்‌? 

- மனம்‌ ஆரத்‌ தமிழ்‌ உண்மை காண்போம்‌! 

- மனம்‌ ஆறத்‌ தமிழ்‌ உண்மை காண்போம்‌! 

- மனம்‌ மாறத்‌ தமிழ்‌ உண்மை காண்போம்‌!" 


"தற்பிடித்தம்‌ கடந்து, தமிழைத்‌ தமிழாக மட்டும்‌ அணுகிக்‌ காணுங்கள்‌" 
அடடா!!! சுயசார்பு என்று அடிக்கடி நான்‌ பயன்படுத்தும்‌ ஒரு சொல்‌, இங்கே 
தற்பிடித்தம்‌ என்று ஆரம்பமாறெதே. நாம்‌ தேடிய நூல்‌ இதுதானோ....? 


"நீவிர்‌, தமிழ்‌ போல்‌, வாழ்வாங்கு வாழ்க! வாருங்கள்‌ நூலுக்குள்‌ புகுவோம்‌!... " 
என அழைக்கிறார்‌, நெகிழ்ச்சியுடன்‌ நூலுக்குள்‌ புகுந்தேன்‌.. 


முதல்‌ பகுதியில்‌, 
"தமிழ்‌ மொழி, வடமொழியைவிடப்‌ பழமையானதா? ஆதாரம்‌ உள்ளதா? 


ஆம்‌; என விளக்கும்‌ விரிவான விளக்கவுரைகள்‌ மற்றும்‌ அறிவியல்‌ தொல்லியல்த்‌ 
தரவுகள்‌. என்னிடம்‌ இருக்கும்‌ ஐயங்களுக்குத்‌ தெளிவான விளக்கம்‌ தந்தன. 


பிராகிருதம்‌ பிர + ருதம்‌ - Raw form 
மேம்படாத வடிவம்‌.. 


சம்ஸ்கிருதம்‌ = சம்ஸ்‌ + ருதம்‌ - Refined form 
மேம்பட்ட வடிவம்‌.. 


மேம்படாத கரடுமுரடான மொழிதானே முதலில்‌ தோன்றியிருக்கும்‌. அதாவது, 
பிராக்ருதத்தின்‌ "தம்மம்‌" என்பதுதான்‌ சம்ஸ்கிருதத்தில்‌ "தர்மம்‌". 


புரிய ஆரம்பித்தது. சம்ஸ்கிருதத்தின்‌ மூலம்‌ தெரிய வருகிறது. கரடுமுரடான தமிழி 
எழுத்துக்களும்‌, மேம்பட்ட தமிழ்‌ எழுத்துக்களும்‌ தமிழே. 

தோற்றமும்‌ தமிழே.. வளர்ச்சியும்‌ தமிழே.. வேறு எங்‌இருந்தும்‌ எதையும்‌ பெறாமல்‌ 
சுயம்பு மொழி இது. 


eoe 


152 


நிறைய விளக்கங்கள்‌, அறிவியல்‌ ரீதியான ஆய்வுகள்‌ என்று ஒவ்வொரு மொழியின்‌ 
வேர்ச்சொல்லுக்குள்‌ புகுந்து அடித்து ஆடுகிறார்‌ ஆசிரியர்‌. ஆசிரியருக்குத்‌ தமிழ்‌, 


முழுமையாக வாசித்ததில்‌ ஒரு தெளிவு கிடைத்தது. சம்ஸ்‌ ஒருதத்தை விட தமிழ்‌ 
மொழி பழமையானதா? என்ற கேள்விக்கு; ஆம்‌, என்ற பதிலை 

25 பக்கத்தரவுகள்‌ மூலம்‌ வரலாறு அறிவியல்‌, தொல்லியல்‌ ரீதியாக ஆதாரத்துடன்‌ 
நிறுவுகிறார்‌. 


அடுத்த பகுதி... 
"எவருடைய காலத்தில்‌ தமிழ்‌, பிறமொழிக்‌ கலப்பு இல்லாமல்‌ இருந்தது?" 


தெளிவான, சரியான ஆய்வியல்‌ வாதம்‌ வைக்கப்படுகிறது. மொத்தத்தில்‌ நான்‌ 
தேடிய நூல்‌ இதுதான்‌ என்று கூறமுடியாது. நான்‌ தேடிய நூல்களுள்‌ இதுவும்‌ ஒன்று 
என்று நிச்சயமாகக்‌ கூறலாம்‌. 


eee 


153 


27 - கடந்த கால சென்னையைக்‌ காட்டும்‌ ஒரு கலைடாஸ்கோப்‌ 


+++ OGA) 45076 


மெட்ராஸ்‌ 1726 

பெஞ்சமின்‌ சூல்ட்சே (Benjamin Schultze) 
ஜெர்மனியில்‌ இருந்து தமிழில்‌ மொழிபெயர்ப்பு: 
முனைவர்‌ ௧. சுபாஷிணி 

காலச்சுவடு பதிப்பகம்‌ 

பக்கங்கள்‌: 216 

ஆகஸ்ட்‌ 2021 

ISBN: 978-93-91093-97-6 


s 


^ வான்கடே 


காலனித்துவ கால ஐரோப்பியரது ஆவணங்கள்‌ கடந்த 109 ஆண்டு 
காலை நலிழ்நாட்டு வரலாற்றை 
pitt emer திகழும்‌, 


Te b Am 

செயதிகள்‌, கடைவிதியள்‌, ஒவ்வெரு வீட்டிலும்‌ நிறைந்திருந்த grosa 
தான வகைகள்‌, ஐரோப்பியர்‌ உணவுத்‌ தயாரிப்பு, பல நாடுகளிலிருந்து. 
உள்ளூர்‌ மக்களைப்‌ பற்றி ஐரோப்பியர்‌ கொண்டிருந்த கருத்துக்கள்‌ 
பற்றியத்‌ பேககிறது. 


acre கசூல்ட்சேவின்‌ ஜொமன மூல. அடலிலிருத்து | 
பஷப்பாரயான களர்சரியைக்‌ காட 


அழும்பகால நகர ௩௦ னி 
இந்நூல்‌ முதன்மைத்‌ தரவுகளை முன்‌ 


கடந்த கால சென்னையைக்‌ காட்டும்‌ ஒரு கலைடாஸ்கோப்‌ - “மெட்ராஸ்‌ 1726: 
நூல்‌ திறனாய்வுக்‌ கட்டுரை - 


பொது ஆண்டு 1500களுக்குப்‌ பிறகு முதல்‌ அலையில்‌ இந்தியா வந்த 
ஐரோப்பியர்களது வருகையின்‌ முதன்மை நோக்கமாக இருந்தது சமயம்‌ பரப்புதல்‌ 
என்றாலும்‌, ஐரோப்பியக்‌ கிறித்துவச்‌ சமயப்‌ பணியாளர்கள்‌ தமிழ்‌ மண்ணில்‌ 
ஆற்றிய பொதுநலச்‌ சேவைகளும்‌, தமிழ்ப்பணிகளும்‌, கல்விப்பணிகளும்‌ 
குறிப்பிடத்தக்கவை என்பது மறுக்க முடியாத ஓர்‌ உண்மை. இதைக்‌ கருத்தில்‌, 
கொண்டு கல்வி அனைவருக்கும்‌ கிடைத்திராத கடந்த சில நூற்றாண்டுகளில்‌, 


154 


தமிழகத்தில்‌ பேதமின்றி அனைவரும்‌ கல்வி பயில தக்க ஏற்பாடுகளையும்‌ 
கல்விக்கூடங்களையும்‌ உருவாக்கி ஒடுக்கப்பட்டிருந்த பிரிவினருக்குக்‌ கல்வி 
வழங்கிய ஜெர்மானியச்‌ சமயப்பணியாளர்களுக்கு இந்த நூலைக்‌ காணிக்கை 
செய்துள்ளார்‌ நூலாசிரியர்‌. போற்றத்தக்கச்‌ செயல்‌ இது. அத்தகைய கிறித்துவ 
இறைப்பணியாளர்களுள்‌ ஒருவரான பெஞ்சமின்‌ சூல்ட்சே என்பவர்‌ எழுதிய 
சென்னை நகர்‌ மக்களின்‌ வாழ்வியல்‌ குறிப்புகளின்‌ தொகுப்புதான்‌ காலச்சுவடு 
பதிப்பகம்‌ மூலம்‌ தமிழ்மரபு அறக்கட்டளையின்‌ முனைவர்‌ ௧. சுபாஷிணி 
வெளியிட்டுள்ள 'மெட்ராஸ்‌ 1726' என்ற நூல்‌. 


பெஞ்சமின்‌ சூல்ட்சே எழுதிய 'மெட்ராஸ்‌ ஸ்டாட்‌' என்ற ஜெர்மானிய மொழி நூல்‌ 
இந்த 'மெட்ராஸ்‌ 1726' என்ற நூலாக உருவாடஇயுள்ளது. ஓர்‌ ஐரோப்பியராகத்‌ தன்‌ 
பார்வையில்‌ சென்னை குறித்துத்‌ தான்‌ அறிந்தவற்றை பெஞ்சமின்‌ சூல்ட்சே மற்ற 
ஐரோப்பியச்‌ சமயப்‌ பணியாளர்களுக்கு உதவும்‌ நோக்கில்‌ எழுதிய நூல்‌ இது. இதன்‌ 
மூலம்‌ அக்கால சென்னை மக்களின்‌ வாழ்வியலை உணவுகளை, பழக்க 
வழக்கங்களை நம்மால்‌ அறிந்து கொள்ள முடிகிறது. நாட்டார்‌ வழக்காற்றியல்‌ 
ஆய்வாளர்‌ பேராசிரியர்‌ ஆ.சிவசுப்ரமணியன்‌ அவர்கள்‌ முன்னுரையையும்‌, 
ஜெர்மானிய ஆய்வாளர்‌ பேராயர்‌ ஆனந்த்‌ அமலதாஸ்‌ அவர்கள்‌ அணிந்துரையும்‌ 
வழங்கி தங்கள்‌ துறைசார்‌ வல்லுநர்கள்‌ பார்வையில்‌ கருத்துக்களை வைத்திருப்பது 
நூலுக்கு அணி செய்வதாக அமைந்துள்ளது என்பதை மறுக்க முடியாது. 
ஐரோப்பியரின்‌ எதையும்‌ ஆவணப்படுத்தும்‌ வழக்கம்‌ கடந்த நூற்றாண்டுகளில்‌ 
இந்தியாவில்‌ வாழ்ந்த சாதாரண மாக்களின்‌ வாழ்வியலைப்‌ பதிவுசெய்துள்ளது. 
16ஆம்‌ நூற்றாண்டில்‌ ஐரோப்பியர்‌ வருகை, அவர்கள்‌ கொணர்ந்த அச்சு இயந்திரம்‌ 
ஆகியவற்றினால்‌ காகித அச்சு ஆவணங்கள்‌ வரலாற்றுத்‌ தகவல்களைத்‌ தந்து 
உதவின. ஐரோப்பியர்‌ சமயம்‌ பரப்ப, வணிகம்‌ செய்ய, ஆட்சி செய்ய என்ற பல 
பரிமாணங்களில்‌ இந்தியாவுடன்‌ தொடர்பை வளர்த்துக்‌ கொண்டதால்‌ அவர்களின்‌ 
ஆவணங்களும்‌ சமயம்‌, தனிமனித செயல்பாடுகள்‌, நிர்வாகம்‌ என்ற பிரிவுகளில்‌ 
தமிழகத்தின்‌ வரலாற்றுக்குச்‌ சான்றுகள்‌ தந்துள்ளன. 


பெஞ்சமின்‌ சூல்ட்சேயும்‌ அவரது சமயப்‌ பணிகளும்‌: 

பெஞ்சமின்‌ சூல்ட்சே (Benjamin Schultze, 1689-1760) என்ற ஜெர்மானிய நாட்டவர்‌, 18 ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ €ர்இருத்தக்‌ இறித்துவச்‌ சபையின்‌ போதகராக தரங்கம்பாடிக்கு 1719 
ல்‌ வந்து தனது 30 ஆம்‌ அகவையில்‌ சமயப்‌ பணியைத்‌ துவக்கினார்‌. அவருடைய 
நாட்குறிப்புகளில்‌ இருந்த தகவல்கள்‌ இந்த நூலாக உருவாகியுள்ளது. இவரது 
முன்னோடியான ஜெர்மானிய மதகுரு 'பார்த்தலோமஸ்‌ €ீகன்பால்க்‌' மற்றும்‌ 
க்ருண்டலர்‌' ஆகியோரின்‌ மறைவுக்குப்‌ பிறகு திருச்சபையின்‌ தலைவர்‌ 
பொறுப்பேற்றுக்‌ கொண்டு, தமிழ்‌ கற்றுக்கொண்டு அவர்களின்‌ சமயப்பணியை 
தரங்கம்பாடியில்‌ தொடர்ந்து முன்னெடுத்துச்‌ சென்றவர்‌ பெஞ்சமின்‌ சூல்ட்சே. 
பின்னர்‌ அங்கிருந்து சென்னையில்‌ இருந்த எஸ்‌. பி. A. கே (Society for Promoting Christian 
Knowledge) என்ற இறித்துவ அறிவை வளர்க்கும்‌ அமைப்பின்‌ சமயப்‌ போதகர்‌ 
பொறுப்பை ஏற்றுக்‌ கொண்டு, 1726 ஆம்‌ ஆண்டு பிப்ரவரி மாதம்‌ தரங்கம்பாடியில்‌ 


eee 


155 


இருந்து கடலூருக்குப்‌ படகில்‌ சென்று, பின்னர்‌ அங்கிருந்து கால்நடையாக 1726 ஆம்‌ 
ஆண்டு மே மாதம்‌ சென்னைக்குச்‌ சென்று சேர்ந்தார்‌. 


HO The Trustees of the British Museum 


பெஞ்சமின்‌ சூல்ட்ஷே 
இந்தப்‌ பயணம்‌ குறித்து அவர்‌ எழுதிய குறிப்புகளையும்‌, சென்னையில்‌ அவர்‌ 1726- 
1742 வரை பள்ளிகள்‌ துவக்கி சமயப்பணிகள்‌ செய்த பொழுது அவர்‌ வாழ்ந்த 
காலத்தில்‌ இருந்த சென்னை குறித்து, சென்னை மக்கள்‌ வாழ்வியல்‌ குறித்து அவர்‌ 
அறிந்தவற்றையும்‌ நாட்குறிப்புகளை அடிப்படையாகக்‌ கொண்டு ஜெர்மன்‌ 
மொழியில்‌ 'மெட்ராஸ்‌ ஸ்டாட்‌' (மெட்ராஸ்‌ நகரம்‌) என்று எழுதி 1950 ஆம்‌ ஆண்டு 
ஜெர்மானிய மொழியில்‌ பெஞ்சமின்‌ சூல்ட்சே வெளியிட்டார்‌. முன்னர்‌ 
ஆங்லெத்திலும்‌, தெலுங்கிலும்‌ பெஞ்சமின்‌ சூல்ட்சே அவர்களால்‌ இந்த நூல்‌ 
வெளியிடப்பட்டுள்ளது. தமது 50 ஆம்‌ வயதுகளில்‌, உடல்‌ நலம்‌ தளர்வுற்ற 
காரணத்தால்‌, மெட்ராசில்‌ சமயப்‌ பணிகள்‌ தொடர்வதற்குத்‌ தக்க ஏற்பாடுகளைச்‌ 
செய்து, முறைப்படி பொறுப்பைப்‌ பின்‌ வந்தவரிடம்‌ ஒப்படைத்துவிட்டு, 1743 ஆண்டு 
ஜனவரி 5 ம்‌ தேதி மெட்ராஸ்‌ திருச்சபையில்‌ கிறிஸ்துமஸ்‌ வழிபாட்டில்‌ 
பங்கேற்றுவிட்டு (300 ஆண்டுகளுக்கு முன்னர்‌ பண்டைய வழக்கப்படி ஜனவரி 5 ஆம்‌ 
தேதியன்று கிறிஸ்துமஸ்‌ கொண்டாடப்பட்டது) தாய்நாட்டுக்குக்‌ கப்பல்‌ ஏறுஇறார்‌ 
பெஞ்சமின்‌ சூல்ட்சே. தாய்நாட்டில்‌ ஒரு 17 ஆண்டுகள்‌ சமயப்பணியில்‌ தம்மை 


156 


ஈடுபடுத்திக்‌ கொண்டும்‌, தனது இந்திய வாழ்க்கையில்‌ அறிந்தவற்றைத்‌ தொகுத்து 
நூல்கள்‌ வெளியிட்ட பின்னர்‌ அவர்‌ தம்‌ 70 ஆம்‌ வயதில்‌ உயிர்நீக்கிறொர்‌. 


தரங்கம்பாடியில்‌ இருந்து கடலூருக்குச்‌ செல்லுதல்‌, பிறகு கடலூரில்‌, 
பரங்கிப்பேட்டையில்‌, சதுரங்கப்பட்டினத்தில்‌ வாழ்க்கை, பின்னர்‌ அங்ிஇருந்து 
மெட்ராஸ்‌ என்ற சென்னைக்குச்‌ செல்வது என்று நூல்‌ விரிகிறது. பெஞ்சமின்‌ 
சூல்ட்சேக்கு மெட்ராசில்‌ கிடைத்த அனுபவங்கள்‌, அவரால்‌ அங்கு திருச்சபை 
துவக்கப்பட்ட வரலாறு, பின்னர்‌ அங்கிருந்து அவர்‌ மீண்டும்‌ ஜெர்மனிக்குத்‌ 
திரும்புதல்‌ ஆகை நிகழ்ச்சிகளை நூலின்‌ முதல்‌ பகுதி 66 பக்கங்களில்‌ விவரிக்கிறது. 
அதாவது சுருக்கமாக பெஞ்சமின்‌ சூல்ட்சே என்பவர்‌ யார்‌, அவருடைய பணி என்ன, 
அவரது வாழ்க்கை வரலாறு என்ன என்று அவரை நமக்கு அறிமுகப்படுத்தும்‌ பகுதி 
இது. 


சுவையான தகவல்கள்‌ நிறைந்த பகுதி நூலின்‌ 'உரையாடல்கள்‌' என்ற இரண்டாம்‌ 
பகுதி. இது பெஞ்சமின்‌ சூல்ட்சே அவர்கள்‌ எழுதிய குறிப்புகளின்‌ மொழிபெயர்ப்புப்‌ 
பகுதி. இப்பகுதி 30 தலைப்புகளில்‌ சென்னை மக்களின்‌ அக்கால நடைமுறை 
வாழ்க்கைக்‌ கூறுகளை உள்ளடக்இியுள்ளது. 1733 மற்றும்‌ 1746 ஆம்‌ ஆண்டுகளில்‌ 
வரையப்பட்ட சென்னை மாநகரின்‌ வரைபடங்களும்‌ பெஞ்சமின்‌ சூல்ட்சே 
அவர்களின்‌ ஓவியமும்‌ பின்னிணைப்புகளாக நூலில்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 
வரைபடங்களைப்‌ பின்னிணைப்பாக கொடுத்ததற்கு மாறாக, இரண்டாம்‌ 
பகுதியான உரையாடல்‌ பகுதி தொடங்கும்‌ முன்னர்‌ கொடுத்திருக்கலாம்‌. 
படத்தையும்‌ அதற்கான விளக்கத்தையும்‌ படித்துவிட்டு உரையாடல்களைப்‌ 
படிப்பது உதவியாக இருக்கும்‌. அவ்வாறே, பெஞ்சமின்‌ சூல்ட்சே உருவப்படத்தையும்‌ 
அவரைப்‌ பற்றி விளக்கும்‌ முதல்‌ பகுதியின்‌ தொடக்கத்தில்‌ இணைத்திருந்தால்‌ 
சிறப்பாகவும்‌ உதவியாகவும்‌ இருக்கும்‌ என்பது எனது கருத்து. 


இரண்டாம்‌ பகுதியில்‌ உள்ள 30 உரையாடல்களுக்கும்‌ தனது மொழிபெயர்ப்புடன்‌ 
உரையாடலின்‌ சூழலையும்‌ கருத்தையும்‌ விளக்கும்‌ பொருட்டு, உரையாடலின்‌ 
தொடக்கத்தில்‌ 'சூழல்‌' என்ற பகுதியும்‌, இறுதியில்‌ 'உரையாடல்‌ கூறும்‌ செய்திகள்‌' 
என்ற பகுதியும்‌ நூலாசிரியரால்‌ இணைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 
மூல நூலில்‌ இடம்‌ பெறாத இந்த விளக்கப்‌ பகுதிகளைப்‌ படிப்பவருக்குக்‌ 
கொடுத்துதவிய முறை பாராட்டிற்குரியது. 


இந்த நூலின்‌ மூலம்‌ சென்னை குறித்துப்‌ படிப்பவர்கள்‌, அட அப்பொழுதே அப்படியா 
என்று வியக்கும்‌ பல செய்திகளை மனதில்‌ நிறுத்துவார்கள்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 
பல்வேறு பண்பாட்டினர்‌ கூடுமிடமாகவும்‌, வணிகத்தின்‌ தலைமை நகராகவும்‌ 
சென்னை விளங்கியதால்‌ அக்காலத்திலேயே ஒரு பெருநகரம்‌ என்பதன்‌ 
அறிகுறியாக 1725களில்‌, அதாவது 300 ஆண்டுகளுக்கு முன்னரே சென்னையில்‌ 23 
மொழிகள்‌ பேசப்பட்டுள்ள நிலை இருந்திருக்கிறது என்ற வியப்பிற்குரிய 
செய்தியை பெஞ்சமின்‌ சூல்ட்சே தனது குறிப்பில்‌ பதிவு செய்துள்ளார்‌. 


eee 


157 


ஐரோப்பாவில்‌ இருந்து கப்பலில்‌ சென்னை வந்து சேர குறைந்தது ஒரு நான்கு 
மாதங்களுக்கும்‌ மேலான பயணக்‌ காலம்‌ தேவைப்பட்டுள்ளது. அக்காலத்திலேயே 
உலகின்‌ எல்லா நாட்டைச்‌ சேர்ந்தவர்களும்‌ சென்னையில்‌ வாழ்ந்திருக்கிறார்கள்‌. 
துபாஷி என்ற இருமொழி அறிந்தவர்கள்‌ மாதச்‌ சம்பளம்‌ பெறும்‌ 
மொழிபெயர்ப்பாளர்களாகப்‌ பணிபுரிந்து ஐரோப்பியர்கள்‌ உள்ளூர்‌ மக்களுடன்‌ 
உரையாட உதவியுள்ளார்கள்‌. வெள்ளையர்கள்‌ செயிண்ட்‌ ஜார்ஜ்‌ கோட்டையின்‌ 
உள்ளே அமைந்திருந்த வெள்ளையர்‌ நகரிலும்‌, கோட்டைச்‌ சுவருக்கு வெளியே 
இருந்த கறுப்பர்‌ நகரில்‌ உள்ளூர்‌ மக்களும்‌ வாழ்ந்திருக்கிறார்கள்‌. பல்லக்கு, குதிரை, 
எருமை, கழுதை, எருது, ஒட்டகம்‌, வண்டி போன்றவற்றை மக்கள்‌ பயணத்திற்காகப்‌ 
பயன்‌ கொண்டுள்ளார்கள்‌. கழுதை, குதிரை, எருமை, எருது எனத்‌ தங்கள்‌ 
தேவைக்கேற்ப விலங்குகளை வண்டி இழுக்கப்‌ பயன்படுத்தி உள்ளார்கள்‌. மலைப்‌ 
பாம்பு, பெருச்சாளி, இளி, அணில்‌, நாய்‌, எறும்பு, கொசு போன்ற உயிரினங்கள்‌ 
ஊரில்‌ இருந்துள்ளன. 


முத்தியால்‌ பேட்டை மற்றும்‌ பெத்தநாயக்கன்‌ பேட்டை பகுதிகளில்‌ நிறைய 
தோட்டங்கள்‌ இருந்துள்ளன. உயர்‌ அதிகாரிகளும்‌ மேல்தட்டு மக்கள்‌ போன்றோரும்‌ 
பயணிக்கும்‌ பல்லக்கு, அதைச்‌ செய்ய ஆகும்‌ செலவு, பல்லக்கு தூக்குவோருக்காக 
அரசு நிர்ணயித்த அடிப்படை ஊதியம்‌ போன்றவற்றையும்‌ அறிந்து 
கொள்ளமுடிகிறது. ஐரோப்பியர்கள்‌ ஏறக்குறைய தினமும்‌ பன்றி இறைச்சி 
சாப்பிட்டுள்ளார்கள்‌. வீட்டு வேலைக்கு வேலைக்காரச்‌ சிறுவர்கள்‌, நீர்‌ 
கொண்டுவரும்‌ பணிப்பெண்கள்‌, சமையற்காரர்‌, தோட்டக்காரர்‌, குதிரையைப்‌ 
பராமரிப்பவர்‌ என பல வகைப்‌ பணிகளுக்கும்‌ பணியாளர்கள்‌ ஐரோப்பியர்கள்‌ 
இல்லத்தில்‌ உதவிக்கு இருந்துள்ளனர்‌. சில சமையற்காரர்கள்‌ களவாடும்‌ 
பண்புடனும்‌ இருந்துள்ளனர்‌. ஊரில்‌ செல்வந்தர்கள்‌ வீட்டில்‌ அடிமைகளும்‌ கூட 
இருந்துள்ளனர்‌. பிச்சைக்காரர்களும்‌ அவர்களுக்கு உணவளிப்போரும்‌ 
சென்னையில்‌ இருந்துள்ளனர்‌. 


அன்றாடச்‌ சமையலுக்கும்‌ மற்றும்‌ வீட்டுத்‌ தேவைகளுக்கும்‌ வேண்டிய பொருட்கள்‌ 
யாவை, அவை சென்னை நகரில்‌ எங்கெங்கு கிடைக்கும்‌, அவை என்ன விலை 
இருக்கும்‌ என்று பணிப்பெண்ணுடன்‌ நடத்தும்‌ பல உரையாடல்கள்‌ மூலம்‌ 
கொடுக்கப்படுகிறது. சரக்கு கிடைக்கும்‌ நிலைக்கு ஏற்ப வணிகர்கள்‌ சந்தையில்‌ 
பொருளின்‌ விலையை ஏற்றி இறக்குவதும்‌, விலை பேரம்‌ பேசுவதும்‌ அன்றும்‌ 
வாடிக்கையாக இருந்திருக்கிறது, எந்தப்‌ பொருட்களாக இருந்தாலும்‌, நகைகள்‌ 
உட்படப்‌ பேரம்தான்‌ (செய்கூலி சேதாரம்‌ போன்றவை இருந்ததா என அறிய ஆர்வம்‌ 
மேலிடுவதைத்‌ தவிர்க்க முடியவில்லை. புழக்கத்தில்‌ இருந்த நாணயங்களையும்‌ 
அவற்றின்‌ மதிப்பையும்‌, வடிவத்தையும்‌, அவை உருவாக்கப்பட்ட அக்கசாலைகள்‌ 
எங்கிருந்தன என்பது வரையிலும்‌ நூலில்‌ குறிப்புகள்‌ இடைக்கின்றன. மக்களுக்குக்‌ 
கொசுவலைகள்‌ தேவைப்பட்டுள்ளன. அச்சு வேலை, சரிகை வேலை செய்யப்பட்ட 
துணிகளையும்‌, பருத்தி பட்டுத்‌ துணிகளையும்‌ உள்ளூர்க்‌ கடைகளில்‌ வாங்க, 
உள்ளூர்‌ தையற்காரரிடம்‌ கொடுத்து ஐரோப்பியர்கள்‌ தாங்கள்‌ உடுக்கும்‌ வகை 
ஆடைகளாகத்‌ தயாரித்து அணிந்திருக்கின்றனர்‌. 


eee 


158 


வண்ணார்கள்‌ துணிகளைப்‌ பிரித்தறிய துணிகளில்‌ குறியீடுகள்‌ பயன்‌ படுத்தி 
உள்ளார்கள்‌. துவைக்க வரும்‌ துணிகளை உரிமையாளருக்குத்‌ தெரியாமல்‌ 
வாடகைக்குப்‌ பிறருக்குக்‌ கொடுத்துள்ளார்கள்‌. இருமணம்‌ என்று பதின்ம வயது 
பிள்ளைகளுக்குத்‌ இருமணம்‌ நடத்தி, அந்த விழாவிற்காக ஏராளமான செலவு 
செய்து, கடமை என்று கருதி 5000 பார்ப்பனர்களுக்கு 5 நாட்களுக்கு வகைவகையாக 
உணவுகள்‌ படைக்கும்‌ வழக்கம்‌ இருந்திருக்றெது. வாணவேடிக்கைகளும்‌ இசைக்‌ 
கச்சேரியும்‌ ஊர்வலமும்‌ திருமண விழாவில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. விழாவில்‌ 
பரிமாறப்பட்ட உணவுகளின்‌ வகைகளும்‌, கேளிக்கைக்கு விட்ட பட்டாசுகளின்‌ 
வகைகளும்‌ அவற்றின்‌ விலைகளும்‌, இசைக்கச்சேரி நிகழ்த்திய கலைஞர்களும்‌ 
அவர்கள்‌ இசைத்த இசைக்‌ கருவிகளின்‌ வகைகளும்‌, அவர்களுக்குக்‌ 
கொடுக்கப்பட்ட ஊதியம்‌ என ஏராளமான மலைக்க வைக்கும்‌ இருமணவிழா 
குறிப்புகள்‌ மட்டுமல்ல இறப்புச்‌ சடங்குகள்‌ பற்றிய குறிப்புகளும்‌ கூட இடம்‌ 
பெற்றுள்ளது இந்த நூலில்‌. 


உள்ளூர்‌ மக்கள்‌ ஜரோப்பியர்களை அவர்களது முகத்திற்கு முன்னர்‌ புகழ்ந்து 
பேசியும்‌, பின்னர்‌ அவர்கள்‌ இல்லாத பொழுது தூற்றுவதும்‌ ஏமாற்றுவதும்‌ 
வழக்கமாகக்‌ கொண்டவர்களாக இருக்கிறார்கள்‌ என்று ஐரோப்பிய நாடுகளுக்குச்‌ 
சென்று வந்த இந்தியர்‌ ஒருவர்‌ இருநாட்டு மக்களின்‌ பண்புகளை ஒப்பிட்டுக்‌ 
குறிப்பிடுவதாகவும்‌ காட்டப்படுகிறது. ஊழியர்கள்‌ மற்றொரு ஊழியரைப்‌ பற்றி 
கோள்‌ சொல்வது, நீதிமன்றத்தில்‌ பொய்யுரைப்பது போன்றவையும்‌ நூலில்‌ 
பதிவாகியள்ளது. நீரை விலைகொடுத்து வாங்கும்‌ நிலை, கள்ளச்சந்தை, பதுக்கல்‌ 
போன்றவற்றைச்‌ சுயநலம்‌ கொண்ட அரசர்களும்‌ அவர்களது அதிகாரிகளுமே 
செய்து மக்களை வறுமை நிலைக்குத்‌ தள்ளி புலம்‌ பெயர்ந்து ஓட 
வைத்திருக்கிறார்கள்‌ என அறிய முடிகிறது. 


கொடை அளிப்பவர்‌ தங்களுக்குப்‌ புண்ணியம்‌ என்று நோக்கில்‌ மட்டுமே 
அளிக்கிறார்கள்‌ என்பது போன்ற மக்களின்‌ மனப்பான்மை இன்றும்‌ வழக்கமே. 
இந்த நூலின்‌ இறுதிப்‌ பகுதியில்‌ உள்ள சில உரையாடல்களில்‌ இந்தியாவில்‌ பல 
ஆண்டுகளாக வாழும்‌ ஐரோப்பியர்‌ ஒருவர்‌, கப்பலில்‌ வந்திறங்கிய தனது சகோதரர்‌ 
ஒருவரையும்‌, இங்கு வாழும்‌ ஜரோப்பியரை மணக்க வரும்‌ சகோதரியையும்‌ 
சந்திக்கிறார்‌. இந்தப்‌ பெரிய அண்ணன்‌ தனது தம்பிக்கும்‌ தங்கைக்கும்‌ இந்திய 
உணவுவகைகள்‌, உணவுக்காகப்‌ பயன்படும்‌ விலங்குகள்‌ மீன்‌ பறவை வகைகள்‌, 
மதுபான வகைகள்‌, தமிழ்நாட்டில்‌ பயிராகும்‌ காய்‌ கனிகள்‌, மக்கள்‌ வாழும்‌ 
வீடுகளின்‌ அமைப்பு, தமிழ்ப்பெண்களின்‌ உயர்‌ பண்புகள்‌, பசுக்களை வணங்கும்‌ 
வழக்கம்‌, இளவயது திருமணம்‌, குடும்ப வாழ்க்கை, இறப்பு, கைம்பெண்கள்‌ நிலை, 
ஏற்றுமதி இறக்குமதியாகும்‌ பொருட்கள்‌ அவற்றின்‌ விலை என்று அறியத்தரும்‌ 
செய்திகள்‌ ஏராளம்‌. அவற்றால்‌ 1700களில்‌ தமிழ்நாட்டு மக்கள்‌ குறித்து நாம்‌ 
அறிவதும்‌ ஏராளம்‌... ஏராளம்‌. 


eee 


159 


மக்களின்‌ வாழ்வு குறித்து இவ்வளவு விவரங்களை ஓர்‌ அயல்நாட்டார்‌ பதிவு 
செய்திருக்க, சங்க காலத்திற்குப்‌ பின்னர்‌ வந்த இலக்கியங்களில்‌ இது போன்று 
பதியப்பட்ட ஒரு நிலை இல்லாது போய்‌, குறைந்தது ஒரு 1500 ஆண்டுகளுக்கு நம்‌ 
தமிழக மக்கள்‌ எவ்வாறு வாழ்ந்தார்கள்‌, சராசரி மக்களின்‌ வாழ்க்கைமுறை 
எப்படிப்பட்டது என்ற குறிப்புகள்‌ அதிகம்‌ இல்லாத ஒர்‌ இலக்‌இய வெற்றிடம்‌ 
நெஞ்சைக்‌ கனக்க வைக்றெது. பெரியார்‌ தமிழ்‌ இலக்கியவாதிகளின்‌ 
அக்கறையின்மை குறித்தும்‌, எழுதப்பட்ட இலக்கியங்களினால்‌ விளைந்த பயன்‌ 
குறித்தும்‌ கொண்ட சினமும்‌ புரிகிறது. அன்றைய சங்ககாலப்‌ பட்டினப்‌ பாலை 
மூலம்‌ காவிரிப்பூம்பட்டினத்து நகர்வளம்‌ மக்கள்‌ வாழ்க்கை முறை அறிந்து கொள்ள 
உதவினார்‌ கடியலூர்‌ உருத்திரங்கண்ணனார்‌. 18 ஆம்‌ நூற்றாண்டு 
மதராசபட்டினத்தின்‌ நகர்வளம்‌ மக்கள்‌ வாழ்க்கை முறையை நாம்‌ அறிந்து கொள்ள 
உதவியுள்ளார்‌ பெஞ்சமின்‌ சூல்ட்சே. 


ஓர்‌ இனத்தின்‌ வரலாறு என்பது ஆட்சியாளர்களின்‌ வெற்றி குறித்த வரலாறு 
மட்டுமல்ல, அவர்கள்‌ காலத்தில்‌ வாழ்ந்த குடிமக்களின்‌ இயல்பு வாழ்வையும்‌ 
அறியத்‌ தருவதாக வரலாறு இருக்க வேண்டும்‌. இல்லாவிடில்‌ அந்த வரலாறு 
முழுமையான வரலாறாக அமையாது. பல ஐரோப்பியர்களின்‌ ஆவணக்‌ 
குறிப்புகளில்‌ கிடைக்கப்‌ பெறும்‌ தமிழக வரலாற்றுச்‌ செய்திகளைத்‌ தவிர்த்து 
வரலாறு எழுதுவதும்‌ வரலாற்றை முழுமை பெறச்‌ செய்யாது என்ற நோக்கில்‌ 
தன்னால்‌ இயன்ற வழியில்‌, தான்‌ பெற்ற ஜெர்மானிய மொழி அறிவு மற்றும்‌ 
ஐரோப்பிய ஆவணப்‌ பாதுகாப்பகங்கள்‌, நூலகத்‌ தொடர்புகளைப்‌ பயனுக்குக்‌ 
கொண்டுவரும்‌ வகையில்‌ சென்னை மாநகரின்‌ வரலாற்றுத்‌ தகவல்‌ நிறைந்த 
சிறந்த நூலொன்றை வெளியிட்டுள்ளார்‌ சுபாஷிணி. அதையும்‌ இந்த ஆண்டின்‌ 
சென்னை நாள்‌ கொண்டாட்டத்தில்‌ வெளியிட்டது மிகவும்‌ பொருத்தம்‌. அடுத்து 
வரும்‌ ஆண்டுகளில்‌ சென்னை நாள்‌ கொண்டாட்டங்களில்‌ பலர்‌ மெட்ராஸ்‌ 1726 நூல்‌ 
தரும்‌ வரலாற்றுச்‌ செய்திகளை நினைவுகூர்வார்கள்‌ என்று எதிர்பார்க்கலாம்‌. 


இந்த நூல்‌ கடந்த கால சென்னையைக்‌ காட்டும்‌ ஒரு கலைடாஸ்கோப்‌. 18 ஆம்‌ 


நூற்றாண்டு மெட்ராஸ்‌ மக்களின்‌ வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று இந்த நூலின்‌ 
மூலம்‌ அறியத்‌ தந்த முனைவர்‌ ௧. சுபாஷிணி அவர்களுக்குப்‌ பாராட்டுகள்‌. 


நன்றி: சிறகு 


eee 


760 


28 - பண்பாட்டுப்‌ புரிதலில்‌ ஒரு மாற்றுக்‌ கண்ணோட்டம்‌ 


“பண்பாடு” என்பது என்ன என்பதைக்‌ கொஞ்சம்‌ அலசிப்‌ பார்க்கலாம்‌. பண்பாடு 
என்பது ஏதோ ஒருவகையான கட்டிடக்கலை என்று பல கோபுரங்களை மட்டும்‌ 
எண்ணாமல்‌ அல்லது சித்திரம்‌, சிலைகள்‌, ஆடல்‌ பாடல்‌ கலைகள்‌ என்று குறுகிய 
கண்ணோட்டத்தோடு பார்க்காமல்‌ விரிந்த அளவில்‌ கணிக்கும்‌ பொழுது அது நமது 
வாழ்வை அமைக்கும்‌ அடிப்படை கோட்பாட்டைக்‌ குறிக்கும்‌ எனலாம்‌. 


பண்பாடு மாறிக்‌ கொண்டேயிருக்கும்‌. நிலையான பண்பாட்டு அடையாளம்‌ என்று 
ஏதும்‌ இல்லை. அதன்‌ சில அடையாளங்களைக்‌ குறியிட்டு அப்படியே ௪லையாக்கி 
அருங்காட்சியகத்தில்‌ வைத்து விட்டால்‌ அது செத்தது எனலாம்‌. எப்படி ஒரு மொழி 
பேசப்படவில்லை யென்றால்‌ அது செத்த மொழி என்போமோ அதுபோலத்தான்‌ 
பண்பாடும்‌. 


இப்படி பண்பாட்டின்‌ சிறப்பை அடையாளப்‌ படுத்தி ஆராய்ச்சியாளர்கள்‌ 
அட்டவணை போட்டுக்‌ காட்டுவார்கள்‌. அதில்‌ ஒரு தெளிவு இருக்கும்‌. இது 
உண்மைதான்‌. ஆனால்‌ அப்படி அவைகளை ஆவணக்கூடங்களில்‌ வைத்து விட்டால்‌ 
இது பெரிதா, மற்றவர்களுடையது பெரிதா என்ற சர்ச்சைக்கு இட்டுச்‌ சென்று 
பண்பாட்டின்‌ மோதலில்‌ முடியும்‌. அதைத்தான்‌ சாமுவேல்‌ ஹண்டிங்டன்‌ தனது 
“பண்பாட்டின்‌ மோதல்‌” (Clash of Civilisation) என்ற நூலில்‌ குறிக்கின்றார்‌. 


ஆனால்‌ பண்பாடு என்பதை உண்மையில்‌ பிரித்துக்‌ காட்ட முடியும்‌. அதற்குத்‌ 
தனித்தன்மை உண்டு. அதனால்‌ மற்றவர்களோடு உறவு கொள்ளும்‌ இணைப்புப்‌ 
பாலம்‌ உடைந்து போகவில்லை. ஏனெனில்‌ அந்தத்‌ தொடர்பு உறவினால்‌ தான்‌ 
வாழ்கிறது, வளர்கிறது. இது தொடர்நிலை. எடுத்துக்காட்டாக, தமிழ்ப்‌ 
பண்பாட்டுக்கு என்ன அடையாளம்‌ காட்டலாம்‌? இளங்கோ அடிகளா? கம்பனா? 
பாரதியா? பாரஇதாசனா? இவர்களில்‌ யார்‌ தமிழ்ப்‌ பண்பாட்டின்‌ பிரதிறிதி? 
இவர்கள்‌ ஒவ்வொருவரின்‌ பின்னணி வேறு, சிந்தனை முறை வேறு. ஒவ்வொருவரும்‌ 
தனித்துவம்‌ கொண்டவர்கள்‌. இருப்பினும்‌ இவர்கள்‌ தமிழ்ப்‌ பண்பாட்டின்‌ தொடர்‌ 
உறவின்‌ பங்காளிகள்‌. 


இவர்கள்‌ ஒரு வலையில்‌ உள்ள முடிச்சுகள்‌ மாதிரி. ஒவ்வொரு முடிச்சும்‌ முக்கியம்‌. 
இந்த முடிச்சுகளை எல்லாம்‌ வெட்டிவிட்டால்‌ வலையே பாழடைந்து விடும்‌. ஆனால்‌ 
ஒவ்வொரு முடிச்சும்‌ தனியாக இருந்தாலும்‌ அதற்கு மதிப்பு இல்லை. அது போலத்‌ 
தான்‌ பண்பாட்டின்‌ பங்காளிகளும்‌. 


eee 


167 


பண்பாடு என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில்‌, நிலப்பகுதியில்‌ தான்‌ வளரும்‌. குறிஞ்சி 
மலரோ, மல்லிகை மொட்டோ தானாக மட்டும்‌ ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில்‌, 
நிலப்பரப்பில்தான்‌ தோன்றும்‌. பண்பாடும்‌ அப்படித்தான்‌. வரலாறு படைப்பவனும்‌ 
வரலாறு எழுதுபவனும்‌ தனிப்பட்ட மனிதர்கள்தான்‌. ஒட்டுமொத்தமாக எதுவும்‌ 
எழாது. ஒரு செயற்குழு அமைத்து வரலாறு எழுதுவதில்லை. நமது 
திணைக்கோட்பாட்டை எடுத்துக்காட்டாய்‌ சொல்லலாம்‌. ஒரு குறிப்பிட்ட 
நிலப்பரப்பில்‌ தோன்றியது என்பது அதன்‌ தனித்துவம்‌. அதன்‌ பெருமை. 


முரண்பாடான கண்ணோட்டம்‌ கொண்டவர்களானாலும்‌ நாம்‌ எல்லோரும்‌ கூடி 
வாழ முடியும்‌. ஒரே இனத்தவர்‌ என்பதால்‌ மட்டும்‌ அல்ல, ஒரே சமயத்தவர்‌ என்பதால்‌ 
அல்ல, மனிதப்‌ பண்புள்ளவர்‌ என்பதால்‌. நம்மிடம்‌ ஏற்றத்தாழ்வு உண்டு. 
கணக்கியல்படி (Mathematically) நாம்‌ சமமானவர்கள்‌ என்றல்ல. சமத்துவம்‌ என்பது 
திறமைகளின்‌ அடிப்படையில்‌ அல்ல. நாம்‌ தேடும்‌ சமத்துவம்‌ மனிதனின்‌ தனித்துவ 
மகத்துவத்தின்‌ மதிப்பின்‌ அடிப்படையில்‌ உள்ளது. மனிதர்களாகிய நாம்‌ 
சமமானவர்கள்‌ (As persons we are equal). சமுதாய அளவில்‌ ஏற்றத்‌ தாழ்வு இருக்கலாம்‌. 
இது நிலையானது அல்ல. அது மாற்றத்திற்கு உட்பட்டது. ஆனால்‌ தனிமனிதனின்‌ 
மதிப்பு, அவன்‌ தனித்துவம்‌ நிலையானது. “சொர்க்க வாசலுக்குமுன்‌ தோட்டியும்‌ சரி 
தொண்டைமானும்‌ சரி” என்பது தே நோபிலி சுட்டிக்காட்டிய ஒரு பழமொழி. இது 
சாதி-சமயப்‌ பூசல்களிடையே அவர்‌ கொடுத்த பதில்‌. சமூக வேறுபாட்டை, 
ஏற்றத்தாழ்வை இயற்கையின்‌ நியதி, கர்மம்‌, தெய்வ பராமரிப்பு என்று பலவிதமாய்‌ 
விளக்கம்‌ கொடுத்தாலும்‌ அடிப்படை உண்மை நிலை ஒன்றுதான்‌. 


முதலில்‌ நமது அடிப்படைத்‌ தேவைகள்‌ நிறைவுபெற வேண்டும்‌. அவை யாவை? 
உணவு - உடை - உறையும்‌ வீடு - என்று சொல்வதுண்டு. ஆனால்‌ இவை இருப்பதால்‌ 
மட்டும்‌ நிறைவான வாழ்வு வந்துவிடாது. மகிழ்ச்சி நிறைந்து வழியாது. ஏனெனில்‌ 
மனிதன்‌ மனிதனாய்‌ வாழ மனிதனுக்கு இதற்கும்‌ அடிப்படையான தேவைகள்‌ 
உண்டு. மற்றவர்‌ என்னை ஏற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌; என்னை மதிக்க வேண்டும்‌; 
உறவு கொள்ள இடம்‌ கொடுக்க வேண்டும்‌. அது இல்லாமல்‌ மனிதனாய்‌ வாழ 
முடியாது. நமது முரண்பாடுகள்‌, எதிர்ப்பு போராட்டங்கள்‌ எல்லாம்‌ இங்குதான்‌ 
தொடங்குகின்றன. மேல்றிலைக்கு, உயர்படிக்கு ஏற வேண்டும்‌. சமூக அளவில்‌, 
உணர்ச்சி அளவில்‌, சிந்தனை அளவில்‌, ஆன்மீக அளவில்‌ அது கிடைக்கும்‌ வரை நாம்‌ 
ஆதங்கத்தோடு அலைந்து கொண்டுதான்‌ இருப்போம்‌. 


ஒரு சமூகத்தில்‌ கூடிவாழும்‌ பொழுது ஓர்‌ அமைப்பு வேண்டும்‌. பல்‌ வேறு பணிகள்‌ 
செய்ய அதற்கு ஏற்ற ஆட்கள்‌ வேண்டும்‌. உலக வங்கி தொடங்கி, கிராமப்‌ 
பஞ்சாயத்து வரை ஒருவர்‌ நிர்வாகப்‌ பொறுப்பில்‌ இருக்க வேண்டும்‌. அவருக்க டியில்‌ 
பல துறைகளில்‌ மற்றவர்‌ பணி செய்ய வேண்டும்‌. இத்தகைய அமைப்பில்‌ மேலினம்‌, 
கழினம்‌ என்பதற்கு இடமில்லை. பல்வேறு தொழிலோ பணியோ செய்யலாம்‌, 
செய்யவும்‌ வேண்டும்‌. அதனால்‌ தனிப்பட்டவரின்‌ மதிப்பும்‌ தனிமனிதனின்‌ 
தனித்தன்மையும்‌ இழந்துபோகாது. 


eoe 


162 


பண்பாடு என்பது தனிமனிதனின்‌ பெருமையை, சிறப்பை நிலைநாட்ட 
உதவுவதற்கு இல்லை. அப்படி நடக்கின்றது என்றால்‌ அது ஓர்‌ அபத்தம்‌ (Perversion). 
தனக்காக போஸ்டர்‌ ஓட்டி, தனது உருவத்தைப்‌ பெரிதாகக்‌ கருதுவதில்தான்‌ பாசிசம்‌ 
தொடங்குகிறது. 


பண்பாடு ஓர்‌ ஊற்று போன்ற பொதுச்சொத்து. அது இதற்கு மாறாக பணி செய்றெது. 
இத்தகைய குறுகிய வேலியைத்‌ தாண்டிக்‌ கட்டமைப்புகளை உடைத்தெறிவது, 
உலகோடு ஒத்து வாழும்‌ நிலைக்கு, தனது சுயநலக்‌ கோட்பாட்டுக்கு வெளியே வாழ 
இடம்‌ தேடுகிறது. தனிப்பட்டவர்‌ தளத்திலிருந்து பொதுத்‌ தளத்தைத்‌ தேடுவது. 


ஊற்றுச்சுனை போன்ற பொதுச்சொத்துக்கு விளம்பரம்‌ தேவையில்லை. பிரச்சாரம்‌ 
செய்து ஆட்கள்‌ சேகரிக்க வேண்டியதில்லை. கோஷம்‌ எழுப்பத்‌ தேவையில்லை. 
மதிப்பீடுகள்‌ வேறு, பொதுச்‌ சொத்து (Resources) வேறு. மதிப்பீடுகள்‌ ஆட்களைச்‌ 
சேகரிக்கும்‌. போதகர்கள்‌ வேண்டும்‌. சமய மதிப்பீடுகளை நிலை நாட்டுவது போல்‌ 
ஆகிவிடும்‌. 


இந்தியப்‌ பண்பாடு என்பது பல மரபுகளால்‌ உருவாக்கப்பட்ட சொத்து. 
பன்மைத்தனம்‌ பெற்றது. ஏதோ ஒரு சமயம்‌, ஓர்‌ இனம்‌, ஒரு சிந்தனைக்‌ 
கோட்பாட்டால்‌ உருவானது அல்ல. பலரும்‌ இதன்‌ பங்காளிகள்‌, பங்கு அளித்தவர்கள்‌ 
இடையே வேறுபாடுகள்‌ உண்டு. அதனால்‌ அவர்கள்‌ எதிரிகள்‌ அல்ல. அவர்கள்‌ 
பண்பாட்டின்‌ ஊற்றுக்கள்‌. 


பல நதிகள்‌ பாய்ந்தோடி கடலில்‌ சங்கமம்‌ ஆவது போல பல மரபுகள்‌, கோட்பாடுகள்‌ 
சேர்ந்து உருவானது இந்தியப்‌ பண்பாடு. ஒவ்வொன்றும்‌ பண்பாட்டின்‌ வளர்ச்சியில்‌ 
பங்கெடுத்திருக்றெது, செழிப்படைய வழி வகுத்தது, புதிய கண்ணோட்டத்தினை 
இன்றும்‌ தூண்டுகின்றது. 


இப்பொழுது ஐரோப்பாவிலும்‌ பெரிய குழப்பம்‌. அவர்கள்‌ உருவாக்கிய ஐரோப்பிய 
ஒன்றியம்‌ உடைந்து கொண்டிருக்கிறது. அதற்குப்‌ பல காரணங்கள்‌ உண்டு. 
பிரான்ஸ்‌ நாட்டு சிந்தனையாளர்‌ பிரான்சுவா ஜீலியன்‌ (2017) சொல்வது இது. 
தொடக்கத்திலேயே ஐரோப்பிய நாடுகளை ஒன்றிணைக்கும்‌ சக்தி எது, என்பது 
தெளிவில்லை. ஒரு இலர்‌ கருத்து: இறிஸ்துவ நம்பிக்கையும்‌ அதன்வழி எழுந்த 
பண்பாட்டுக்‌ கோட்பாடு என்றனர்‌. மற்றவர்‌ அதற்கு மாறாக, இல்லை, சமயம்‌ 
தாண்டிய பகுத்தறிவுப்‌ பண்பாடு (Enlightenment) என்றனர்‌. அவர்களுக்குள்‌ ஒன்றித்த 
தெளிவு இல்லை. அதனால்‌ முகப்புரை (Preamble) இல்லாமலே ஐரோப்பிய ஒன்றியம்‌ 
என்ற அமைப்பை உருவாக்கினார்கள்‌. அதன்‌ விளைவு இப்பொழுது தெரிஒறது. 
சமய நம்பிக்கையும்‌, பகுத்தறிவும்‌ முரண்பாடாகத்‌ தெரியலாம்‌. ஆனால்‌ அவை 
இரண்டும்‌ ஒன்றிணைந்து வாழ முடியும்‌. 


நமது நாட்டில்‌, நம்‌ மத்தியில்‌; நடப்பதும்‌ அப்படித்தான்‌. நமது பண்பாட்டில்‌ பல்வேறு 
பங்காளிகள்‌; அங்கத்தினர்கள்‌ உண்டு. இப்பண்பாட்டின்‌ சொத்து எல்லோருக்கும்‌ 


eee 


163 


சொந்தம்‌. வைதிக மரபு பெரியது. அதற்கென தனிவரலாறு உண்டு. ஆனால்‌ அதன்‌ 
ஆதிக்கத்தை நிலைநாட்ட மற்றவர்களை ஒழிக்கவேண்டும்‌ என்பது ஏற்றுக்கொள்ள 
முடியாத வாதம்‌. கடவுள்‌ நம்பிக்கை கொண்டவர்களும்‌ கடவுள்‌ எதிர்ப்புவாதிகளும்‌ 
கூடிவாழ முடியும்‌, கூடிவாழ வேண்டும்‌. அவர்களை ஒன்றிணைப்பது சமயம்‌ சாராத 
அறநெறியின்‌ அடிப்படையில்‌ அமையவேண்டும்‌. 


இயற்கையின்‌ சொத்துக்கள்‌, சுற்றம்‌ சூழல்‌ பாதிப்பு, அழிவு பற்றி பலர்‌ கவலை 
கொண்டுள்ளனர்‌. Bio-diversity அளவு குறைந்து கொண்டே போவது பற்றி பலர்‌ 
ஆராய்ந்து அதைத்தடுக்க எடுத்து வரும்‌ முயற்சிகளும்‌ பாராட்டுக்குரியது. 
அதைப்போல ஏன்‌ கலாச்சார அழிவுக்கு, பண்பாட்டுச்‌ சிதைவுக்கு போதிய எதிர்ப்பு, 
பாதுகாக்கும்‌ போதிய முயற்சிகள்‌ இன்னும்‌ எழவில்லை என்பது கேள்விக்குறியாய்‌ 
இருக்கறது. 


எடுத்துக்காட்டாக இந்திய இஸ்லாமிய வரலாற்றைக்‌ கவனிக்கலாம்‌. சமய 
நல்லிணக்கத்திற்கு அவர்கள்‌ பங்களிப்பு அதிகம்‌. ஆல்‌ பிரூனி முதன்‌ முதலாக 
பாதஞ்சலி யோகம்‌ என்ற சமஸ்கிருத நூலை அரபியில்‌ மொழிபெயர்த்து 
குர்‌ஆனோடு நல்லிணக்கம்‌ செய்தார்‌. பிறகு அக்பர்‌ பல்வேறு சமய பிரதிநிதிகளை 
அழைத்து உரையாடல்‌ பண்பாட்டை உருவாக்கினார்‌. அவருக்குப்பின்‌ தாரா சிக்கோ 
50 உபநிடதங்களைப்‌ பாரசீக மொழியில்‌ மொழிபெயர்த்தார்‌. அதன்‌ வழியாக 
ஐரோப்பியர்கள்‌ இந்த வரலாற்றைத்‌ தெரிந்து கொள்ள வழி வகுத்தார்‌. இத்தகைய 
முயற்சிகள்‌ இஸ்லாமிய மரபின்‌ பங்களிப்பு. 


இவ்வாறு இந்திய யூதர்களும்‌; கிறித்தவர்களும்‌, பிறகு இங்குக்‌ குடியேறிய 
பாரசீகர்களும்‌, பல்வேறு வகையில்‌ இந்தியப்‌ பண்பாட்டின்‌ வளர்ச்சிக்குப்‌ 
பங்களித்திருக்கன்றார்கள்‌. இவர்கள்‌ அந்றியர்கள்‌ என்று சொல்லி இந்தியப்‌ 
பண்பாட்டின்‌ சொத்து எல்லாம்‌ எங்களுக்குத்தான்‌ சொந்தம்‌ என ஒரு வர்க்கம்‌ 
மட்டும்‌ ஆதிக்கம்‌ கொண்டாடும்‌ மனநிலையும்‌ செயல்முறையும்‌ நம்மை 
ஒன்றிணைத்துக்‌ கூடிவாழ வழிவகுக்காது. அழிவுக்குத்தான்‌ இட்டுச்செல்லும்‌. 


eee 


164 


29 - ஐரோப்பிய தமிழியல்‌ ஆராய்ச்சி அனுபவங்கள்‌: ஆனந்த்‌ 


அமலதாஸ்‌ 


நேர்காணல்‌: ஆனந்த்‌ அமலதாஸ்‌; 
சந்திப்பு: முனைவர்‌ ௧. சுபாஷிணி 


சுபா: இன்றைய சூழலில்‌ விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவில்‌ ஐரோப்பிய 
மொழிகளைக்‌ கற்று ஆராய்ந்த தமிழியல்‌ ஆய்வாளர்களில்‌ நீங்களும்‌ ஒருவர்‌. 
உங்களது ஐரோப்பிய மொழிபெயர்ப்புகள்‌ ஐரோப்பியத்‌ தமிழியல்‌ துறையில்‌ 
முக்கியத்துவம்‌ பெறுபவை. உங்களுடைய ஆரம்பக்காலக்‌ கல்விச்‌ சூழல்‌, 
பணிகள்பற்றிக்‌ கூறுங்கள்‌. 


ஆனந்த்‌ அமலதாஸ்‌: நான்‌ சிவகங்கை மாவட்ட விவசாயக்‌ குடும்பத்தில்‌ பிறந்து 
வளர்ந்தவன்‌. சேசு சபையில்‌ சேர விரும்பி 1962இல்‌ அவர்கள்‌ நடத்துகின்ற பயிற்சித்‌ 
தளத்தில்‌ சேர்ந்தேன்‌. அங்கு ஆன்மீகப்‌ பயிற்சியோடு இலத்தீன்‌, இரேக்க 
மொழிகளைக்‌ கற்றுக்கொடுத்தார்கள்‌. பிறகு சென்னை இலயோலா கல்லூரியில்‌ 
பி.ஏ. ஆங்கலெ இலக்கியம்‌ படித்தேன்‌. அதன்பிறகு செண்பகநூரில்‌ மூன்றாண்டுகள்‌ 
மெய்யியல்‌ பயின்றேன்‌. பின்னர்‌ முதுகலைப்‌ படிப்புக்காகக்‌ கர்நாடகத்தின்‌ 
தார்வார்‌ பல்கலைக்கழகத்தில்‌ சமஸ்‌இருதத்துறையில்‌ படித்துவிட்டுத்‌ திருச்சி தூய 
வளனார்‌ கல்லூரியில்‌ ஓர்‌ ஆண்டு சமஸ்கிருத ஆசிரியராகப்‌ பணிசெய்தேன்‌. 
புதுடில்லியில்‌ நான்கு ஆண்டுகள்‌ இறையியல்‌ படித்துவிட்டு 1977இல்‌ முனைவர்‌ 
பட்டத்திற்காகச்‌ சென்னைப்‌ பல்கலைக்கழகத்தில்‌ சேர்ந்தேன்‌. அங்கு ஆய்வுக்கான 
எனது வாழ்வு தொடங்கியது. 


சுபா: நீங்கள்‌ எழுதிய நூல்கள்‌. 


165 


ஆ.அ: இதுவரை 28 நூல்களை எழுதியுள்ளேன்‌. 25 நூல்களைத்‌ தொகுத்து 
வெளியிட்டுள்ளேன்‌. 150 கட்டுரைகள்‌ வெளியாகியுள்ளன. இவை 
பெரும்பான்மையும்‌ ஆங்கிலம்‌, ஜெர்மன்‌, தமிழ்‌ மொழிகளில்‌ உள்ளன. சில 
கட்டுரைகள்‌ இத்தாலிய, பிரஞ்சு மொழிகளில்‌ மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. 


சுபா: நீங்கள்‌ சமஸ்கிருத மொழி வல்லுநர்‌. அம்மொழியைக்‌ கற்றுக்கொள்ள ஏற்பட்ட 
ஆர்வம்‌, அம்மொழியில்‌ உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தைச்‌ சொல்லுங்கள்‌. 


ஆ.அ: எனக்கு ஆன்ம வழிகாட்டியாக இருந்த பாதர்‌ இக்னேசியஸ்‌ இருதயம்‌ 
தூண்டுதலில்‌ சமஸ்‌இருதம்‌ கற்கத்‌ தொடங்கினேன்‌. தார்வார்‌ பல்கலைக்கழகத்தில்‌ 
முதுகலைப்‌ பட்டம்‌ பெற்றபிறகு முனைவர்‌ பட்டத்திற்காக சென்னைப்‌ 
பல்கலைக்கழகத்தில்‌ மூன்றாண்டுகள்‌ ஆய்வு மேற்கொண்டேன்‌. பின்னர்‌ இந்த 
ஆராய்ச்சி 1981ஆம்‌ ஆண்டு நிறைவுபெற்றது. இந்த ஆய்வு நூலைத்‌ தர்ப்பிடும்‌ 
நடுவராக வியன்னா பல்கலைக்கழகப்‌ பேராசிரியர்‌ ஓபர்ஹாமர்‌ நியமிக்கப்பட்டார்‌. 
எனது ஆய்வுக்கு நல்ல மதிப்பெண்‌ கொடுத்து வியன்னாவுக்கு அழைப்புவிடுத்தார்‌. 
அதுதான்‌ எனது ஐரோப்பிய அனுபவத்தின்‌ தொடக்கம்‌. 


சுபா: இது நிச்சயமாக உங்களுக்குச்‌ சமஸ்கிருத ஆய்வுகளில்‌ தொடர்ந்து ஈடுபடச்‌ 
சிறந்த தொடக்கத்தை அமைத்திருக்கும்‌ எனத்‌ தெரிகிறது. இந்த அனுபவம்‌ 
எத்தகைய பணிகளை நீங்கள்‌ மேற்கொள்ள உதவியது? எங்கு உங்கள்‌ பணியை 
முதலில்‌ தொடங்கினீர்கள்‌? 


ஆ.அ: சென்னை - திருவான்மியூரில்‌ அமைந்துள்ள சத்திய நிலையம்‌ மெய்யியல்‌ 
துறையில்‌ முப்பதாண்டுகளாகப்‌ பேராசிரியராகப்‌ பணியாற்றினேன்‌. 
தொடக்கத்தில்‌ 'இந்தியன்‌ பிலாசபி என்று வேதாந்தச்‌ சிந்தனையாளர்கள்‌ பற்றிப்‌ 
பாடம்‌ சொல்லிக்கொடுத்தேன்‌. பிறகு பதினைந்தாண்டுகள்‌ பகவத்கதை சொல்லிக்‌ 
கொடுத்தேன்‌. ஒரு துறையில்‌ பேராசிரியராகப்‌ பணிசெய்யும்பொழுது பல்வேறு 
பாடங்களைக்‌ கற்றுக்கொடுக்கும்‌ வாய்ப்பு இருந்தது. அது எனது ஆராய்ச்சியோடு 
சேர்ந்து இருந்த என்‌ ஆசிரியப்பணி. அதன்‌ விளைவாக மாணவர்களுக்குத்‌ 
துணையாகச்‌ சில நூற்களை வெளியிட்டேன்‌. அவை: 

‘Introduction to Aesthetics.’ Satya Nilayam Publications. Chennai 2000. 

‘Introduction to Philosophy.’ Satya Nilayam Publications, Chennai 2001. 

‘Philosophy of History’, Satya Nilayam Publications, Chennai 2008. 

‘Philosophy of Education’, Satya Nilayam Publications, Chennai 2008. 

தமிழ்க்‌ கவிதைகள்‌, நாடகங்களில்‌ பாடுவதிலும்‌ பங்கெடுப்பதிலும்‌ எனக்கு ஆர்வம்‌ 
இருந்தது. ஆனால்‌ முறையாகப்‌ பயிற்சிபெற வாய்ப்புக்‌ கிடைக்கவில்லை. அதனால்‌ 
ஆராய்ச்சித்‌ துறையில்‌ கவனம்‌ செலுத்தத்‌ தொடங்கினேன்‌. 


சுபா: உங்களுடைய முனைவர்பட்ட ஆய்வு, ஆராய்ச்சி என்னென்ன? எந்தத்‌ 
துறையில்‌ ஆய்வைத்‌ தொடர விரும்பினீர்கள்‌? 


eee 


166 


ÆA: முனைவர்பட்ட ஆராய்ச்சிக்கு, 'த்வனி' கோட்பாடு படிக்கத்‌ தொடங்கினேன்‌. 
தமிழில்‌ இதை 'இறைச்சி' என்று சொல்வதுண்டு. காஷ்மீரைச்‌ சார்ந்த 
ஆனந்தவர்தனா எழுதிய நூலான 'த்வன்யாலோகா'வை ஆய்வுசெய்யத்‌ 
தொடங்கினேன்‌. ‘Philosophical Implications of Dhvani' (1984). பிறகு இது நூல்வடிவமாக 
வியன்னாவில்‌ வெளியானது. அதன்‌ தொடர்ச்சியாகப்‌ பல கட்டுரைகள்‌ எழுதினேன்‌. 
'த்வனி' கோட்பாட்டை ஒரு நூலின்‌ உட்பொருளை வெளிக்காட்டும்‌ முறையாக 
(hermeneutics) புரிந்துகொண்டேன்‌. அதனடிப்படையில்‌ இந்திய மரபில்‌ உரை எழுதும்‌ 
முறைகள்‌ என்று பாடம்‌ நடத்தினேன்‌. அவற்றைத்‌ தொகுத்துப்‌ பாடப்புத்தகமாக 
வெளியிட்டேன்‌. (Indian Exegesis, 2003). 


சுபா: பொதுவாக முனைவர்பட்ட ஆய்வை மேற்கொள்ளும்‌ பலரும்‌ இத்தகைய 
துறைகளில்‌ கவனம்‌ செலுத்துவது குறைவு. அந்தவகையில்‌ உங்களது ஆய்வு 
குறிப்பிடத்தக்கதாகவே அமைந்துள்ளதில்‌ மாற்றுக்கருத்து இல்லை. 
ஆய்வுப்பணிக்குப்‌ பின்‌ எவ்வகையான ஆய்வுகளை மேற்கொண்டீர்கள்‌? அவை 
தொடர்பாக நீங்கள்‌ எழுதிய நூல்களையும்‌ சொல்லுங்கள்‌. 


ஆ.அ: இங்கு நான்‌ ரெய்மோன்‌ பணிக்கர்‌ பற்றிச்‌ சொல்ல வேண்டும்‌. அவர்‌ 20ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ இந்தியச்‌ சிந்தனையாளர்களுள்‌ முக்கியமானவர்‌ - அவரது தந்தை 
கேரளத்தைச்‌ சார்ந்த இந்துக்‌ குடும்பத்தினர்‌, தாய்‌ இஸ்பானிய நாட்டுக்‌ 
கத்தோலிக்கர்‌; இரு பண்பாட்டிலும்‌ பங்கெடுத்து வளர்ந்தவர்‌. அவரது நூல்கள்‌ 
பதினெட்டுப்‌ பகுதிகளாகத்‌ தொகுக்கப்பட்டு இத்தாலியா, இஸ்பானியா, ஆங்கிலம்‌, 
பிரெஞ்சு, ஜெர்மன்‌ ஆகிய ஐரோப்பிய மொழிகளில்‌ 
வெளியாடுக்கொண்டிருக்கின்றன. அவரது இல நூல்களைத்‌ தமிழருக்கு 
அறிமுகப்படுத்தினேன்‌. 'ரெய்மோன்‌ பணிக்கர்‌ - வாழ்வும்‌ வாக்கும்‌, 2014. அவரது 
பல்சமய உரையாடல்‌ பண்பாட்டுக்கு நல்லதோர்‌ எடுத்துக்காட்டு. 


சுபா: உண்மைதான்‌... 


ஆ.அ: வீரமாமுனிவரின்‌ வாழ்க்கையில்‌ திருக்குறளின்‌ தாக்கம்‌ பொதுவானது. அவர்‌ 
எழுதிய எல்லா நூற்களிலும்‌ திருக்குறள்‌ புதைந்துடெப்பதைப்‌ பார்க்கலாம்‌. 
எடுத்துக்காட்டாக, தேம்பாவணியில்‌ மட்டும்‌ சுமார்‌ 75 குறள்களைத்‌ தமது 
பாடல்களோடு ஒன்றிணைத்துள்ளார்‌. இதன்வழியாகக்‌ கிறித்தவக்‌ 
கோட்பாடுகளுக்குத்‌ தமிழ்‌ நிறம்‌ கொடுத்தார்‌. இந்தப்‌ பின்னணியில்‌ 
இஞ்ஞாசியாரின்‌ ஆன்மீகச்‌ சிந்தனைகளைத்‌ திருக்குறளோடு இணைத்து ஒரு நூல்‌ 
வெளியிட்டுள்ளேன்‌. அதன்‌ பெயர்‌ 'பன்மரபுப்‌ பார்வையில்‌ அறவழிச்‌ சிந்தனைகள்‌' 
(2021). தமிழ்க்‌ கிறித்தவர்கள்‌ திருக்குறள்‌ படித்திருக்கின்றார்கள்‌; இஞ்ஞாசியாரைக்‌ 
கேள்விப்பட்டிருக்கறொர்கள்‌; ஆனால்‌ இந்த இரண்டு கோட்பாடுகளுக்கிடையே 
உள்ள ஒற்றுமை பலருக்கும்‌ தெரியாது. இந்த இருகோட்பாடுகளையும்‌ இணைத்து 
ஒற்றுமையைக்‌ காட்டவேண்டும்‌ என்ற நோக்கத்துடன்‌ எழுதப்பட்ட நூல்‌ அது. 
சுருக்கமாகச்‌ சொல்ல வேண்டுமானால்‌, கிறித்தவ ஆன்மீக முறை தமிழ்‌ மரபுக்குப்‌ 
புறம்பானது அல்ல என்று அவர்களுக்குக்‌ காட்டும்‌ நோக்கம்‌ இதன்‌ பின்னணி. 


eee 


767 


சுபா: பல்சமய ஆய்வுகள்‌ என்ற ரீதியில்‌ உங்கள்‌ பங்களிப்பு ? 


ÆA இருபதாண்டுகளாக Hindu-Christian Studies Bulletin என்ற முயற்சியில்‌ ஈடுபட்டு 
இணை ஆசிரியராக இருந்தேன்‌. கனடாவில்‌ 'சமயங்கள்‌ சந்தக்கின்றன' என்ற 
தலைப்பில்‌ நடந்த கருத்தரங்கில்‌ பங்கெடுத்தேன்‌. பிறகுதான்‌ இந்த முயற்சி 
தொடங்கியது. பிறகு திருவான்மியூரில்‌ உள்ள சத்திய நிலையம்‌ மெய்யியல்‌ 
துறையில்‌ தலைவராக இருக்கும்போது ‘Journal of Intercultural Philosophy’ என்ற 
வெளியீட்டைத்‌ தொடங்கி ஆறு ஆண்டுகள்‌ அதற்குத்‌ தொகுப்பாசிரியராக 
இருந்தேன்‌. கடந்த ஓராண்டாக செங்காந்தள்‌ என்ற இணைய செய்தியிதமைத்‌ 
தொகுத்து நடத்துகிறேன்‌. இந்து சமய நூல்களைக்‌ கற்றுப்‌ பல்சமய உரையாடல்‌ 
பண்பாட்டில்‌ ஈடுபடுவதற்குச்‌ சமஸ்கிருதம்‌ படிக்கத்‌ தொடங்கினேன்‌. ஒரு 
சமயத்தவரை மற்றொரு மரபில்‌ உள்ளவர்‌ புரிந்துகொள்ள வேண்டுமானால்‌ 
அவர்தம்‌ மூலமொழியில்‌ உள்ள நூல்களில்‌ தேர்ச்சிபெற வேண்டும்‌. அப்போதுதான்‌ 
ஆராய்ச்சியின்‌ மூலம்‌ மற்றவரின்‌ கோட்பாடுகளைப்‌ புரிந்துகொள்ளமுடியும்‌. 
அதுபோல, இஸ்லாமியரைத்‌ தெரிந்துகொள்ள அரபுமொழி கற்கத்‌ தொடங்கினேன்‌. 
ஆனால்‌ அதில்‌ தொடர்ந்து பயிற்சிபெற வாய்ப்பு அமையவில்லை. இருப்பினும்‌ 
அவர்களது வரலாற்றைப்‌ படித்தேன்‌. முகம்மது இக்பால்‌ எழுதிய நூற்கள்‌, 
ஆல்பிருனியின்‌ பங்களிப்பு, தாராசிகோ (அவுரங்கசீப்பின்‌ அண்ணன்‌) போன்றவர்‌ 
முயற்சிகளை அறிந்துகொண்டேன்‌. 


சுபா: உங்களின்‌ மொழி தொடர்பான ஆர்வமும்‌ பல்வேறு சமயங்களை 
விருப்புவெறுப்பின்றி அணுக நீங்கள்‌ மேற்கொண்ட முயற்சிகளும்‌ 
வியக்கவைக்கின்றன. இக்கால இளம்‌ ஆய்வாளர்களுக்கு இவை நல்ல 
தூண்டுதலாகவும்‌ அமையக்‌ கூடியன. மேலும்‌ சொல்லுங்கள்‌. 


ஆ.அ: தமிழ்‌ வைணவத்துறைக்கு எனக்கு வழிகாட்டியவர்‌ வியன்னா 
பல்கலைக்கழகப்‌ பேராசிரியர்‌ ஓபர்ஹாமர்‌. தென்கலை மரபின்‌ தலைவரான 
பிள்ளை லோகாசாரி எழுதிய 'தத்வத்ரயம்‌' என்ற சூர்ணைகளையும்‌ அதற்கு உரை 
எழுதிய மணவாளமாமுனியையும்‌ சேர்த்து ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்த்து 
வெளியிட்டேன்‌. பிறகு மணவாளமாமுனி எழுதிய ஆர்த்திபிரபந்தம்‌' நூலையும்‌ 
ஆங்ஒலத்தில்‌ மொழிபெயர்த்தேன்‌. 


அதன்பிறகு நம்மாழ்வார்‌ பாடல்களில்‌ நூறு பாடல்களைத்‌ தேர்ந்தெடுத்து 
ஜெர்மனில்‌ மொழிபெயர்த்தேன்‌. வியன்னாவில்‌ பாடம்‌ சொல்லிக்கொடுக்க 
இந்நூலைப்‌ பயன்படுத்தினேன்‌. ‘My God is a thief ' அதாவது, நம்மாழ்வார்‌ 
சொல்லாடலைத்‌ தலைப்பாக வைத்தேன்‌. “என்‌ கண்ணன்‌ என்னைத்‌ தனதாக்கி, என்‌ 
பாடல்‌ வழியாகத்‌ தன்னை வெளிக்காட்டுகிறான்‌. அவன்‌ ஒரு 'வஞ்சக்‌ கள்வன்‌' 
என்கிறொர்‌ நம்மாழ்வார்‌. இது பக்திப்‌ பாடல்‌ பண்பாட்டின்‌ எடுத்துக்காட்டு. அதன்‌ 
பின்னர்‌ வியன்னாவில்‌ ஆசிரியராகப்‌ பணியாற்ற அழைப்பு வந்தது. அங்கு 
என்னுடைய பொதுத்‌ தலைப்பு 'இந்திய மரபில்‌ கடவுள்‌ பற்றிய சிந்தனை. ஓர்‌ ஆண்டு 


eee 


168 


வைணவத்தையும்‌ அடுத்த ஆண்டு சைவத்தையும்‌ அறிமுகம்‌ செய்தேன்‌. 
சிவனுடைய நாட்டியம்‌ பற்றிய பாடல்களைத்‌ தேர்ந்தெடுத்து ஜெர்மனில்‌ 
மொழிபெயர்த்தேன்‌. தமிழ்‌ படித்துவிட்டு வாருங்கள்‌ என்றால்‌ யாரும்‌ என்‌ வகுப்புக்கு 
வரமாட்டார்கள்‌. அதனால்‌ இந்தப்‌ பாடல்களை மொழிபெயர்த்துக்‌ கொடுத்து 
உரையாடல்‌ நடத்தினேன்‌. அது மாணவர்களிடம்‌ ஆர்வத்தை ஏற்படுத்தியது. 


திருமந்திரத்தில்‌ ஒன்பதாவது அதிகாரம்‌ சிவநடனம்‌ பற்றியது. 'சிவன்‌ எங்கு 
நடனமாடுகிறார்‌, ஏன்‌ நடனமாடுகிறார்‌, பார்ப்பவர்‌ மத்தியில்‌ நாட்டியத்தின்‌ 
விளைவு என்ன' என்ற கேள்விகளுக்குப்‌ பதில்‌ கொடுத்து இந்தப்‌ பாடல்கள்‌ 
அமைந்துள்ளன. அதோடு சமஸ்‌ ருதத்திலும்‌ சிவநடனம்‌ பற்றிய நூல்கள்‌ உண்டு. 
குஞ்சித அங்கிரஸ்தவ' என்று பெயர்‌; அதிலும்‌ சில பாடல்களை மொழிபெயர்த்து 
வெளியிட்டேன்‌. அதற்கு அடுத்த முறை, அருணகிரி நாதர்‌ எழுதிய கந்தர்‌ 
அனுபூதி'யையும்‌ மொழிபெயர்த்து - வள்ளலாரின்‌ சில பாடல்களையும்‌ சித்தர்‌ 
பாடல்களையும்‌ சேர்த்துப்‌ புத்தகமாக வெளியிட்டேன்‌. 'சிவன்‌ தென்னிந்தியாவில்‌ 
நடனமாடுகதிறார்‌' என்ற பொருளில்‌ இந்த நூல்‌ வெளிவந்தது. 


சுபா: இந்துப்‌ பாரம்பரியத்தில்‌ சைவம்‌, வைணவம்‌ என்ற ஆண்‌ தெய்வ வழிபாடுகள்‌ 
அதிகம்‌ முக்யெத்துவம்‌ பெறுகின்றன. அதனால்‌ ஐரோப்பிய ஆய்வாளர்கள்‌ சூழலில்‌ 
இந்த இரண்டு பெருந்தெய்வ வழிபாட்டுக்கான விளக்கத்தை அறிமுகப்படுத்த 
உங்கள்‌ ஆய்வுக்‌ கவனம்‌ குவிந்ததாக எடுத்துக்கொள்ளலாமா? 


ÆA: இல்லை. தமிழக இறையியல்‌ சூழலில்‌ பெண்ணியமும்‌ பெண்‌ தெய்வங்கள்‌ 
பற்றிய இந்திய வரலாறும்‌ முக்கியத்துவம்‌ பெறுவதை உணர்ந்திருக்கின்றேன்‌. நான்‌ 
ஓராண்டாகப்‌ பெண்‌ தெய்வங்களைப்‌ பற்றிய கருத்துக்களைத்‌ தொகுத்து 
ஐரோப்பிய ஆய்வு மாணவர்களுக்குப்‌ பாடம்‌ தயாரித்தேன்‌. உலகளவில்‌ அது ஒரு 
பெரிய முயற்சியாக இன்னும்‌ இருக்கிறது. அதற்காக இந்திய மரபு நூல்களைத்‌ 
தேடினேன்‌. சமஸ்கிருதத்தில்‌ பல நூல்கள்‌ உள்ளன. 'தேவீ மாகாத்ம்யம்‌', 
'செளந்தர்யலகரி' போன்றவை. தமிழில்‌ அபிராமி அந்தாது' எனக்குப்‌ பிடித்திருந்தது. 
அதையும்‌ ஜெர்மனில்‌ மொழிபெயர்த்து ஓர்‌ ஆண்டு பாடநூலாகப்‌ 
பயன்படுத்தினேன்‌. 


சுபா: இது மிக முக்கியமான மொழிபெயர்ப்பு. ஜெர்மானிய மொழியில்‌ பெண்‌ 
இந்துக்‌ கடவுளர்களின்‌ அறிமுகத்தைப்‌ பார்த்த லோமஸ்‌ €கன்பால்‌ தனது ‘Genealogy 
of the South Indian Deities’ என்ற நூலில்‌ அதை வழங்கினார்‌. அதுபோல, டச்சுக்காரரான 
பிலிப்ஸ்‌ பால்டெயூஸ்‌ ‘A Description of the East-India Coasts of Malabar and Coromandel and 
also of the Isle of Ceylon with their Adjacent Kingdoms & Provinces’ என்ற நூலிலும்‌ மலபார்‌, 
அதாவது தமிழ்‌ நிலமக்களின்‌ கடவுளர்களைக்‌ குறிப்பிடும்போது பெண்‌ 
தெய்வங்களை அறிமுகப்படுத்துகின்றார்‌. இப்படி பிரஞ்சு மொழியிலும்‌ பொ.ஆ.19 
காலகட்டத்தில்‌ சில நூல்கள்‌ வெளிவந்தன. அதன்‌ தொடர்ச்சியாக இந்த 
நூற்றாண்டில்‌ உங்களது முயற்சியும்‌ வரலாற்றில்‌ இடம்பெறுவதை 
நினைக்கும்போது பெருமையாக உள்ளது டாக்டர்‌ ஆனந்த்‌. சரி, பொ.ஆ. 16 தொடங்கி 


eee 


169 


தமிழகம்‌ வந்த ஐரோப்பிய மதச்‌ சேவையாளர்களின்‌ தமிழ்ப்‌ பணிகளைக்‌ 
கூறுங்கள்‌. 


ÆA: தமிழகத்திற்கு வந்த சேசுசபை மறைப்‌ பணியாளர்கள்‌ தமிழுக்குச்‌ செய்த 
தொண்டு பெரிது. சிறப்பாக தே நோபிலி, வீரமாமுனிவர்‌ நூல்களை ஆங்கிலத்தில்‌ 
மொழிபெயர்த்துத்‌ தமிழ்‌ தெரியாத மற்றவருக்கு அறிமுகம்செய்வதை என்‌ 
நோக்கமாகக்‌ கொண்டிருக்கின்றேன்‌. தே நோபிலி இருபதுக்கும்‌ மேற்பட்ட 
நூற்களைத்‌ தமிழில்‌ எழுதியுள்ளார்‌. சிறப்பாக தாமஸ்‌ அக்குவினாஸ்‌ பதிவுசெய்த 
கிறித்தவக்‌ கோட்பாடுகளைத்‌ தமிழாக்கம்‌ செய்திருக்கிறார்‌. நான்‌ 
கடவுள்நிர்ணயம்‌' 'ஆத்துமநிர்ணயம்‌' 'நித்திய வன சல்லாபம்‌, 'தூசன இக்காரம்‌' 
போன்ற நூல்களை ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளேன்‌. அதுபோல 
வீரமாமுனிவர்‌ எழுதிய திருக்காவலூர்க்‌ கலம்பகம்‌, அன்னை அழுங்கல்‌ அந்தாதி 
போன்ற நூல்கள்‌ ஏற்கெனவே ஆங்கிலத்தில்‌ வெளிவந்துள்ளன. இப்போது 'இத்தேரி 
அம்மாள்‌ அம்மானை யையும்‌ தயார்‌ செய்துகொண் டிருக்கிறேன்‌. 


சுபா: உங்களது படைப்புக்களில்‌ குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில்‌ ஜெர்மானிய 
நூல்களைக்‌ காண்கிறேன்‌. ஐரோப்பாவில்‌ குறிப்பாக ஜெர்மன்‌ மொழி பேசும்‌ 
பகுதிகளில்‌ உங்கள்‌ அனுபவம்‌, செயல்பாடுகள்‌ என்னென்ன? 


ஆ.அ: ஜெர்மன்‌ மொழிபேசும்‌ பகுதியான ஐரோப்பாவுடன்தான்‌ எனக்கு அதிகத்‌ 
தொடர்பு இருந்தது. அங்குப்‌ பல்கலைக்கழகப்‌ பேராசிரியர்களுடன்‌ கொண்ட நட்பு 
பெரிதும்‌ உதவியது. அவர்கள்‌ தங்களின்‌ அன்பளிப்பாக தாங்கள்‌ எழுதிய 
நூல்களைக்‌ கொடுப்பது வழக்கம்‌. ஒருமுறை பிராங்பர்ட்‌ பல்கலைக்கழகப்‌ 
பேராசிரியர்‌ நூல்‌ ஒன்றைக்‌ கொடுத்தார்‌. அது அவர்‌ எடுத்த முயற்சியின்‌ பயன்‌. 
பள்ளி அளவில்‌ பாடம்‌ சொல்லிக்கொடுக்கும்‌ ஆசிரியர்களுக்குப்‌ பெரிய நூலக வசதி 
அதிகம்‌ இருக்காது. பல்வேறு சமயங்களையோ அவர்களின்‌ கோட்பாடுகளையோ 
எளிதில்‌ கற்க வசதியும்‌ இருக்காது. அவர்களுக்கு உதவியாக எண்பது 
பேராசிரியர்களை அழைத்துப்‌ பல்சமயப்‌ பண்பாட்டுக்‌ கருத்தியலைக்‌ கொடுத்து, 
ஒவ்வொரு தலைப்பிலும்‌ இரண்டு பக்க அளவில்‌ கட்டுரை தயாரித்து 
வெளியிட்டார்கள்‌. இந்து சமயம்‌, உரையாடல்‌, அரசியல்‌, பாலின வேறுபாடு, 
ஜனநாயகம்‌, இஸ்லாம்‌, மானுடவியல்‌, கொன்பூசியனிசம்‌ என்று நூறு தலைப்புகள்‌ 
அடங்கிய நூல்‌. அதைப்‌ பார்த்ததும்‌ ஏன்‌ அதைத்‌ தமிழில்‌ கொண்டுவரக்கூடாது 
என்று நினைத்துத்‌ தமிழாக்கம்‌ செய்து 'பல்சமயப்‌ பண்பாட்டுக்‌ களஞ்சியம்‌' (2016) 
என்ற தலைப்பில்‌ வெளியிட்டேன்‌. ‘Kunst und Religion’ (2021) ' கலையும்‌ சமயமும்‌' என்ற 
தலைப்பில்‌ இந்திய மரபின்‌ பின்னணியில்‌ பலமுறை உரையாற்றினேன்‌ - அது 
புத்தகமாக இப்போது வெளியாகியுள்ளது. ஐரோப்பாவில்‌ நடைபெறும்‌ 
கருத்தரங்குகளில்‌ பங்கெடுப்பதற்குப்‌ பல முறை வாய்ப்புக்‌ கிடைத்தது. ஒருமுறை 
ஆசீவகக்‌ கோட்பாடு' பற்றி உரையாற்றினேன்‌. அதன்வழியாகப்‌ பேராசிரியர்‌ 
நெடுஞ்செழியன்‌ எழுதிய ஆசீவகம்‌ சார்ந்த நூல்களை அறிமுகம்‌ செய்தேன்‌. 
மற்றொரு முறை வள்ளலாரைப்‌ பற்றி உரையாற்றினேன்‌. இவற்றையெல்லாம்‌ 
வலைத்தளங்களில்‌ பதிவுசெய்து மற்றவர்‌ கவனத்திற்குக்‌ கொண்டுசேர்த்தேன்‌. 


eee 


170 


சுபா: உங்கள்‌ ஆய்வுகள்‌ இந்தியப்‌ பண்பாட்டுச்‌ சூழலை, குறிப்பாகச்‌ சமயங்களை 
மையமாகக்கொண்டு அமைகின்றன. இந்தியக்‌ கலை வரலாற்றில்‌ கிறித்தவக்‌ 
கண்ணோட்டம்‌ பற்றி உங்கள்‌ கருத்து என்ன? 


ÆA: சமயவாதிகள்‌ மத்தியில்‌ பல பூசல்கள்‌ இருந்தாலும்‌, கலைஞர்கள்‌ மத்தியில்‌ 
பல்சமய இணக்கம்‌ உண்டு என்பது உண்மை. கலைஞர்கள்‌ பல்வேறு சமுதாய 
வேலிகளைத்‌ தாண்டும்‌ மனநிலை பெற்றவர்கள்‌. இதற்கு எடுத்துக்காட்டாக 
எழுந்ததுதான்‌ எனது ‘Christian Themes in Indian Art’ என்ற நூல்‌. இதில்‌ கிறித்தவ, இந்து, 
இஸ்லாமிய, பார்சி கலைஞர்கள்‌ கிறித்துவின்‌ படங்களை வரைந்துள்ளார்கள்‌. 
கிறித்து சிலுவை சுமப்பது, கடைசி இரவு உணவு (Last Supper) போன்ற காட்சிகளைத்‌ 
தனது ஓவியக்கலைக்குள்‌ சேர்த்துள்ளார்கள்‌. இவற்றைத்‌ தொகுத்து - அக்பர்‌ காலம்‌ 
தொடங்க இந்தியாவில்‌ சமய உறவு நிலைத்திருப்பதைக்‌ காட்டுவதுதான்‌ இந்நூல்‌. 
‘Christian Themes in Indian Art’ 2012 என்ற இந்த நூலை ஜெர்மன்‌ நாட்டின்‌ குத்ரூன்‌ 
லோவ்னர்‌ என்பவரோடு இணைந்து எழுதி வெளியிட்டேன்‌. 


சுபா: இந்த நூலை நான்‌ பார்த்திருக்கின்றேன்‌. அருமையான வடிவமைப்பில்‌ 
மிகச்சிறப்பான ஆய்வுச்‌ செய்திகளோடு வந்திருக்கும்‌ சிறந்த படைப்பு அது. 


ஆ.அ: நோபிலி (Roberto de Nobili) பற்றியும்‌ சொல்ல வேண்டும்‌. அவர்‌ சமஸ்கிருதத்தில்‌ 
பேசவும்‌ எழுதவும்‌ கற்றவர்‌. கிறித்தவர்கள்‌ எழுதிய சமஸ்கிருதப்‌ பாடல்களையும்‌ 
நூல்களில்‌ சிலவற்றையும்‌ தேர்ந்தெடுத்தேன்‌. அவற்றை இரண்டு கத்தோலிக்கர்‌, 
இரண்டு புராட்டஸ்டன்ட்‌ ஆசிரியர்கள்‌, மொழிபெயர்த்துத்‌ தந்ததையும்‌ தொகுத்து 
‘Indian Christiad' (1995) என்ற நூலை வெளியிட்டேன்‌. கிறித்தவர்கள்‌ விவிலியத்தைச்‌ 
சமஸ்கிருதத்தில்‌ மொழிபெயர்த்தார்கள்‌. ஜான்‌ மூயர்‌ என்பவர்‌ பல்வேறு நூல்களைச்‌ 
சமஸ்கிருதத்தில்‌ எழுதியுள்ளார்‌. ‘Sri Krista Sangita’ என்ற முக்கிய நூல்‌ காப்பிய 
வடிவில்‌ உள்ளது. இதிலிருந்தும்‌ சில பகுதிகள்‌ எனது நூலில்‌ இடம்பெறுகின்றன. 


சுபா: தமிழ்க்‌ கிறித்தவத்தில்‌ இசையும்‌ இசைப்பாடல்களும்‌ எத்தகைய பங்குகளை 
வகிக்கின்றன? 


ஆ.அ: கத்தோலிக்கக்‌ கிறித்தவர்கள்‌ 1968க்குப்‌ பிறகு தங்கள்‌ வழிபாட்டு முறையைத்‌ 
தமிழ்‌ மயமாக்கும்‌ முயற்சியைத்‌ தொடங்கினார்கள்‌. கர்நாடக இசை முறையைச்‌ 
சிலர்‌ கற்றனர்‌. அந்தமுறையில்‌ கிறித்தவப்‌ பாடல்களை அமைத்தார்கள்‌. இந்த 
வரிசையில்‌ வேதநாயக சாஸ்திரி, ஆப்ரகாம்‌ பண்டிதர்‌, சின்னசாமி முதலியார்‌ 
போன்றவர்களின்‌ பங்கு மிகப்‌ பெரிது. எனக்கு இசையில்‌ பயிற்சி பெற அதிகம்‌ 
வாய்ப்பில்லை. இருந்தாலும்‌ இசையில்‌ ஈடுபட்டோரது செயல்பாடுகளை 
ஆவணப்படுத்தும்‌ வகையில்‌ 35 கிறித்தவப்‌ பாடலாசிரியர்களையும்‌ அவர்களின்‌ 
இரண்டிரண்டு பாடல்களையும்‌ தொகுத்து ‘Musical Spring. Christian Music Exponents in 
Tamilnadu’ (2007) என்னும்‌ புத்தகமாக வெளியிட்டேன்‌. 


eoe 


777 


சுபா: உங்களது தொடர்ச்சியான ஏனைய பணிகள்‌... 


ÆA: 'தமிழியல்‌' என்ற தலைப்பில்‌ ஆராய்ச்சியில்‌ ஈடுபடத்‌ தொடங்கினேன்‌. 
வெளிநாடுகளில்‌ நடைபெறும்‌ கருத்தரங்குகளில்‌ பங்கெடுக்க அழைப்பு வந்தபோது 
தமிழ்‌ மரபுசார்ந்த தலைப்பில்‌ கட்டுரைகள்‌ எழுதினேன்‌. குறிப்பாகத்‌ திருக்குறளை 
முன்வைத்து அவற்றை எழுதினேன்‌. எடுத்துக்காட்டாக: 

1. ‘Values in Leadership in the Tamil Tradition of Tirukkural vs. Present day Leadership Theories’, in 
International Management Review, USA, Vol. 3, 140.1. 2007. pp.9 -16. 

2. ‘Ancient Poets And Prophets Speak For The Consumers. Intercultural Dialogue On Traditional 
Wisdom And Values’, In Journal Of International Business Ethics USA And China (JIBE), Vol. 2. No. 1. 
March, 2009. 73-78. 

3. ‘Learning From The Perennial Wisdom Of The Tirukkural’, Puthia Panuval, (Online Journal) An 
International Journal Of Tamil Studies, Vol. 01, Issue 3, August 2009, PP. 54-62. 

4. ‘Should We Speak of Philosophy in the Tamil Classical Literature?’ in: Puthia Panuval, An 
International Journal of Tamil Studies. Online Journal, Vol. 6, Issue 1, April 2015, 122-135. 

இந்த வெளியீடுகளெல்லாம்‌ எனக்குக்‌ கிடைத்த வாய்ப்புகளின்‌ விளைவு. 
முன்னதாகவே திட்டம்போட்டு எதையும்‌ சாதிக்க வேண்டும்‌ என்ற நிலையில்‌ 
உருவானவையல்ல. இவற்றில்‌ பெரும்பாலானவை மொழிபெயர்ப்புகள்‌. இதைப்‌ 
பண்பாட்டுப்‌ பரிமாற்றம்‌ என்று சொல்லலாம்‌. இதற்கு எனக்கு வழிகாட்டியவர்கள்‌, 
வாய்ப்பு வழங்கெயவர்கள்‌ அநேகர்‌. அவர்களுக்கெல்லாம்‌ எனது மனமார்ந்த நன்றி. 


சுபா: இக்காலச்‌ சூழலில்‌ தமிழக ஆய்வுப்‌ பரப்பில்‌ ஐரோப்பியத்‌ தமிழியல்‌ 
குறித்தான ஆய்வினைச்‌ செய்பவர்கள்‌ மிகக்‌ குறைவாக இருக்கின்றனர்‌. இதனை 
நிவர்த்திசெய்யவும்‌ இத்துறையில்‌ இளம்‌ ஆய்வறிஞர்களைத்‌ தமிழகக்‌ கல்விக்‌ 
கழகங்களில்‌ உருவாக்கவும்‌ எத்தகைய செயல்திட்டங்கள்‌ தேவை எனக்‌ 
கருதுஇன்றீர்கள்‌? 


ஆ.அ: அயல்நாட்டவர்‌ பார்வையில்‌ தமிழகம்‌ என்ற தேடல்‌ அவசியமானது. மார்க்கோ 
போலோ, ஜான்மோந்தே கோர்வீனோ, தே நோபிலி போன்றவர்கள்‌ இத்தாலிய 
மொழியில்‌ தமிழ்‌ மக்களை விமர்சனம்‌ செய்துள்ளார்கள்‌. இது இன்னும்‌ ஆய்வுடன்‌ 
ஆவணப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. ஏற்கெனவே தமிழ்‌ மரபு 
அறக்கட்டளை அமைப்பின்‌ கடிகை இணையக்‌ கல்விக்கழகத்தின்வழி செய்துவரும்‌ 
ஐரோப்பியத்‌ தமிழியல்‌ பணிகளில்‌ தமிழகப்‌ பல்கலைக்கழகங்களும்‌ 
கல்லூரிகளும்‌ இணைந்து ஐரோப்பிய மொழிகளில்‌ உள்ள தமிழ்‌, தமிழ்மக்கள்‌ 
தொடர்பான ஆய்வுகளை விரிவாக்கலாம்‌. உதாரணமாக நீங்கள்‌ க. சுபாஷிணி) 
தற்சமயம்‌ எழுதி வெளியீட்டிற்குத்‌ தயார்நிலையில்‌ உள்ள பெஞ்சமின்‌ சூட்சேயின்‌ 
மெட்ராஸ்‌ பற்றிய நூல்‌ நல்ல எடுத்துக்காட்டு. இத்தகைய தமிழக வரலாற்றுடன்‌ 
தொடர்புடைய ஆவணங்களை ஆய்வுசெய்து வெளியிடலாம்‌. 


இதுமட்டுமன்றி, முனைவர்‌ பட்டப்‌ படிப்பிற்குத்‌ தயார்‌ நிலையில்‌ இருப்பவர்கள்‌ 
அவர்கள்‌ துறைசார்ந்த தலைப்பில்‌ மற்ற மொழியில்‌ என்ன பதிவாகியள்ளது என்று 


eee 


172 


தெரிந்துகொள்ள முயல வேண்டும்‌. எடுத்துக்காட்டாக, ஜெர்மன்‌ மொழியில்‌ தமிழ்‌ 
சைவ மரபின்‌ பல்வேறு நூல்கள்‌ மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அந்த வகையில்‌ 
மாணிக்கவாசகர்‌, தாயுமானவர்‌ நூற்கள்‌ குறிப்பிடத்தக்கவை. சில 
ஆராய்ச்சியாளர்கள்‌ என்னிடம்‌ கலந்துரையாட வருகிறார்கள்‌. அவர்களுக்குத்‌ 
தேவையான உதவிகளை வழங்கிவருகிறேன்‌. தமிழ்‌ இலக்கியங்கள்‌ ஜரோப்பிய 
மொழிகளில்‌ தரமாக மொழிபெயர்க்கப்படுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும்‌ 
இன்று உள்ளன. ஆய்வாளர்கள்‌ இத்துறையில்‌ தீவிர நாட்டத்துடன்‌ இயங்க வேண்டும்‌. 
ஐரோப்பிய மொழிகளைக்‌ கற்றுக்கொள்ளவும்‌ ஆர்வம்‌ காட்டவேண்டும்‌. 


சுபா: ஐரோப்பியத்‌ தமிழியல்‌ துறையில்‌ உங்கள்‌ பங்களிப்பு சிறப்பிடம்‌ பெறுஇறது. 
தங்களது அனுபவங்களை இக்கலந்துரையாடல்‌ வழிப்‌ பஇர்ந்துகொண்டமைக்கு 
எனது நன்றி. 


ஆ.அ: நன்றி. 
இந்நேர்காணலைச்‌ செய்தவர்‌ தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின்‌ 


தலைவர்‌ முனைவர்‌ ௧. சுபாஷிணி. 
நன்றி:காலச்சுவடு, ஆகஸ்ட்‌ 2021 இதழ்‌ 


eee 


173 


30 : மலேசியத்‌ தொழிலாளர்‌ சட்டத்தில்‌ தமிழ்ப்‌ பள்ளிகள்‌ 


1901-ஆம்‌ ஆண்டில்‌ கூட்டரசு மலாய்‌ மாநிலங்களின்‌ (Federated Malay States) ஜே. 
டிரைவர்‌ (Inspector of Schools FMS, J. Driver) என்பவர்‌ மலாயா பள்ளிகளின்‌ தலைமைக்‌ 
கல்விக்‌ கண்காணிப்பாளராகப்‌ பதவி வித்தார்‌. அப்போது மலாயாவில்‌ பல்வேறு 
தாய்‌ மொழிக்‌ கல்வி முறை அமலில்‌ இருந்தது. அதை அவர்‌ விரும்பவில்லை. தமிழர்‌, 
சீனர்‌ பிள்ளைகளின்‌ எண்ணிக்கை குறைவாக இருந்தன. அதனால்‌ அவர்களுக்கு 
என்று தனியாகப்‌ பள்ளிகள்‌ தேவை இல்லை என்கிற ஒரு கருத்தை வெளியிட்டார்‌. 


இந்த கட்டத்தில்‌ சிலாங்கூர்‌ மாநில ரெசிடெண்டாக டிரேச்சர்‌ (W.H. Treacher) என்பவர்‌ 
இருந்தார்‌. இவர்‌ தான்‌ 1893-ஆம்‌ ஆண்டு கிள்ளானில்‌ இருக்கும்‌ ஆங்கிலோ சைனீஸ்‌ 
பள்ளியைத்‌ தோற்றுவித்தவர்‌ (ACS - Anglo Chinese School KLANG). இவரும்‌ தடாலடியாக 
ஒரு கட்டளை போட்டார்‌. மலாய்ப்‌ பள்ளிகளுக்கான கல்விச்‌ செலவை மலாயா 
அரசாங்கம்‌ ஏற்றுக்‌ கொள்ளும்‌. அதைத்‌ தவிர்த்து மற்றபம மற்ற இனங்களின்‌ தாய்‌ 
மொழிக்‌ கல்விச்‌ செலவுக்கு அரசு பொறுப்பு ஏற்காது என்று கண்டிப்பாகச்‌ 
சொன்னார்‌. தமிழர்களும்‌ €னர்களும்‌ தடுமாறிப்‌ போனார்கள்‌. 


Sir William Hood Treacher (1849 -1919 ) 


இந்த கட்டத்தில்‌ தான்‌ தயிழ்ப்‌ பள்ளிகளைத்‌ தற்காக்க ஒரு சட்டம்‌ உதவிக்கு வந்தது. 
1912-ஆம்‌ ஆண்டு தொழிலாளர்‌ சட்டம்‌ (Labour Ordinance) சட்டம்‌. ஆங்கிலேயர்கள்‌ 
உருக்கிய சட்டம்‌. அந்தச்‌ சட்டமே அவர்களைத்‌ திசை திருப்பியது. அதனால்‌ 
ஆங்கிலேய ஆளுநர்களால்‌ ஒன்றும்‌ செய்ய முடியவில்லை என்று சொல்ல முடியாது. 
தடுமாற்றம்‌ அடைந்தார்கள்‌. 


174 


1912-ஆம்‌ ஆண்டு தொழிலாளர்‌ சட்டம்‌ (Labour Ordinance 1912). மலாயா ஆங்கிலேய 
அரசால்‌ அமல்படுத்தப்பட்ட சட்டம்‌. இந்தச்‌ சட்டம்‌ தான்‌ சரியான நேரத்தில்‌ தமிழ்ப்‌ 
பள்ளிகளின்‌ ஆபத்து அவசரத்திற்கு உதவி செய்தது. 


1912-ஆம்‌ ஆண்டு மலாயா தோட்டத்‌ தொழிலாளர்களின்‌ நலன்களைப்‌ 
பாதுகாப்பதற்கு ஒரு சட்டத்தை இயற்றி இருந்தார்கள்‌. 

அந்தச்‌ சட்டத்தில்‌ ஒரு பிரிவு: ஒரு தோட்டத்தில்‌ 7 வயதில்‌ இருந்து 14 வயது 
வரையிலான பிள்ளைகள்‌ 10 பேர்‌ இருந்தால்‌ போதும்‌; ஒரு பள்ளிக்கூடத்தைக்‌ கட்ட 
வேண்டும்‌ என்றை சட்டப்‌ பிரிவு. (The British and rubber in Malaya, c 1890-1940 Jim Hagan and 
Andrew Wells University of Wollongong: The 1912 Labour Ordinance compelled the planters to set 
up ad-hoc schools for children of the plantation labour.) ஆக இந்த 1912-ஆம்‌ ஆண்டு 
தொழிலாளர்‌ சட்டத்தின்‌ வழி மலாயாவில்‌ இருந்த ஒவ்வொரு தோட்ட நிர்வாகமும்‌ 
கண்டிப்பாகத்‌ தமிழ்ப்‌ பள்ளிகளை நிறுவ வேண்டிய கட்டாயத்திற்குத்‌ தள்ளப்‌ பட்டு 
இருந்தன. 


அந்தக்‌ கட்டத்தில்‌ ஒவ்வொரு தோட்டத்திலும்‌ பல பிரிவுகள்‌ இருந்தன. அதாவது 
டிவிசன்கள்‌. எடுத்துக்காட்டாக கெடா மாநிலத்தில்‌ சுங்கை பட்டாணி பகுதியில்‌ 
டப்ளின்‌ தோட்டம்‌. ஏழு டிவிசன்கள்‌. ஸ்கார்புரோ தோட்டத்தில்‌ ஆறு டிவிசன்கள்‌. 
ஜொகூர்‌ சா ஆ தோட்டத்தில்‌ ஆறு டிவிசன்கள்‌. 


ஒவ்வொரு டிவிசனுக்கும்‌ தனித்தனியாக ஒவ்வொரு பள்ளிக்கூடம்‌ அமைக்கப்‌ 
பட்டது. அந்த மாதிரி நிறையப்‌ பள்ளிகள்‌ தோன்றின. 1920-ஆம்‌ ஆண்டில்‌ மட்டும்‌ 
மலாயாவில்‌ 122 தமிழ்ப்பள்ளிகள்‌ உருவாகி விட்டன. என்ன சொல்ல வருகிறேன்‌ 
என்றால்‌, 1912-ஆம்‌ ஆண்டு தொழிலாளர்‌ சட்டம்‌ என்பது அப்போது அந்தக்‌ 
காலத்தில்‌ உருவாக்கப்பட்ட சட்டம்‌. ஆங்கிலேயர்கள்‌ உருவாக்‌இய சட்டம்‌. இன்னும்‌ 
அமலில்‌ உள்ளது. ஆக, அந்தத்‌ தொழிலாளர்‌ சட்டம்‌ உதவிக்கு வந்ததால்‌, 1925-ஆம்‌ 
ஆண்டு வரையில்‌ மலாயா நாட்டுத்‌ தோட்டங்களில்‌ 235 தமிழ்ப்‌ பள்ளிகள்‌ புதிதாக 
நிறுவப்பட்டன. தோட்டப்‌ புறங்களில்‌ தோட்ட நிர்வாகங்களே தமிழ்ப்‌ பள்ளிகளை 
நிறுவின. பட்டணங்களில்‌ தனியார்‌ நபர்கள்‌; பொது இயக்கங்கள்‌ போன்றோர்‌ 
தமிழ்ப்‌ பள்ளிகளை நிறுவினார்கள்‌. சரி. 


காலனித்துவ ஆட்சியில்‌ இருந்து மலாயா சுதந்திரம்‌ அடைந்த போது பற்பல சட்டத்‌ 
திருத்தங்களைச்‌ செய்தார்கள்‌. ஆனால்‌ மேலே சொன்ன அந்தத்‌ தொழிலாளர்‌ 
சட்டத்தில்‌ மட்டும்‌ மாற்றம்‌ செய்யவில்லை. அதை அப்படியே விட்டு விட்டார்கள்‌. 


1930-ஆம்‌ ஆண்டு முதல்‌ முறையாக தமிழ்ப்‌ பள்ளிகளைக்‌ கண்காணிக்க ஆய்நர்‌ 
(Inspectorate of Tamil School) ஒருவர்‌ நியமிக்கப்‌ பட்டார்‌. ஜி.ஆர்‌. பில்வர்‌ என்பவர்‌ 
பொறுப்பு வஇத்தார்‌. 


eee 


175 


1937-ஆம்‌ ஆண்டில்‌ சில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள்‌ நிகழ்ந்தன. ஆங்கிலேய 
அரசாங்கம்‌ தமிழ்ப்‌ பள்ளிகளுக்குச்‌ சிறப்புச்‌ செயற்குழு ஒன்றை நிறுவியது. 

இந்தச்‌ செயற்‌ குழுவின்‌ பரிந்துரையின்‌ கீழ்‌ வருடத்திற்கு ஒரு மாணவருக்கு ஆறு 
டாலராக இருந்த நிதி ஒதுக்‌&டு எட்டு டாலராக உயர்த்தப்‌ பட்டது. அத்துடன்‌ 1938-ஆம்‌ 
ஆண்டு வரை 547 தமிழ்ப்‌ பள்ளிகள்‌ நாடு முழுவதும்‌ நிறுவப்பட்டன. பெரிய ஒரு 
முன்னேற்றம்‌. 


1938-இல்‌ 13 அரசு தமிழ்ப்பள்ளிகள்‌, 511 தோட்டத்‌ தமிழ்ப்பள்ளிகள்‌; 23 சமயப்‌ பரப்பு 
தமிழ்ப்‌ பள்ளிகள்‌. ஆக மொத்தம்‌ 547 தமிழ்ப்பள்ளிகள்‌. அந்தப்‌ பள்ளிகளில்‌ 22,820 
மாணவர்கள்‌ பயின்றார்கள்‌. இவர்களில்‌ ஆண்கள்‌ 15,584. பெண்கள்‌ 7236. இப்படி 
வேகமாக வளர்ந்து வந்த தமிழ்ப்‌ பள்ளிகளின்‌ வளர்ச்சி இரண்டாம்‌ உலகப்‌ 
போரினால்‌ தடைப்‌ பட்டது. 1942-ஆம்‌ ஆண்டு ஜப்பானியரின்‌ ஆட்சிக்‌ காலம்‌. பெரும்‌ 
பாதிப்புகள்‌. பல தமிழ்ப்‌ பள்ளிகள்‌ மூடப்‌ பட்டன. 644-ஆக இருந்த தமிழ்ப்‌ பள்ளிகள்‌ 
1943-ஆம்‌ ஆண்டில்‌ 292-ஆக குறைந்து போயின. 


பின்னர்‌ அந்த எண்ணிக்கை கூடியது. 1947-இல்‌ 741 தமிழ்ப்‌ பள்ளிகள்‌. 33,954 
மாணவர்கள்‌ பயின்றார்கள்‌. இவர்களில்‌ ஆண்கள்‌ 20,834. பெண்கள்‌ 13,120. 

1956-இல்‌ 47,407 மாணவர்கள்‌. ஆண்கள்‌ 26,128. பெண்கள்‌ 21,279. 

1957-இல்‌ 50,766 மாணவர்கள்‌. ஆண்கள்‌ 26,153. பெண்கள்‌ 24,613. 

தமிழ்ப்பள்ளிகளின்‌ எண்ணிக்கை 1930-இல்‌ 333; 1938-இல்‌ 547; 1947-இல்‌ 741; 1957- இல்‌ 
888. நாடு சுதந்திரம்‌ பெற்ற பிறகு, கல்விக்‌ கொள்கையின்‌ மாற்றம்‌ மற்றும்‌ 
தொழிலாளர்‌ இடம்பெயர்வு. அதனால்‌ பல பள்ளிகளை மூடப்பட்டன. அந்த 
வகையில்‌ 1963-இல்‌ 720 பள்ளிகள்‌. இப்போது இந்த 2021-ஆம்‌ ஆண்டு 526 பள்ளிகள்‌ 
மட்டுமே உள்ளன. சரி. 


1951-ஆம்‌ ஆண்டில்‌ ஆக்ஸ்போர்ட்‌ பல்கலைக்கழகத்தைச்‌ சேர்ந்த எஸ்‌.ஜே. பர்னஸ்‌ 
(Sydney Francis Barnes) என்பவரின்‌ தலைமையில்‌ மலாயாவில்‌ கல்வி ஆய்வு செய்யப்‌ 
பட்டது. (Report of the Committee on Malay Education, Federation of Malaya). 


eoe 


176 


31- குமாரதாசர்‌ இயற்றிய 'ஜானகிகரண என்கிற சிங்கள 


இராமாயணம்‌ 


முன்னுரை: 

எனது தொடர்ச்சியான சிங்கள வாசிப்பு, தேடல்‌, அறிதல்‌, புரிதல்‌ என்பனவற்றைத்‌ 
தொடர்ந்து ஒரு முடிவுக்கு வர முடிந்தது. சிங்கள இதிகாசங்கள்‌, புராணங்கள்‌, 
காப்பியங்கள்‌ என்பனவற்றை அத்தனை குறைத்து மதிப்பிட்டு விடமுடியாது. 
அவர்களிடமும்‌ வளர்ச்சிபெற்ற வளமான ஏராளமான இலக்‌இயங்கள்‌ உண்டு. 
இதைச்‌ சொல்லும்போது புரையோடிப்போன நமது தமிழ்மணம்‌ சற்று கசப்பாகத்‌ 
தான்‌ எதிர்கொள்ளும்‌ என்பதை நான்‌ அறிவேன்‌. ஆனால்‌ நமது 
விருப்புவெறுப்புகளுக்கப்பால்‌ இந்த உண்மையை ஏற்றுக்‌ கொண்டாக வேண்டும்‌. 
இதன்‌ பொருள்‌ தமிழ்‌ இலக்கிய பாரம்பரியத்தைக்‌ குறைத்து 
மதிப்பிடுவதென்பதல்ல. அதேவேளை நம்மைச்‌ சுற்றியுள்ள தமிழ்த்தேசிய 
உணர்வானது கண்மூடித்தனமாகவும்‌, வெறுப்புணர்வுடனும்‌ இதை எடுத்த எடுப்பில்‌ 
மறுக்கும்‌ இயல்பைக்‌ கொண்டிருக்கிறது என்பதை நாம்‌ இனங்கண்டுகொள்ள 
வேண்டியிருக்இறது. 


இந்த கண்மூடித்தனமான மறுப்புணர்வு; உண்மையை இனங்காண தடையாக 
இருப்பதுடன்‌, பகுத்தறிவுக்கு இழுக்கானதாகவும்‌, ஆய்வு முறைக்கு எதிரானதாகவும்‌ 
ஈற்றில்‌ ஒரு சரியான கருத்துருவாக்கத்தை எட்டத்‌ தடையாகவும்‌ ஆகிவிடுகிறது. 
இந்த நிலைமை நமக்கு மட்டுமல்ல தமிழ்‌ இலக்கிய பாரம்பரியத்தையும்‌, 
உள்ளடக்கத்தையும்‌, அதன்‌ வரலாற்றையும்‌, இயல்பையும்‌ அறியாது போயிருக்கிற 
சிங்களச்‌ சூழலுக்கும்‌ முற்றிலும்‌ பொருந்தும்‌. 


சிங்கள இலக்கியங்கள்‌: 
சிங்கள இலக்கிய பாரம்பரியத்தின்‌ PLASS அந்த சிங்கள இனம்‌, சிங்கள மொழி 
என்கிற காரணிகளோடு முக்கியமாக பெளத்த மதமரபின்‌ செல்வாக்கும்‌ பெரும்‌ 
பங்காற்றி வந்திருக்கிறது. 


பல நூற்றாண்டுகளாக பெரும்‌ இலக்கியங்களெல்லாம்‌ பெளத்த விகாரைகளில்‌ 
இருந்து தான்‌ எழுதப்பட்டுள்ளன. பெளத்தத்‌ துறவிகளால்‌ தான்‌ எழுதப்பட்டுள்ளன. 
இலங்கையைப்‌ பொறுத்தளவில்‌ ஈழத்து தமிழ்‌ இலக்கியங்களைவிட சிங்கள 
இலக்கியப்‌ பாரம்பரியம்‌ அதனால்‌ தான்‌ வலுவானதாகவும்‌, அளவில்‌ 
பன்மடங்காகவும்‌ இருப்பதைக்‌ காண முடிறெது. பெளத்தத்‌ துறவிகளின்‌ பணியே 
விகாரைகளிலும்‌, காடுகளிலும்‌, குகைகளிலும்‌ இருந்தபடி இயானிப்பதும்‌, 
போதிப்பதும்‌ அவர்களின்‌ அன்றாட கடமைகளில்‌ அங்கமாக இருந்தாலும்‌ கூடவே 


eee 


177 


எழுதுவதும்‌, வாசிப்பதும்‌ இன்னொரு முக்கிய அங்கமாக நாளாந்தம்‌ இருந்து 
வந்திருக்கிறது. எனவே ஏராளமாக எழுதிக்‌ குவித்தார்கள்‌. ஓரிடத்தில்‌ எழுதப்பட்ட 
ஓலைச்சுவடி அவற்றின்‌ முக்கியத்துவம்‌ கருதி வேறு விகாரைகளில்‌ மீளவும்‌ 
பிரதிசெய்து, படி எடுத்து வைக்கும்‌ மரபு இருந்தது. எனவே தான்‌ மகாவம்சத்தின்‌ 
பிரதி வேறு பல விகாரைகளிலும்‌ கண்டெடுக்கப்பட்டன. அதுபோல பெளத்த 
'திரிபிடக' வின்‌ பிரதிகள்‌ பல நாடெங்கிலும்‌ இருந்து கிடைத்தன. 


தமிழில்‌ சைவக்‌ கோவில்களில்‌ இருந்திராத பாரம்பரியம்‌ இது. இலங்கையில்‌, சமண, 
ஜைன, பெளத்த மரபில்‌ மாத்திரமே இப்படி வாசிப்பும்‌, எழுத்தும்‌ அவற்றின்‌ 
இன்றியமையாத மரபாக இருந்து வந்திருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக இனத்துவ 
முறுகலால்‌ இந்த குட்டித்தீவின்‌ மண்ணின்‌ மைந்தர்களான தமிழர்‌ - சிங்களவர்‌ இரு 
சாராரும்‌ பண்பாட்டையும்‌, நாகரிகத்தையும்‌, வரலாற்றையும்‌, இலக்கியங்களையும்‌ 
பரஸ்பரம்‌ பஇிர்ந்துகொள்ளும்‌ மரபைக்‌ கைக்கொள்ளாத கூட்டங்களாக 
துருவமயப்பட்ட வளர்ச்சிப்‌ போக்கை கடந்து வந்திருக்கின்றனர்‌. இதில்‌ 
விதிவிலக்குகள்‌ இருக்க முடியும்‌. ஆனால்‌ இங்கு நான்‌ குறிப்பிடுவது 'போக்கு' 
பற்றியது. உறுதியான மரபு பற்றியது. 


இத்தகைய இலக்கிய படைப்புகளின்‌ போது இந்தியாவில்‌ இருந்து வந்த 
இலக்கியங்களின்‌ பாதிப்பும்‌ இல்லாமல்‌ இல்லை. வட இந்திய பெளத்த ஜாதகக்‌ 
கதைகள்‌ பல அவற்றின்‌ மூலத்தைக்‌ குறிப்பிடாமலே சிங்களத்தில்‌ சிங்கள 
இலக்கியங்களாக பதிவாகியுள்ளன. அது மட்டுமன்றி புவியியல்‌ ரீதியில்‌ கிட்டிய 
தேசமாக தமிழகம்‌ இருந்ததால்‌ இலங்கைக்கு தமிழகத்தில்‌ இருந்து தமிழ்‌ மொழி 
இலக்கியங்களும்‌ சிங்கள இலக்கியங்களில்‌ கலந்திருக்கின்றன. சில 
இலக்கியங்கள்‌ தமிழ்‌ தான்‌ இதன்‌ மூலம்‌ என்று குறிப்பிட்டாலும்‌ சில தழுவல்கள்‌ 
தமிழில்‌ இருந்து பெறப்பட்டதாக குறிப்பிட்டதில்லை. பிற்காலத்தில்‌ பன்மொழி 
அறிந்த அறிஞர்களால்‌ தான்‌ அவற்றின்‌ மூலம்‌ எவையென 
கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. 


மகாவம்சத்தில்‌ எல்லாள மன்னனை மகாநாம தேரர்‌ மிகவும்‌ சிறந்த நீதிதவறாத 
மன்னனாகவும்‌, ஒழுக்க€ீலனாகவும்‌ பதிவு செய்திருப்பதைக்‌ காணலாம்‌. அதற்கு 
சான்றாக அதில்‌ ஒரு கதையுண்டு. 


அதாவது நீதி தவறாத எல்லாள மன்னன்‌ தன்‌ படுக்கை அறையில்‌ ஒரு மணியைத்‌ 
தொங்கவிட்டிருந்தான்‌. அது அரண்மனைக்கு வெளியே தொங்கவிடப்பட்டிருந்த 
ஒரு கயிற்றுடன்‌ இணைக்கப்பட்டு இருந்தது. மன்னனின்‌ மகன்‌ சென்ற தேரால்‌ 
ஏற்றப்பட்டு கன்று ஒன்று கொல்லப்பட்டதால்‌, நீதிவேண்டி தாய்ப்பசு மணியை 
ஒலித்தது. நிகழ்ந்ததை அறிந்த மன்னன்‌ தன்‌ மகனையும்‌ அவ்விதமே தேரால்‌ ஏற்றிக்‌ 
கொல்லுமாறு தீர்ப்பளித்ததாகவும்‌ மகாவம்சம்‌ குறிப்பிடப்படுகின்றது. 
சிலப்பதிகார காப்பியத்தில்‌ வேறு சில இடங்களிலும்‌ இதே கதை பற்றிய 
குறிப்புக்கள்‌ வருகின்றன. பதினெண்‌ $ழ்க்கணக்கு நூலான பழமொழி நானூறு 
என்னும்‌ நூலிலும்‌ இக்கதை எடுத்துக்காட்டாகத்‌ தரப்பட்டுள்ளது. சோழர்‌ காலத்து 


eee 


178 


நூலான சேக்கிழாரின்‌ பெரியபுராணத்திலேயே மனுநீதிச்‌ சோழன்‌ கதை விரிவாகக்‌ 
காணப்படுஇறது. மனு திருவாரூரில்‌ இருந்துகொண்டு சோழ நாட்டை ஆண்ட 
மன்னன்‌. அவன்‌ மகன்‌ தேரில்‌ விரைந்து சென்றபோது துள்ளியோடிய பசுக்கன்று 
தேர்க்காலில்‌ சிக்கி இறந்தது. தாய்ப்பசு ஆராய்ச்சி மணியை அடித்தது. மன்னன்‌ 
நிகழ்ந்தது அறிந்து பசுவுக்கு நீதி வழங்கும்‌ அறநெறியில்‌ கன்று இறந்தது போலவே 
தன்‌ மகனைத்‌ தேர்க்காலில்‌ கிடத்திக்‌ கொன்றான்‌ என்கின்றன இந்தக்‌ காவியங்கள்‌. 
மேலும்‌ சோழ மன்னர்‌ பெருமை கூறுகின்ற இராசராசசோழன்‌ உலா, விக்‌இரம 
சோழன்‌ உலா, குலோத்துங்க சோழன்‌ உலா என்பவற்றிலும்‌ இக்கதை வருஇறது. 
மகாவம்சத்தில்‌ எல்லாளனை சோழநாட்டில்‌ இருந்து வந்த ஒருவனாகவே 
குறிப்பிடுவதையும்‌ இங்கு குறிப்பிட்டாகவேண்டும்‌. 


அதுபோல சிங்கள காப்பியங்களில்‌ ஒன்றான 'பன்சிய பனஸ்‌ ஜாதகய' (ஐநூற்று 
ஐம்பது ஜாதகக்‌ கதைகள்‌) என்தற நூலில்‌ ‘AW ஜாதகய' (635) somes) என்கிற ஒரு 
கதையுண்டு. இந்தக்‌ கதை அப்படியே தமிழில்‌ புறநானூற்றில்‌ உள்ளதாக 
தொல்லியல்‌ துறை வல்லுனரான பேராசிரியர்‌ ராஜ்‌ சோமதேவ (Prof.Raj Somadeva) மே 
மாதம்‌ 2021 இல்‌ அளித்த ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில்‌ குறிப்பிடுவதைக்‌ 
கவனிக்க முடிந்தது. புறநானூறு கூறும்‌ சிபிச்‌ சக்கரவர்த்தியின்‌ கதையில்‌ ஒரு 
புறாவைக்‌ காப்பாற்றுவதற்காக பருந்துக்கு தன்‌ உடலைத்‌ தானமாக 
கொடுப்பதாகவும்‌ சிங்களத்தில்‌ கூறப்படும்‌ சிபி அரசரின்‌ கதையில்‌ கண்களைத்‌ 
தானமாகக்‌ கொடுப்பதாகவும்‌ அமைந்திருக்கிறது. இப்படி பல சிங்கள இதிகாசக்‌ 
கதைகளைக்‌ கேட்கும்‌ போது நாமறிந்த தமிழ்‌ இதிகாசக்‌ கதைகளை 
நினைவூட்டுவதைத்‌ தவிர்க்க இயலாததாக இருக்கும்‌. இவற்றைப்‌ பற்றி பல ஆய்வு 
நூல்களை பேராசிரியர்‌ சுனில்‌ ஆரியரத்ன சிங்களத்தில்‌ எழுதியிருக்கிறார்‌. 


சிங்களத்தில்‌ வெளியான இந்திய இதிகாசக்‌ கதைகளில்‌ முக்கியமாக 
இராமாயணத்தைப்‌ பற்றிய விவரங்களைப்‌ பதிவு செய்வதே இக்கட்டுரையின்‌ 
முக்கிய நோக்கம்‌. 


இலங்கையில்‌ இராமாயணம்‌: 

இராமாயணம்‌ பற்றிய தேடல்கள்‌ இலங்கையில்‌ உயிர்த்த காலம்‌ 19ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ இறுதிப்‌ பகுதியில்‌ தான்‌. ஆங்கிலேய அறிஞர்களின்‌ இலக்கிய- 
வரலாற்றுத்‌ தேடல்களின்‌ மூலம்‌ அது நிகழ்ந்தது எனலாம்‌. ராஜரீக ஆசியக்‌ 
கழகத்தின்‌ இலங்கைக்‌ கிளையின்‌ சஞ்சிகையில்‌ இது பற்றிய பல விவாதங்கள்‌, 
ஆய்வுக்‌ கட்டுரைகளின்‌ சமர்ப்பிப்புகளைக்‌ காண முடிறெது. 


இதேவேளை இலங்கையின்‌ பாட நூல்களில்‌ இராமாயணம்‌ பற்றி இந்தியாவில்‌ 
நிலவுகிற அதே வான்மீகி இயற்றிய இராமாயணக்‌ கதையின்‌ சுருக்கத்தைத்‌ தான்‌ 
கற்பித்து வந்தார்கள்‌. ராமனை நாயகனாகவும்‌, சீதையை நாயகியாகவும்‌, 
சீதையைக்‌ கவர்ந்து கடத்தி வந்து சிறைவைத்து சண்டையிட்ட இராவணனை 
கயவனாகவும்‌ சித்திரிக்கெற கதை தான்‌ நெடுங்காலமாக சிங்களப்‌ பாடநூல்களில்‌ 
இருந்தன. இராவணன்‌ ஒரு சிங்கள வீரன்‌ அல்லன்‌ இராவணனுக்கு எந்த மரியாதைப்‌ 


eee 


179 


பெறுமதியும்‌ ஆரம்பத்தில்‌ கொடுக்கப்படவில்லை. ஒரு வகையில்‌, மாற்றான்‌ 
மனைவியைத்‌ திருடிய திருடனாகவே இராவணன்‌ உருவகப்படுத்தப்பட்ம ருந்தான்‌. 


இராவணனின்‌ வீரதீரச்‌ செயல்கள்‌ பற்றியோ, இராவணனின்‌ இராஜ்ஜியம்‌ 
பற்றியோ, இராவணனின்‌ போர்‌ முறைகள்‌ பற்றியோ, இராவணனின்‌ பறக்கும்‌ 
வானூர்தி பற்றிய கதைகளோ கூட முக்கியத்துவம்‌ பெற்றிருக்கவில்லை. 
கணக்கில்கொள்ளப்படவில்லை. ஆனால்‌ இராவணனை சிங்களத்‌ தலைவனாக 
புனையும்‌ முயற்சிகளை சில தசாப்தங்களாக இலங்கையில்‌ 
தலைதூக்கிமிருப்பதைக்‌ காணலாம்‌. இலங்கை முழுவதும்‌ சிங்கள பெளத்த 
நாடென உறுதிப்படுத்துவதற்கும்‌, வடக்கு கிழக்குப்‌ பகுதிகளில்‌ இராவணன்‌ பற்றி 
நிலவும்‌ வாய்மொழி வரலாற்றையும்‌, தொல்லியல்‌ நம்பிக்கைகளையும்‌ சுவீகரிக்க 
இராவணன்‌ சிங்களத்‌ தலைவனாக இன்று ஆக்கப்பட்டுள்ளான்‌. 


இலங்கையின்‌ பிரபல நாடகாசிரியர்‌ ஜோன்‌ த சில்வா 1886 இல்‌ முதற்‌ தடவையாக 
இராமாயணத்தை இலங்கையில்‌ மேடையேற்றினார்‌. அந்த இராமாயண 
நாடகத்தின்‌ பிரதி பல ஆண்டுகளாக மேடையேற்றப்பட்டு வந்தது. அந்த 
பிரபலமான இராமாயணக்‌ கதை இலங்கையின்‌ சுயத்துக்கு இழுக்கு என்று ஹெல 
ஹவுல' என்டுற இயக்கம்‌ தீர்மானித்தது. இராமாயணத்துக்கு மாற்றாக அவர்கள்‌ 
'சக்வித்தி ராவண' என்கிற ஒரு நாடகத்தை இயக்கினார்கள்‌. அது 1946முதன்‌ முதலில்‌ 
மேடையேற்றப்பட்டது. சிங்கள சமூகத்தில்‌ பிரசித்திபெற்ற இந்த நாடகம்‌ இன்றும்‌ 
ஆயிரக்கணக்கான தடவைகள்‌ மேடையேற்றப்பட்டு வருறெது. 


இராமாயணத்தின்‌ இரிபு வடிவங்கள்‌: 

பொலநறுவைக்காலத்தில்‌ காணப்பட்ட முக்கிய உரைநடை சிங்கள 
இலக்கியங்களில்‌ ஒன்றாகக்‌ கருதப்படுவது 'ஜானஇகரண' இது இராமாயணக்‌ 
கதையின்‌ முழுமையான பிரதியாக இல்லாவிட்டாலும்‌ அதன்‌ தழுவலாகக்‌ 
கொள்ளலாம்‌. 


இராமாயணத்தைப்‌ பொறுத்தளவில்‌ வான்மீகி எழுதிய மூல இராமாயணத்தைத்‌ 
தவிர அதையொட்டி தமிழில்‌ கம்பர்‌ எழுதிய இராமாயணத்தை கம்பராமாயணம்‌ 
என்கிறோம்‌. அதேவேளை இராமாயணமானது இதுவரை 300 க்கும்‌ மேற்பட்ட 
வித்தியாசமான பிரதிகள்‌ உலகளவில்‌ (குறிப்பாக, தென்னாசிய, தென்கிழக்காசிய 
பிராந்தியத்தில்‌ இருப்பதை இன்று காண முடிகிறது. இதைப்‌ பற்றி பல 
ஆய்வுக்கட்டுரைகள்‌ வெளியாகியுழுள்ளன. ஆக கம்பரின்‌ இராமாயணம்‌ என்பது 
அதில்‌ ஒன்று தான்‌. 


சோழப்‌ பேரரசு உட்பட பல இந்திய அரசுகள்‌; பர்மா, திபெத்‌, ஜாவா, மியான்மர்‌, 
தாய்லாந்து, லாவோஸ்‌, வங்காளம்‌, இந்தோனேசியா, சனா, ஜப்பான்‌, பிலிப்பைன்ஸ்‌, 
கம்போடியா, மலேசியா, வியட்நாம்‌ போன்ற தென்னாசிய நாடுகள்‌ வரை 
ஆக்கிரமித்து ஆட்சி செய்த வரலாற்றை நாமறிவோம்‌. அப்படி அவர்கள்‌ சென்ற 
இடமெல்லாம்‌ கலாசார, பண்பாட்டு புகுத்தல்களையும்‌ செய்யவே செய்தார்கள்‌. 


eee 


780 


அப்படிப்பட்ட இடங்களில்‌ அன்று மிகவும்‌ பிரசித்திபெற்றிருந்த இராமாயணமும்‌ 
கொண்டு போய்‌ சேர்க்கப்பட்டதில்‌ நமக்கு ஆச்சரியமிருக்காது. அவர்கள்‌ அங்கே 
கட்டிய கோவில்களில்‌ இராமாயணக்‌ கதைகளைச்‌ சித்திரங்களாகச்‌ 
செதுக்கினார்கள்‌. அங்கிருந்த இலக்கிய வடிவங்கள்‌ மூலமும்‌ அந்தக்‌ 
காவியங்களைப்‌ பரப்பினார்கள்‌. பாரம்பரிய நாட்டார்‌ கதைகள்‌ மூலமும்‌, 
இலக்கியங்களின்‌ மூலமும்‌, நம்பிக்கைகளின்‌ மூலமும்‌ செல்வாக்கு இராமாயணம்‌ 
செலுத்தி வருகிறது. மேற்கு நாட்டு நாட்டு அறிஞர்களையும்‌ கலைஞர்களையும்‌ கூட 
ஈர்க்கிறது, ஏனெனில்‌ இதற்கு ஓர்‌ இலக்கியக்‌ காவியப்‌ பெறுமதி உண்டு என்பது 
உண்மை. இது மாய, மந்திர, போர்‌, காதல்‌, பழிவாங்குதல்‌ மற்றும்‌ கதாநாயக 
வழிபாடு என ஈர்க்கிறது. 


HIKAYAT SERI RAMA 
VERSI RAKYAT 
Teks dan Pr ses Lis: 


jegsisdujénens? 


he x- iw oe 


எய்ம்‌ 


to gs Me fis 


The Reamker 


Painted by Chet Chan 


j 
REYUM 
பப ING. 


செவிவழிக்‌ கதைகளாகவும்‌, ஓலைச்சுவடிகளிலும்‌ ஓவியங்களிலும்‌ அவை 
பதிவுபெற்றன. அப்படி இன்று பல இராமாயண நூல்களை அவர்களின்‌ 
மொழிகளிலெல்லாம்‌ கண்டு பிடிக்கப்பட்டுள்ளன. இந்திய மொழிகளிலும்‌ 
வான்மீகியின்‌ இராமாயணத்தில்‌ இருந்து ஆங்காங்கு வித்தியாசப்படுறெது 
உள்ளடக்கத்துடன்‌ பல வெளியாகியுள்ளன. 


உதாரணத்துக்கு... 


181 


* தெலுங்கில்‌ கோனா புத்த ரெட்டியின்‌ ராமாயணம்‌, 

- தமிழில்‌ கம்பனின்‌ கம்பராமாயணம்‌ (11 -12 ஆம்‌ நூற்றாண்டு), 

- அஸ்ஸாமியில்‌ மாதவ கண்டாலியின்‌ சப்தகண்ட ரமாயனா (14 ஆம்‌ நூற்றாண்டு), 
: வங்காள மொழியில்‌ இருத்திபாஸ்‌ ஓஜாவின்‌ கருதிவாசி ரமாயனா (15 ஆம்‌ 
நூற்றாண்டு), 

மராத்தியில்‌ ஏக்நாத்தின்‌ பவார்த்‌ ராமாயணா (16 ஆம்‌ நூற்றாண்டு), 

- ஒரியாவில்‌, பலராம்‌ தாஸ்‌ 'தண்டி' ராமாயணா(16 ஆம்‌ நூற்றாண்டு), 

. அவதியில்‌, துளசிதாஸ்‌ ராம்சரிதமனாஸ்‌ (16 ஆம்‌ நூற்றாண்டு) 

மலையாளத்தில்‌ துஞ்சத்து எழுதச்சனின்‌ ஆத்யாத்மா ராமாயணம்‌. 

என்பவற்றை சிறந்த உதாரணங்களாகக்‌ குறிப்பிடலாம்‌. (1) 


இவற்றில்‌ பல பிரதிகள்‌ அப்படியே இராமாயணத்தை முழுமையாக ஒத்தவை அல்ல. 
இராமாயணக்‌ கதையின்‌ சாயலைக்‌ கொண்ட கதைகளாக பல உள்ளன. 
உதாரணத்துக்கு இலங்கையில்‌ 'வெஸ்ஸந்தர ஜாதக' (Vessantara Jataka - 6668699856 
66555௯), தசரத ஜாதக (Dasaratha Jataka - e860 65௨4) போன்றவற்றைக்‌ 
குறிப்பிடலாம்‌. இவை பாளி மொழியில்‌ எழுதப்பட்டவை. அதேவேளை இலங்கை, 
தாய்லாந்து, லாவோஸ்‌, கம்போடியா, பர்மா போன்ற நாடுகளில்‌ இவை 
பெரும்போக்கு இலக்கியங்களாக உள்ளன. பாளியில்‌ மட்டுமன்றி உள்ளூர்‌ 
மொழிகளிலும்‌ உள்ளன. 


'தசரத ஜாதகய' நேரடியாக இராமாயணக்‌ கதையில்‌ இருந்து வந்தது என்பதைப்‌ 
புரிந்துகொள்ள முடியும்‌. 'பன்‌சிய பனஸ்‌ ஜாதகய' விலும்‌ இதனை சுருக்கமாக 
விளக்கியிருக்கிறார்கள்‌. பெளத்த போதனைகளின்‌ வாயிலாக நீள்கின்ற கதையாக 
இருக்கிறதும்‌ பெளத்த பாணியில்‌ கூறப்படும்‌ பெளத்த இராமாயணங்களாக... 

. தசரத ஜாதகம்‌ (பாலி, இ. மு. 5) 

. அனமகம்‌ ஜாதகம்‌ (பாலி, A. மு. 5) 

. தசரத கதனம்‌ (பாலி, இ. மு. 5) 

என்பவை காணக்கிடைக்கின்றன. 


அது போல ஜைன இராமாயணங்களாக... 

விமல சூரி: பெளம சரிதம்‌ (பிராக்ருதம்‌, இ. பி. 4) 

* சங்க தாசர்‌ : வாசுதேவ ஹிண்டி (பிராக்ருதம்‌, இ. பி. 5) 

. இரவி சேனர்‌ : பத்ம புராணம்‌ சமஸ்கிருதம்‌, இ. பி. 6) 

+ குணபத்ரர்‌ : உத்தர புராணம்‌ சமஸ்கிருதம்‌, 5. பி. 10) 

* சுயம்பு தேவர்‌ : பெளம சரிதம்‌ (அபப்பிரம்சம்‌, இ. பி. 9) 

* சீலங்கர்‌ : செள பன்ன மகா புருஷ சரிதம்‌ (பிராக்ருதம்‌, இ. பி.868) 
* பத்ரேசுவரர்‌ : ககாவலி (பிராக்ருதம்‌, இ. பி. 11) 

என்பவையும்‌ நம்மால்‌ அடையாளம்‌ காண முடிறெது, 


வேறு நாடுகளில்‌ காணப்படும்‌ இராமாயணங்களை இப்படி வரிசைப்படுத்தலாம்‌... 


eee 


182 


. கம்போடியாவில்‌ ரீம்கர்‌ 

. தாய்லாந்தில்‌ ராமா$ய்ன்‌ 

«e லாவோஸில்‌ பிர லாக்‌ பிர லாம்‌ 

- பர்மாவில்‌ யம ஸாட்டாவ்‌ 

மலேசியாவில்‌ ஹிகாயத்‌ செரி ராமா 

- இந்தோனேசியா மற்றும்‌ ஜாவாவில்‌ காகவின்‌ ராமாயணம்‌. 

*- பிலிப்பைன்ஸில்‌ ராஜா மகாந்திரி என்ற பெயரிலும்‌ ராமாயணக்‌ கதை 
சொல்லப்படுகிறது. 

* இரானில்‌ 'தாஸ்தன்‌ இராம்‌ ஓ FHM (Dastan-e-Ram O Sita) 

. ஸ்ரீலங்காவில்‌ ஜான ககரன்‌ (Janakiharan) 

- ஜப்பானில்‌ ராமேயன்னா அல்லது ராமன்ஸோ (Ramaenna or Ramaensho) 

- சனா, திபெத்‌ யுன்னான்‌ (தென்மேற்கு சனா) வில்‌ Langka Sip Hor (thai lu language) 
இவ்வாறு இராமாயணத்தின்‌ பல வடிவங்களைப்‌ பற்றிய ஆய்வுகளைத்‌ 
திறந்துவிட்டதில்‌ ராமானுஜனுக்கு (A.K. Ramanujan) முக்கிய பங்குண்டு. அவர்‌ எழுதிய 
' முந்நூறு ராமாயணங்கள்‌: மொழிபெயர்ப்புகளின்‌ ஐந்து உதாரணங்களும்‌, மூன்று 
எண்ணக்கருக்களும்‌' (‘Three Hundred Ramayanas: Five Examples and Three Thoughts on 
Translations) என்கிற ஆய்வுக்‌ கட்டுரை தான்‌ இதைப்‌ பற்றி ஆய்வுப்பரப்பை மேலும்‌ 
விரிவுபடுத்தியது எனலாம்‌. 


தசரத ஜாதகய: தசரத ஜாதகயவில்‌ தசரத மன்னனுக்கு மூன்று பிள்ளைகள்‌, இராமன்‌, 
இலக்குமணன்‌, சீதை. மூத்த இராணியாரின்‌ இறப்பை அடுத்து அடுத்த நிலையில்‌ 
இருந்த இரண்டாந்தார மனைவி ஆதிக்கம்‌ செலுத்த முற்படுகிறாள்‌. தசரத 
மன்னனிடம்‌ தனது மகன்‌ பரதனுக்கே எதிர்காலத்தில்‌ முடிசூட்டப்படவேண்டும்‌ 
என்று பரதன்‌ ஆறு வயதாக இருக்கும்போதே கோருகிறாள்‌. தசரதன்‌ அதனை 
மறுக்கிறான்‌. இந்த மறுப்பின்‌ காரணமாக தன்‌ இளவரசர்கள்‌ இருவரும்‌ 
இராணியால்‌ கொல்லப்படக்கூடும்‌ என்றும்‌ அவர்களின்‌ உயிருக்கு ஆபத்து 
இருப்பதையும்‌ உணர்ந்துகொண்ட தசரதன்‌ தான்‌ மரணிக்கும்வரை அவர்களை 
அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பாக வாழும்படி பணிக்கிறான்‌. அவர்களுடன்‌ 
சகோதரி சீதாவும்‌ வெளியேறுகிறாள்‌. மன்னன்‌ பன்னிரண்டு ஆண்டுகள்‌ வாழ்வார்‌ 
என சோதிடர்கள்‌ கூறியதால்‌ பன்னிரண்டு ஆண்டுகள்‌ அவர்கள்‌ வனவாசம்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. பரதன்‌ அவர்களை வேட்டையாடத்‌ தேடிச்‌ செல்கிறான்‌ என்று 
நகர்கிறது கதை. இதில்‌ சீதை இராமனின்‌ மனைவியல்ல மாறாக சகோதரி, மேலும்‌ 
இராவணன்‌ என்றெ பாத்திரமும்‌ இல்லை. இராமாயணத்தின்‌ முற்பகுதி 'தசரத 
ஜாதகய'வில்‌ காண முடிறெது. கதையும்‌ அவ்வளவு பெரிய கதையல்ல. 


ஆனால்‌ இது இராமாயணத்தை வான்மீகி எழுதுவதற்கு முன்னரே 
வெளிவந்துவிட்டதாக உரையாடல்களும்‌ சிங்களச்‌ சூழலில்‌ நடந்து வருவதைக்‌ 
காண முடியும்‌. இராமாயணத்தைவிட பழமையான 'ூத்திர பிடக' என்றை 
பாளிமொழி பெளத்த ஜாதகக்‌ கதையில்‌ இது காணப்படுகிறது. சமூக 
வலைத்தளங்களில்‌ சிங்கள மொழியில்‌ இது தொடர்பில்‌ நடக்கும்‌ சில 
உரையாடல்களை இக்கட்டுரைக்காக கவனிக்க நேரிட்டது. இராமாயணமா, 


eee 


183 


அல்லது 'தசரத ஜாதகய'வா காலத்தால்‌ மூத்தது எது என்கற விவாதம்‌ பலமாக 
நடந்து வருவதைக்‌ காண முடிஒறது. சிலர்‌ 'தசரத ஜாதகய' விலிருந்து தான்‌ வான்மீகி 
அக்கதையை விரித்திருக்கிறார்‌ என்று வாதாடுவதைக்‌ காண முடிறைது. 


a 


இராவணனின்‌ பாத்திரம்‌ அல்லாத 'தசரத ஜாதகய' என்றெ இலக்கியத்தை சிங்களத்‌ 
தரப்பில்‌ ஏற்றுக்கொண்டால்‌ இராவணன்‌ பற்றிய புனைவுகளையும்‌ 
ஏற்றுக்கொள்ளமுடியாது போய்விடும்‌ என்பதையும்‌ இங்கே சுட்டிக்காட்டுவது 
நல்லது. 


இராவணனும்‌, இலங்கையும்‌ இன்றியமையாத இராமாயணம்‌ பற்றி ஆசிய ராஜரீகக்‌ 
கழகத்தின்‌ ஆய்வுச்‌ சஞ்சிகையில்‌ வெளிவந்த 14. B. Utgikar எழுதிய The Story of the 
Dasaratha Jataka and of the Ramayana (JRAS - October 1924) என்கிற கட்டுரையும்‌ Gombrich, 
Richard இந்த இரு காவியங்களையும்‌ இராமாயணத்தோடு ஒப்பிட்டு 1985இல்‌ எழுதிய 
‘The Vessantara Jataka, the Ramayana and the Dasaratha Jataka’, Journal of the American Oriental 
Society. கட்டுரையும்‌ முக்கியமான ஆய்வுக்‌ கட்டுரைகளாகக்‌ கருதலாம்‌. 


இலங்கையில்‌ 'வெஸ்ஸந்தர காவ்ய' என்கிற பெயரில்‌ சிங்களத்தில்‌ இருக்றெது. 
இலங்கையின்‌ பல விகாரைகளில்‌ ஓவியங்களாக இக்கதை வரையப்பட்டுள்ளன. 
சிங்கள மக்கள்‌ மத்தியில்‌ இன்றும்‌ இறந்தவர்‌ வீடுகளில்‌ முதல்‌ ஏழு நாட்களும்‌ 
விழித்திருந்து ஒப்பாரிப்‌ புராண இலக்கியங்களைப்‌ பாடுவார்கள்‌. குறிப்பாக 
ஜாதகக்‌ கதைகள்‌ என்று கூறக்கூடிய கதைகளாக இருக்கும்‌. அப்படிப்‌ 
பாடப்படுகின்ற நூல்களை 'மலபொத்த' (இறப்புநூல்‌) என்பார்கள்‌. அவ்வாறான 
'மலபொத்‌'களில்‌ அதிகப்‌ பிரசித்தம்‌ பெற்றது இந்த 'வெஸ்ஸந்தர காவ்ய' என்கற 
நூல்‌. கண்டியிலுள்ள தெகல்தொருவ என்கிற விகாரையில்‌ உள்ள இந்தக்‌ கதையின்‌ 


184 


சுவரோவியம்‌ பிரசித்திபெற்றது. அந்த ஓவியம்‌ 1973 ஆம்‌ ஆண்டு முத்திரையாக 
வெளியிடப்பட்டது. 


கம்போடிய இராமாயணத்தில்‌ (Reamker) இராவணனுக்கு இரண்டு மனைவிகள்‌ முதல்‌ 
மனைவி மண்டோல்‌இரிட்‌, இரண்டாவது மனைவி அஇநட்‌. சதை பாத்திரமானது 
இராவணனின்‌ மகளாக காணப்படுகிறது சதையால்‌ அழிவு வரும்‌ என்றெ சோதிடக்‌ 
கூற்றால்‌ சீதை பானையில்‌ வைத்துக்‌ கடலில்‌ விடப்படுகிறாள்‌ என்பதாக கதை 
நகருறெது. 


குமாரதாசர்‌ இயற்றிய ஜானகிகரணய: 

இப்படியெல்லாம்‌ இருக்க 'ஜானகிகரண' என்றெ 
நூல்‌ தான்‌ முக்கியமாக இராமாயணக்‌ கதையாக 
JANAKTHARANA பெரும்பாலும்‌ ஒத்த கதையாக சிங்களத்தில்‌ 
காணக்‌ கிடைக்‌றெது. இதன்‌ மூலப்‌ பிரதி 
or சமஸ்கிருதத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. இலங்கை 
- - மன்னனும்‌ மகாகவியுமான குமாரதாசஞ்‌) என்கிற 
KUMARADASA அரசனால்‌ 6 ஆம்‌ நூற்றாண்டில்‌ எழுதப்பட்ட 
மகாகாவியமென நூலின்‌ முகப்பில்‌ 
குறிப்பிடப்படுறெைது.(2) குமாரதாச அல்லது 
குமாரதாதுசேனன்‌ என்றும்‌ சிங்கள, பாளி 
இலக்கெங்களில்‌ அமைக்கப்படுகிறார்‌. 
சிங்களத்தில்‌ 'ஜானகிகரண வை 'மகாகாவியம்‌' 
என்கிற அடைமொழியில்‌ தான்‌ அழைக்கிறார்கள்‌. 
சிங்கள இலக்கிய நூல்களில்‌ இலங்கையின்‌ 
முதலாவது மகாகாவியம்‌ என 'ஜானகிகரண வை 

குறிப்பிடுவார்கள்‌. 


முகலன்‌ என்கிற அரசனின்‌ புத்திரனான 
குமாரதாச ஒரு புலமைத்துவமுள்ள பண்டிதர்‌ எனவும்‌, காளிதாசன்‌ என்றெ தனது 
நண்பனின்‌ மரணத்தைத்‌ தாங்காது தானும்‌ அதே நாள்‌ தீயில்‌ குதித்துத்‌ தற்கொலை 
செய்துகொண்டு இறந்துபோனான்‌ என்று பூஜாவலியவில்‌ குறிப்பிடப்படுறெது. இதே 
கதை ராஜாவலியவிலும்‌ கூறப்பட்டுள்ளது. கவிஞர்‌ காளிதாசன்‌ 
கொலைசெய்யப்பட்டதைத்‌ தொடர்ந்து அக்கவிஞனுக்காகத்‌ தற்கொலை 
செய்துகொண்டதாக வாய்மொழி வரலாறும்‌ உண்டு. குமாரதாசர்‌ மெளரிய 
வம்சாவளியிலிருந்து வந்தவர்‌ என்பதைப்‌ பல ஆய்வு நூல்களிலும்‌ 
குறிப்பிடுகின்றன. அதாவது அவரின்‌ முன்னோர்களான தாதுசேனன்‌, முகலன்‌ 
அனைவரும்‌ மெளரிய வழிவந்தவர்கள்‌ என்‌கின்றனர்‌.(3) 


'பூஜாவலி யின்‌ பிரகாரம்‌ தாதுசேனனின்‌ (Dasenkeli புதல்வர்களில்‌ புதல்வர்கள்‌ 
காசியப்பன்‌, முகலன்‌ (மொக்கலான) ஆகியோர்‌. தந்தையான தாதுசேனனைக்‌ 
கொன்றுவிட்டு ஆட்‌சியேறுகிறான்‌ காசியப்பன்‌. பட்டத்து இளவரசனான முகலன்‌ 


185 


தமிழகத்துக்கு தப்பியோடிவிடுகறொன்‌. முகலன்‌ அங்கிருந்து பெரும்‌ படையைத்‌ 
திரட்டிக்கொண்டு வந்து காசியப்பனை வீழ்த்திவிட்டு பதினெட்டு ஆண்டுகள்‌ ஆட்சி 
செய்தான்‌. அவனின்‌ மகனான பண்டிதப்‌ புலமையுள்ள குமாரதாச ஒன்பது 
ஆண்டுகள்‌ (இ.பி. 513-522) சிகிரியவை ஆட்சி செய்ததாகவும்‌, தனது நண்பனின்‌ 
சிதையில்‌ தானும்‌ பாய்ந்து உயிரை மாய்த்துக்கொண்டான்‌ எனவும்‌ விவரிக்றெது. (4) 


தென்னிலங்கையில்‌ மாத்தறை மாவட்டத்திலுள்ள 'ஹத்போதிவத்தை' (Hatbodiwatta - 
ஏழு அரச மரத்‌ தோட்டம்‌ என்று பொருள்‌) என்றெ இடத்தில்‌ தான்‌ இப்படியொரு 
சம்பவம்‌ இலங்கையில்‌ நிகழ்ந்ததாக பல நூல்களில்‌ குறிப்பிடப்படுகின்றன.(5) 
ஆனால்‌ அது பெரும்பாலும்‌ அனுராதபுரத்துக்கு அருகில்‌ நிகழ்ந்திருக்கக்‌ கூடும்‌ 
என்றும்‌ வேறு சில நூல்களில்‌ குறிப்பிடப்படுகின்றன. (6) 


மகாவம்சத்தை முதலில்‌ மொழிபெயர்த்த வில்ஹைம்‌ கைகர்‌ தனது சிங்கள 
மொழியும்‌ இலக்கியமும்‌ (Literatur und Sprache der Singhalesen) நூலிலும்‌ காளிதாச 
கவிஞனுடன்‌ நெருங்கிய நட்பு பாராட்டிய கவிஞ மன்னன்‌ குமாரதாச என்றார்‌. 
கைகர்‌ 1929 ஆம்‌ ஆண்டு தொகுத்த மகாவம்சத்தின்‌ இரண்டாம்‌ தொகுப்பான 
சூளவம்சத்தின்‌ முதலாம்‌ பாகத்திலும்‌ 'ஒன்பது அரசர்கள்‌' என்றெ அத்தியாயத்தில்‌ 
இந்தக்‌ கதை காணக்‌ இடைக்கிறது. நீலகண்ட சாஸ்திரி உள்ளிட்ட சில வரலாற்று 
அறிஞர்கள்‌ மன்னர்‌ குமாரதாசரும்‌, கவிஞர்‌ குமாரதாசரும்‌ இரு வேறு நபர்கள்‌ 
என்றே நம்புகிறார்கள்‌.(7) 


குமாரதாச காஞ்சியில்‌ வாழ்ந்த காலத்தில்‌ தான்‌ ஜானஇகரணத்தை எழுதியதாக 
குறிப்பிடப்படுகிறது. அவரின்‌ தந்தை முகலன்‌ இந்தியாவுக்குத்‌ தப்பியோடி வாழ்ந்த 
காலத்தில்‌ இது எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌. சமஸ்‌இருதத்தையும்‌ அங்கே அவர்‌ 
கற்றுத்‌ தேறியிருக்கலாம்‌. ஜானகிகரண காளிதாசனின்‌ பார்வைக்குச்‌ 
சென்றடைந்ததும்‌ அந்த வழியிலாக இருக்கலாம்‌. இலங்கையில்‌ ஜானஇகரணய 
முதற்‌ தடவையாக 1891இல்‌ சமஸ்‌ கிருத ஓலைச்சுவடிகளில்‌ இருந்து தொகுக்கப்பட்டு 
சிங்களத்தில்‌ வெளிக்கொணரப்பட்டது. முதலாவது வெளியிடப்பட்ட அந்தப்‌ 
பிரதியில்‌ அன்றைய ஆளுநர்‌ சேர்‌ ஆர்தர்‌ எளிபேங்‌ ஹெவ்லொக்‌ (Sir Arthur Elibank 
Havelock) அவர்களின்‌ அனுமதியுடன்‌ வெளியிடப்படுவதாக முன்‌ பக்க வசனத்துடன்‌ 
இருப்பதைக்‌ கவனிக்க முடிஒறது. 


இலங்கையில்‌ 'ஜானஇகரண' மகாகாவியத்தின்‌ மூலப்‌ பிரதியை தேடிக்‌ 
கண்டுபிடிக்க முடியாதுபோன நிலையில்‌ அதன்‌ உதிரிப்‌ பிரதிகளைக்‌ கொண்டு 
ரத்மலான தர்மராம ஹிமி அதில்‌ இருந்த கிடைத்த சுலோகங்களைத்‌ தொகுத்து 
1891இல்‌ மீள உருவாக்கினார்‌.(8) அதில்‌ மொத்தம்‌ பதினைந்து அத்தியாயங்களில்‌ 
பதிநான்கைத்‌ தான்‌ அவரால்‌ €ரமைத்துத்‌ தொகுக்க முடிந்தது. பின்னர்‌ இதன்‌ மூலப்‌ 
பிரதி கண்டுபிடிக்கப்பட்டது. மூலப்‌ பிரதிக்கும்‌ ரத்மலான ஹிமியின்‌ பிரிக்கும்‌ 
இடையில்‌ பெரிய வித்தியாசம்‌ காணப்படவில்லை என்று அறியப்படுஇறது. 
இராவணனுக்கு சார்பான கதையாக இது அமைக்கப்பட்மருக்கிறது. இலங்கையில்‌ 
மொத்தம்‌ பதினைந்து அத்தியாயங்களை (Sarga) உடைய ஓலைச்சுவடி 


eee 


186 


கண்டெடுக்கப்பட்டன. இறுதி அத்தியாயம்‌ 25வது அத்தியாயம்‌ என்று 
காணப்படுவதால்‌ இடையில்‌ பத்து அத்தியாயங்கள்‌ தவறவிடப்பட்டுள்ளதை 
உணமமுடிந்துள்ளது. 18 அங்குலம்‌ கொண்டதும்‌, ஒரே ஓலையில்‌ எட்டு வரிகளைக்‌ 
கொண்டதுமான 101 பனையோலைச்‌ சுவடிகளைக்‌ கொண்டது அது.9) இதேவேளை 
மலபாரில்‌ 1920 ஆம்‌ ஆண்டு கண்டெடுக்கப்பட்ட பிரதியில்‌ மொத்தம்‌ 20 
அத்தியாயங்கள்‌ சமஸ்கிருதத்திலேயே உள்ளன. அவை மொத்தமாக 54 
ஓலைகளைக்‌ கொண்டவை. அவற்றிலும்‌ Fle தவறவிடப்பட்டனவாக இருந்துள்ளன. 
திருவாங்கூர்‌ வடக்கில்‌ இருந்த ஒரு நம்பூதிரி குடும்பத்தினரின்‌ சேகரிப்பில்‌ 
மலையாள எழுத்தில்‌ எழுதப்பட்ட இந்த சமஸ்கிருதப்‌ பிரதி கண்டெடுக்கப்பட்டு 
பின்னர்‌ மெட்ராசில்‌ உள்ள தழக்கத்திய ஓலைச்சுவடி நூலகத்தில்‌ இன்றும்‌ 
முழுமையாக பாதுகாக்கப்பட்டு வருறெது. ஜானகிரணய பற்றிய ஆய்வுகளைச்‌ 
செய்த £.எஸ்‌.சுவாமிநாதனின்‌ கணிப்பின்‌ படி அது கண்டெடுக்கப்பட்ட 
காலத்தைவிட ஒரு நூறாண்டுகள்‌ பழமையானதாக இருக்கும்‌ என்கிறார்‌. (10) 


ஆங்கிலேய அறிஞரான லயனல்‌ பார்னட்‌ (Lionel Barnett) என்பவரிடமும்‌ 118 
ஓலைகளைக்‌ கொண்ட 'ஜானகிகரணய'வின்‌ மலையாள மொழிப்‌ பிரதி இருப்பதை 
அறிய முடிந்தது. அதுவே 16 பதினாறாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த ஒன்றென 
கணிக்கப்பட்டுள்ளது. பார்னட்டின்‌ கணிப்பின்படி அது சிங்களத்தில்‌ இருந்து 
மொழிபெயர்க்கப்பட்டிருக்கலாம்‌ என்கிறார்‌. அதுவரை வெளியிடப்படாத 16வது 
அத்தியாயத்தையும்‌ அவர்‌ 1926ஆம்‌ ஆண்டு வெளியிட்டார்‌.(11) இலங்கையில்‌ 
இருந்து கேரளாவுக்கு எவ்வாறு இது சென்றது, எப்படி இது பிரபல்லியம்‌ பெற்றது 
என்பது பற்றி பல ஆய்வாளர்களும்‌ வியப்புடன்‌ பார்க்கிறார்கள்‌. கேரளாவுக்கும்‌, 
இலங்கைக்கும்‌ (இன்னும்‌ சொல்லப்போனால்‌ மலையாளத்துக்கும்‌ சிங்களத்துக்கும்‌ 
இருந்த உறவு) அன்று இருந்த கலாசார உறவையும்‌ இது எடுத்துக்காட்டுகிறது. 
எப்படியோ இன்று சிங்களத்தில்‌ முழு வடிவ நூலாக 'ஜானகிகரணய' இடைக்‌இஒறது. 
உயர்தர வகுப்புகளிலும்‌, மேற்படிப்புகளிலும்‌ பாடமாக இருக்கிறது. 


1943 ஆம்‌ ஆண்டு தான்‌ இன்றைய முழுமைப்படுத்தப்பட்ட ஜானஇகரணய 
வெளியிடப்பட்டது. இதனை தொகுப்பதில்‌ அதிக சிரத்தைக்‌ காட்டியவர்கள்‌ 
இலங்கையின்‌ மூத்த தொல்லியல்‌ வரலாற்றாசிரியர்களான €.ஈ.கொடகும்புரவும்‌, 
எஸ்‌.பரணவித்தானவும்‌. அந்த நூலின்‌ அறிமுகத்தில்‌ அக்கவிதையைப்‌ பற்றி 
சீ. ஈ.கொடகும்புரவும்‌, கவிஞரைப்‌ பற்றி எஸ்‌.பரணவித்தானவும்‌ எழுதியிருந்தார்கள்‌. 
இதற்காக அவர்கள்‌ மேற்கொண்ட பின்புல உழைப்பைப்‌ பற்றிய முக்கிய 
கட்டுரையொன்றை The Journal of the Ceylon Branch of the Royal Asiatic Society of Great Britain 
& Ireland இல்‌ வெளியாகிமிருந்தது.(12) ஜானஇகரண பற்றிய ஆய்வுகளில்‌ இன்னொரு 
முக்கிய ஆய்வுக்‌ கட்டுரையாக F.W.Thomas எழுதிய குமாரதாசரின்‌ ஜானகிகரண 
என்கிற கட்டுரையும்‌ முக்கியமானது. அவ்வாய்வுக்‌ கட்டுரையில்‌ பல பக்கங்களுக்கு 
கலைச்சொல்‌ விளக்கப்‌ பட்டியலை அதில்‌ தந்திருப்பது அக்கட்டுரையின்‌ முக்கிய 
சிறப்பு.(13) 'ஜானகிஹரணய' பின்னர்‌ K.NJogirkar என்பவரால்‌ ஆங்கில மொழிக்கு 
மொழிபெயர்க்கப்பட்டு 1908 ஆம்‌ ஆண்டு இந்தியாவில்‌ பம்பாய்‌ நகரில்‌ 
வெளியிடப்பட்டது. 


eee 


187 


ஏற்கெனவே 'தசரத ஜாதக' கதையை அறிந்த சிங்கள மக்களுக்கு 'ஜானகிகரண' 
அந்நியமாக இருந்ததில்லை. பெயரிலேயே ஜானூ இருக்கிறது. ஜானூ சதையின்‌ 
இன்னொரு பெயர்‌. எனவே சதையை மையப்‌ பாத்திரமாகக்‌ கொண்ட காவியமாக 
இது காணப்படுஇஒறது. 'ஜானகிகரணம' என்றால்‌ 'ஜானகியை சுவீகரிப்பது' (கடத்திச்‌ 
செல்வது) என்று பொருள்‌. இதில்‌ சீதை இராவணன்‌ கடத்திச்‌ செல்வதைத்‌ தான்‌ 
ஜான கெரணய என்று அதற்குப்‌ பெயர்‌ சூட்டப்பட்டிருக்கிறது. 


மகாவம்சம்‌ தோற்றம்பெற்ற காலப்பகுதியில்‌ அதிகளவான பிராமிக்‌ 
கல்வெட்டுக்கள்‌ தோன்றவில்லை ஆனால்‌ இக்காலப்பகுதியில்‌ பிராமணியத்தின்‌ 
'தேவ மொழி'யாடுய சமஸ்கிருதத்தின்‌ செல்வாக்கு இலங்கையில்‌ 
தலைதூக்கியதைக்‌ காணலாம்‌. மகாஞான பெளத்த பிக்குகளைச்‌ சார்ந்த அபயதஜிரி, 
ஜேதவன விகாரைகள்‌ சமஸ்கிருத மொழிக்‌ கல்விக்குப்‌ புகழ்‌ பெற்றவையாக 
விளங்கின. இக்காலத்தில்‌ மகாவிகாரை பாளி மொழிமூலம்‌ கற்பித்தல்‌ 
நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வந்தது. 


ஆனால்‌ குறிப்பிட்ட சில மன்னர்கள்‌ சமஸ்கிருதத்தினை ஆட்சி மொழியாகவும்‌, 
விளம்பரங்களை மக்களுக்கு அறிவிக்கும்‌ மொழியாகவும்‌ பயன்படுத்தினர்‌. 
உதாரணமாக மகாஞான கருத்துக்களைக்‌ கூறும்‌ குச்சவெளிக்‌ கல்வெட்டு, திரியாய்‌ 
கல்வெட்டு போன்றன சமஸ்‌இருத மொழியிலேயே எழுதப்பட்டுள்ளன. மேலும்‌ 
அனுராதபுரத்திலுள்ள விஜயராம எனும்‌ இடங்களில்‌ கண்டெடுக்கப்பட்ட பஞ்சவிம்‌; 
சதிசஹஸ்திகா, பிரபஞ்சபாரமுதா போன்ற மகாஞான நூல்களில்‌ உள்ள சமஸ்‌இருத 
மொழிச்‌ சுலோகங்களின்‌ பகுதிகள்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. இதே சமஸ்இருத 
மொழியில்‌ தான்‌ சாரார்த்த சங்கிரகம்‌, ஜாதகமாலா மட்டுமன்றி earreor& ஹரணமும்‌ 
சமஸ்கிருதத்தில்‌ எழுந்தன. இலங்கைத்‌ தீவில்‌ சமஸ்‌இருத மயமாக்கலின்‌ 
செல்வாக்கைத்‌ தடுக்கும்‌ நோக்கில்‌, பல்வேறு வழிகளில்‌, பாமர மக்களிடையேயும்‌, 
பிக்குகளிடையேயும்‌ நிலவி வந்த சுதேச மரபுகளையும்‌ தழுவி பாளி மொழியின்‌ 
இலக்கண, இலக்கெய அமைதிக்கு ஏற்ப வரலாற்றையும்‌, பெளத்த பண்பாட்டையும்‌ 
வலியுறுத்தும்‌ ஒரு 'பெறுமதியான இலக்கியம்‌' எழவேண்டிய சூழ்நிலை நிலவியது. 
அதனை மகாநாமதேரர்‌ மகாவம்சத்தின்‌ மூலம்‌ நிறைவேற்றினார்‌ என்பதை 
நாமறிவோம்‌. அந்த வகையில்‌ சமஸ்கிருதத்தில்‌ இலங்கை மன்னரொருவரால்‌ 
எழுதப்பட்டதாக அறியப்படும்‌ ஜானகிகரணய காவியம்‌ இலங்கையின்‌ இலக்கயெ 
வரலாற்றுப்‌ பண்பாட்டில்‌ முக்கியதொரு இலக்கியமாக கருதப்படுஇறது. 


இலங்கையில்‌ அப்போது சமஸ்கிருதத்தை வாசித்தறியும்‌ வாய்ப்பைப்‌ பெற்ற 
குழாமினர்‌ சிறு பகுதியினரே என்பதைச்‌ சொல்லத்‌ தேவையில்லை. சில 
பிராமணர்களும்‌, நீதிமன்ற தரப்பினரும்‌, சமஸ்கிருதம்‌ கற்ற பெளத்த பிக்குகளும்‌, 
அரச பரம்பரையினரில்‌ சிலருமாகத்‌ தான்‌ இருந்தார்கள்‌. (கொடகும்புர, 2014) ஆக 
இத்தகைய சமஸ்கிருத இலக்கியங்கள்‌ எளிய மக்களை அன்று 
சென்றடைந்ததில்லை. ஆனால்‌ வாய்மொழியாக இவ்விலக்கியங்களின்‌ சாராம்சம்‌ 
ஓரளவு அறியப்பட்டிருந்ததை மறுப்பதற்கில்லை. 


eee 


188 


இலங்கையின்‌ இலக்கியங்களில்‌ இராமாயணத்தின்‌ செல்வாக்கு குறித்து 'ராஜரீக 
ஆசிய கழகம்‌' (Royal Asiatic Society of Sri Lanka -RASSL) நடத்திய ஒரு கருத்தரங்கில்‌ 
ஆற்றப்பட்ட ஆய்வுரைகளைத்‌ தொகுத்து 2014 ஆம்‌ ஆண்டு வெளியான அதன்‌ 
ஆய்வேட்டில்‌ (Journal of the Royal Asiatic Society of Sri Lanka - Vol. 59) இராமாயண 
சிறப்பிதழாக வெளியிட்டது. அக்கட்டுரைகள்‌ இதைப்‌ பற்றிய மேலதிகத்‌ 
தேடல்களைச்‌ செய்பவர்களுக்குப்‌ பெரிதும்‌ உதவும்‌. இதில்‌ பிரபல 
வரலாற்றாசிரியரான கொடகும்புர எழுதிய 'இலங்கையில்‌ இராமாயணமும்‌, 
இராமாயணத்தில்‌ இலங்கையும்‌' வெளியான என்கிற கட்டுரை பல விபரங்களை 
உள்ளடக்கியது.(14) 


காளிதாச - குமாரதாச நட்பைப்‌ போற்றும்‌ இலக்‌இயங்கள்‌: 

இந்திய வரலாற்றில்‌ காளிதாசன்‌ ஒரு முக்கிய கவிஞனாக போற்றப்படுகிறான்‌. 
கிழக்கின்‌ ஷேக்ஸ்பியர்‌ என்று பல அறிஞர்கள்‌ காளிதாசனைக்‌ குறிப்பிடுகிறார்கள்‌. 
காளிதாசனின்‌ பூர்வீகம்‌, வாழ்ந்த காலம்‌ பற்றி சற்று முன்னுக்குப்‌ பின்‌ முரணான 
தகவல்கள்‌ உண்டு. காளிதாசன்‌ இமாலயப்‌ பகுதிக்கு அண்மித்த உஜ்ஜேனி 
பிரதேசத்தைச்‌ சேர்ந்தவர்‌ என்றும்‌ கூறப்படுகிறது. அதே வேளை வேறு பல 
நூல்களில்‌ காஷ்மீரைச்‌ சேர்ந்தவர்‌ என்கிறது. சில நூல்களில்‌ விக்கசெரமாதித்த 
பேரரசனின்‌ சபையில்‌ பாடிவந்த புலவன்‌ என்றும்‌ கூறப்படுகிறது. அதேவேளை 
வாழ்ந்த காலமும்‌ கூட சந்திரகுப்தனின்‌ காலத்தில்‌ (380-430) காலப்பகுதியில்‌ 
வாழ்ந்ததாகக்‌ கூறப்படுகிறது. அதேபோல வேறு பல மூலாதாரங்களில்‌ 6 ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது. அதுபோல காளிதாசன்‌ என்க 
பெயரில்‌ இன்னும்‌ இன்னும்‌ சில புலவர்கள்‌ வெவ்வேறு காலங்களில்‌ 
இருந்துள்ளார்கள்‌ என்றெ தர்க்கமும்‌ இருக்கிறது. 


காளிதாசனால்‌ எழுதப்பட்ட சகுந்தல, மேகதூதம்‌, இரகுவம்சம்‌, குமாரசம்பவம்‌, 
மாளவிகாக்கினிமித்திரம்‌, விக்ரெமோர்வசியம்‌, ருது சம்ஹாரம்‌ போன்ற 
படைப்புகள்‌ காளிதாசனின்‌ பெயரை இன்றும்‌ நிலைக்க வைத்திருகுறது. 
காளிதாசன்‌ இயற்றிய இலக்கியங்கள்‌ பற்றி ஆயிரக்கணக்கான நூல்கள்‌ 
பேசியபோதும்‌ காளிதாசனின்‌ முடிவு பற்றிய கதை அந்தளவு பேசுபொருளாக 
இருந்ததில்லை என்பதை உணர முடிறெது. காளிதாசனின்‌ முடிவு பற்றிய கதைகள்‌ 
இலங்கையின்‌ இலக்கியத்தோடு தொடர்புடைய ஒன்றாக இருந்ததாலோ என்னவோ 
இலங்கையின்‌ இலக்கியங்களில்‌ நிறையவே பேசப்பட்டிருக்கிறது. இலங்கை 
அரசனான குமாரதாசனின்‌ மிகவும்‌ நெருங்கிய நண்பன்‌ என பல இலக்கியங்கள்‌ 
கூறுகின்றன. 


காளிதாசனின்‌ ரகுவம்ச காவியத்தால்‌ ஈர்க்கப்பட்டவர்‌ மன்னர்‌ குமாரதாச, மன்னர்‌ 
குமாரதாசனின்‌ ஜானஇூகரணத்தால்‌ ஈர்க்கப்பட்டவர்‌ கவிஞர்‌ காளிதாசன்‌. 
காளிதாசன்‌ இலங்கை வந்து குமாரதாசனின்‌ நெருங்கிய நண்பனாக ஆகிறான்‌. 
இருவரும்‌ நட்புக்கு இலக்கணமாகத்‌ திகழ்கிறார்கள்‌. குமாரதாச மன்னனின்‌ 
அந்தப்புர நாயஇயொருத்தியும்‌(15) காளிதாசனும்‌ காதலிக்கிறார்கள்‌ என்று 


eee 


189 


அரசனின்‌ ஒற்றன்‌ தகவல்‌ கூறுகிறான்‌ கையும்‌ களவுமாக இதைப்‌ பிடிப்பதற்காக 
அந்தப்புரத்து மதிலில்‌ குமாரதாச மன்னன்‌ கவிதை வரிகளை எழுதி அதைப்‌ 
பூரணப்படுத்துவோருக்கு எடைக்கு எடை சன்மானம்‌ வழங்கப்படும்‌ என்று 
அறிவித்துச்‌ செல்கிறான்‌. 


அக்கவிதையின்‌ எஞ்சிய பகுதியை காளிதாசன்‌ பூர்த்தி செய்கிறான்‌. அந்தப்புரத்து 
நாயகி சன்மானத்தை தானே கவர்வதற்காக காளிதாசனைக்‌ கொன்றுவிட்டுத்‌ 
தானே அதைப்‌ பூரணப்படுத்தியதாக மன்னனிடம்‌ அறிவிக்கிறாள்‌. அதைப்‌ 
பூரணப்படுத்தும்‌ ஆற்றல்‌ காளிதாசனுக்கு மட்டுமே இருப்பதை அரசன்‌ அறிவான்‌. 
நடந்ததை அறிந்து மனமுடைந்து நண்பன்‌ காளிதாசனின்‌ உடலை எடுத்துச்‌ சென்று 
தகனம்‌ செய்து மனம்‌ ஆறாமல்‌ அதே தீயில்‌ குதித்து தற்கொலை செய்துகொண்டு 
நண்பனோடு தானும்‌ அக்கினியில்‌ சங்கமமாகிறான்‌.(19 கூடவே அவனின்‌ ஐந்து 
அரசிகளும்‌ சிதையில்‌ குதித்து உடன்கட்டை ஏறி உயிரை 
மாய்த்துக்கொள்கிறார்கள்‌.(17) இந்தக்‌ கதையின்‌ பல வடிவங்கள்‌ உண்டு. ஆனால்‌ 
காளிதாசன்‌ இறுதியில்‌ கொல்லப்பட்டார்‌ என்பதில்‌ அக்கதைகளில்‌ மாற்றம்‌ 
இல்லை. 


காளிதாசனின்‌ காவியங்கள்‌ நாடகங்களாக இன்றும்‌ இருப்பதைப்‌ போல, 
காளிதாசன்‌ கொல்லப்பட்ட சம்பவத்தையும்‌, காளிதாசர்‌ - குமாரதாசர்‌ ஆகிய 
இருவரின்‌ நட்பைப்‌ போற்றியும்‌ நாடகங்கள்‌ உள்ளன. அவற்றில்‌ முக்கியமானது மீரா 
காந்த்‌, மனு விக்ரமன்‌ ஆகியோர்‌ எழுதிய 'அறிந்தேன்‌ ஆனால்‌ கண்டதில்லை' 
(Shrooyate Na Tu Dristryate/Suna HuaAndekha or 'Heard, But Never Seen") என்கிற தலைப்பில்‌ 
உருவாக்கிய நாடகப்‌ பிரதி. 'அறிந்தேன்‌ ஆனால்‌ கண்டதில்லை' என்பது குமாரதாச 
மன்னன்‌ எழுத முடிக்காமல்‌; காளிதாசன்‌ முடிப்பதற்காக விட்டுச்‌ சென்ற வரிகள்‌.(18) 


திரைப்படங்களில்‌ மகாகவி காளிதாசர்‌: 

இந்தக்‌ கதையையொட்ம திரைப்படங்கள்‌ கூட வெளிவந்துள்ளன. தமிழ்ச்‌ சினிமா 
வரலாற்றில்‌ முதலாவது பேசும்‌ படம்‌; 1931 இல்‌ வெளியான 'காளிதாஸ்‌' என்றெ 
திரைப்படம்‌ தான்‌. தமிழிலும்‌ தெலுங்கிலும்‌ ஒரே காலத்தில்‌ வெளிவந்தது 
அத்திரைப்படம்‌. அதன்‌ விளம்பரத்திலேயே (First Tamil & Telugu Talkie) என்கிற 
விளம்பரத்தோடு வெளியான திரைப்படம்‌ அது. தமிழில்‌ முதல்‌ பாடல்‌ இடம்பெற்ற 
படமும்‌ இதுதான்‌. அதுவும்‌ ஐம்பது பாடல்கள்‌ அதில்‌ இடம்பெற்றன.(19) அன்றைய 
நாளில்‌ 8000 ரூபா செலவில்‌ உருவாக்கப்பட்டு 75,000 ரூபா வசூலை சம்பாதித்த 
திரைப்படம்‌. அழிந்துபோன சினிமாப்‌ பிரதிகளில்‌ அதுவும்‌ ஒன்று. ஆனால்‌ இந்தத்‌ 
திரைப்படத்தைவிட அதிகத்‌ தொழில்நுட்ப நேர்த்தியுடன்‌ 'மகாகவி காளிதாஸ்‌' 
என்கிற திரைப்படம்‌ 1966 இல்‌ வெளிவந்தது. அத்திரைப்படத்தில்‌ காளிதாசனாக 
சிவாஜி கணேசனும்‌, அரசன்‌ குமாரதாசனாக முத்துராமனும்‌ (படத்தின்‌ படி போஜா 
அரசன்‌) நடித்திருந்தார்கள்‌.(20) இந்தத்‌ திரைப்படத்தின்‌ கே.வி.மகாதேவனின்‌ 
இசையில்‌ அமைந்த பாடல்கள்‌ அன்று பிரபலமாக இருந்தது போல இன்றும்‌ கேட்க 
இனிமையானவை. 'மலரும்‌ வான்‌ நிலவும்‌... 'யார்‌ தருவார்‌ இந்த அரியாசனம்‌... 
'கலைமகள்‌ எனக்கொரு ஆணையிட்டாள்‌...  'காலத்தில்‌ அழியாத, காவியம்‌ 


eee 


790 


தரவந்த...' போன்ற பாடல்களை இங்கு நினைவுக்குக்‌ கொண்டு வரலாம்‌. இந்தத்‌ 
திரைப்படத்தில்‌ காளிதாசர்‌, குமாரதாசர்‌ ஆகியோரின்‌ நட்பை மிகவும்‌ அற்புதமாக 
நடிப்பால்‌ ஆக்கயிருக்கிறார்கள்‌ சிவாஜியும்‌, முத்துராமனும்‌. 


^ 


காகீலி தாளிதரீஸ்‌ (1966) 


த. 


Ws: 


கதையின்‌ படி குமாரதாசனின்‌ மனைவியர்‌ இருவரில்‌ ஒருவரான மோகனாங்கியின்‌ 
(எல்‌.விஜயலட்சுமி) காதலை ஏற்கமறுத்து புறக்கணிக்கிறார்‌ காளிதாசன்‌. 
காளிதாசனின்‌ 'சகுந்தலை' காவியம்‌ தன்னைப்‌ பற்றிய காவியம்‌ தான்‌ என 
நம்புகிறார்‌ மோகனாங்கி. காளிதாசனின்‌ காதல்‌ மறுப்பினால்‌ வெறுப்படைந்த 
மோகனாங்கி காளிதாசனுக்கும்‌ மற்றோர்‌ அரசிக்கும்‌ இடையில்‌ கள்ளக்காதல்‌ 
இருப்பதாக வெகுஜனங்கள்‌ மத்தியில்‌ வதந்தியைப்‌ பரப்பிவிடுகிறொர்‌. அப்படியோர்‌ 
வதந்தி உலாவுவதை மன்னர்‌ குமாரதாசர்‌ மாறுவேடத்தில்‌ நகர்வலம்‌ செல்லும்போது 
அறிந்துகொள்கிறார்‌. அதேவேளை தனது நண்பன்‌ காளிதாசன்‌ அப்படிப்பட்டவன்‌ 
அல்லன்‌ என்பதையும்‌ அறிந்துகொள்கவிறார்‌. 


ஆனால்‌, காளிதாசனின்‌ மனைவி அந்த வதந்தியை நம்பியதால்‌ துவண்டுபோன 
காளிதாசன்‌ தன்‌ மனைவியிடம்‌ இருந்து பிரிந்து செல்கிறார்‌. "நீ மனைவியைப்‌ 
பிரியலாம்‌, மற்றவர்களை விட்டுப்‌ பிரியலாம்‌ எப்படி நண்பா என்னை விட்டுப்‌ பிரிய 
உனக்கெப்படியடா மனம்‌ வந்தது” என்று மன்னன்‌ துவண்டு போகிறார்‌. நண்பனைத்‌ 


191 


தேடிக்‌ கண்டுபிடிக்க ஒரு வழி செய்கிறான்‌. ஒரு கவிதையை எழுதி அதன்‌ மீதிக்‌ 
கவிதையை முடிப்பவருக்கு ராஜ்ஜியத்தில்‌ பாதியை எழுதித்‌ தருவதாக 
அறிவிக்கிறார்‌. அது காளிதாசனால்‌ மட்டும்‌ தான்‌ முடியும்‌ என நம்புகிறார்‌. அந்தப்‌ 
பரிசை கவர்வதற்காக மோகனாங்கி சதி செய்கிறாள்‌. 


விரக்தியுற்றுத்‌ திரிகிற காளிதாசனைக்‌ கண்டுபிடிக்கிறாள்‌. ஆசைகாட்டி அரசனின்‌ 
கவிதையின்‌ மிகுதி வரிகளை எழுதிப்‌ பெறுகிறாள்‌. அரசனிடம்‌ வந்து 
அக்கவிதையைத்‌ தானே பூர்த்தி செய்துவிட்டதாக காண்பித்துப்‌ பாதி 
ராஜ்ஜியத்தைக்‌ கேட்கிறாள்‌. கவிதையை வாசித்த அரசனுக்கு அது காளிதாசனின்‌ 
வரிகள்‌ என்பதை உணர நேரமெடுக்கவில்லை. அதேவேளை காளிதாசன்‌ உயிரோடு 
இருக்க வாய்ப்புமில்லை என்று பதைபதைக்கிறான்‌. என்ன நேர்ந்திருக்கக்‌ கூடும்‌ 
என்பதை உணர்ந்து “காளிதாசன்‌ எங்கே..? உயிரோடு வைத்திருக்கிறாயா, கொன்று 
விட்டாயா?” என மோகனாங்கியை ஆவேசத்தோடு வினவுகிறான்‌. “காளிதாசனோடு 
வாழத்‌ தான்‌ முடியவில்லை, ஆனால்‌ இனி காளிதாசனின்‌ கடை அத்தியாயத்தில்‌ 
இனி என்‌ பெயரும்‌ இருக்கும்‌” எனக்‌ கொக்கரிக்கிறாள்‌. காளிதாசனின்‌ தலையைக்‌ 
கொய்து கொன்றுவிட்டதையும்‌ ஒப்புக்கொள்கிறார்‌ மோகனாங்கி. 
மோகனாங்கியை அதே இடத்தில்‌ கொன்று விடுகிறான்‌ குமாரதாசர்‌. காளிதாசன்‌ 
கொல்லப்பட்ட இடத்துக்குச்‌ சென்று அழுதுபுலம்பி தானும்‌ காளிதாசனோடு 
மரணிக்கிறார்‌. ஜம்பது வருடங்களுக்கு முன்‌ வெளிவந்த இந்தத்‌ திரைப்படத்தின்‌ 
இறுதிக்‌ காட்சியில்‌ துண்டிக்கப்பட்ட சிவாஜியின்‌ தலை பேசுகின்ற காட்சிப்‌ 
படமாக்கப்பட்மருக்கிற விதம்‌ அற்புதம்‌. 1983 ஆம்‌ ஆண்டு கன்னட மொழியில்‌ 
வெளியான 'கவிரத்ன காளிதாச' என்கிற திரைப்படத்தின்‌ இறுதிக்‌ காட்சியில்‌ 
இறந்த காளிதாசும்‌, போஜா மன்னரும்‌ குமாரதாசற்‌ அம்மன்‌ அருள்‌ பெற்று மீண்டும்‌ 
உயிர்பெற்று எழும்புவதாக முடியும்‌. அதில்‌ காளிதாசனாக நடித்தவர்‌ (பிற்காலத்தில்‌ 
சந்தனக்கடத்தல்‌ வீரப்பனால்‌ கடத்தப்பட்ட) பிரபல கன்னட நடிகர்‌ ராஜ்குமார்‌. 


முடிவுரை: 
ஜானஇகரண, குமாரதாச, காளிதாசன்‌ பற்றிய தமிழ்‌ திறனாய்வின்‌ அவசியத்தை 
இக்கட்டுரைக்கான தேடல்களின்‌ போது அதிகம்‌ உணர்ந்து கொள்ள முடிந்தது. 
ஜானகிகெரண பற்றிய ஆயிரக்கணக்கான ஆய்வுக்கட்டுரைகள்‌ பல்வேறு 
மொழிகளில்‌ இருப்பதை இக்கட்டுரைக்கானத்‌ தேடலில்‌ அறிந்துகொள்ள முடிந்தது 
அவற்றில்‌ முன்னுக்குப்‌ பின்‌ முரணான பல்வேறு தர்க்கங்கள்‌ 
முன்வைக்கப்படுவதையும்‌ காண முடிறெது. தமிழில்‌ இதைப்‌ பற்றிய போதிய 
ஆய்வுகள்‌ இல்லை என்றே கூற முடியும்‌. அந்தத்‌ தர்க்கங்கள்‌ தமிழில்‌ 
வெளிவருவதற்கான ஆரம்பமாக இக்கட்டுரையும்‌ அமையும்‌ என்றே நம்புகிறேன்‌. 
ஜானஇிகரண உள்ளிட்ட இராமாயணத்தோடு சம்பந்தப்பட்ட இலக்கியங்களின்‌ 
உள்ளடக்கத்தின்‌ ஒப்பீட்டு ஆய்வு தயிழில்‌ கவனிக்கப்படவேண்டிய, மேற்கொள்ள 
வேண்டிய முக்கிய ஆய்வென்பதைப்‌ பரிந்துரை செய்யலாம்‌. 


eee 


192 


அடிக்குறிப்புகள்‌: 

1. Susantha Goonatilake, Introduction to the Issue on the Ramayan, Journal of the Royal Asiatic Society of Sri 
Lanka, Vol. 59, No. 2, Special Issue on the Ramayana (2014) 

2. Janakiharana: An Epic Poem in Sanskrit by a celebrated Sinhalese Poet Kumaradasa, King of Ceylon; restored 
into Metre from a Sihalese Literal Paraphrase and edited with the Revised Sanna. By K.Dharmarama Sthavira. 
Printed & published D.D.J.Senanayaka, Arachchi (1891) 

3. Janakiharanam of Kumaradasa, cantos l-V ; with a Sanskrit commentary by Narayan Vasudeva Nigudkar and 
English notes, and translation by K.M. Joglekar, The Oriental Publishing co, Bombay, 1908 

4. Ibid (Preface) 

5. Ananda W.P.Guruge, Sri Lankan attitude to the Ramayana: a Historical analysis, Indologica Taurinensia (1993- 
1994) 

6. L. E. Blaze, History of Ceylon, The Christian Literature society for India & Africa, Ceylon Branch, colombo, 1933 
7. A History of South India, K.A.Nilakanta Sastri, pagc 344, Oxford University Press,1966 

8. C. R. Swaminathan , Janakiharana of Kumaradasa: A Study, Motilal Banarsidass (December 8, 2000) 

9. James D'Alwis, (Janakiharana Chapter p188-195) Descriptive Catalogue of Sanskrit, Pali, & Sinhalese Literary 
works of Ceylon, Vol I, William Sken, Government Printer, Ceylon, 1870. 

10. Ajay Kamalakaran, Column | The mystery of Kerala's Sri Lankan Ramayana manuscripts, 
(https://www.onmanorama.com/lifestyle/keralaspora/2019/09/05/janakiharana-ramayana-manuscript-in- 
kerala.html) 

11. Bulletin of the School of Oriental Studies, University of London, Vol. 4, No. 2(1926), pp. 285-293 

12. K. T. W. SUMANASURIYA, Reviewed Work: The Janakiharana of Kumaradasa by S. Paranavitana, C. E. 
Godakumbura, The Journal of the Ceylon Branch of the Royal Asiatic Society of Great Britain & Ireland, Vol. 11 
(1967) 

13. F. W. Thomas The Janakiharana of Kumaradasa, The Journal of the Royal Asiatic Society of Great Britain and 
Ireland (Apr., 1901) 

14. C E. Godakumbura, Ramayana in Sri lanka and Lanka of the Ramayana, Journal of the Royal Asiatic Society 
of Sri Lanka Vol. 59, No. 2, Special Issue on the Ramayana (2014) 

15. அந்தப்புரத்து நாயகி என்று ஓரிடத்திலும்‌, வேலைக்காரி, இன்னொரு இராணி என 
வெவ்வேறு இலக்கியங்களில்‌ கூறப்படுவதையும்‌ இங்கே குறிப்பிட்டாக வேண்டும்‌. 

16. Ratna Chanda, A Critical Study of the Janakiharana of Kumaradasa, (Thesis submitted for the Ph.D.Degree 
of the University of Calcutta) - 2016 

17. K. Dharmarama Sthavira, Janakiharana: An Epic Poem in Sanskrit by a celebrated Sinhalese Poet Kumaradasa, 
King of Ceylon; restored into Metre from a Sihalese Literal Paraphrase and edited with the Revised Sanna, 
Satya/samuchchaya press Peliyagoda, 1891 

18. Meera Kant and Manu Vikraman, Heard, But Never Seen, Indian Literature, Vol. 51, No. 1, Sahitya 
Akademi(January-February 2007) 

19. The First Tamil talking picture, RANDOR Guy remembers... on the occasion of the 75th Anniversary of the 
Tamil talkie, Madras musing, Vol. XVI No. 14, 2006 Nov. 

20. காளிதாசன்‌ கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு நிகரான கதை மைசூரில்‌ கண்டெடுக்கப்பட்ட 
ஜானகுிஹரணத்தில்‌ காணப்படுஇறபோதும்‌, அங்கே குமாரதாசனுக்குப்‌ பதிலாக போஜா 
என்றெ பெயரில்‌ மன்னரின்‌ பெயர்‌ காணப்படுஇறது. 


நன்றி: தாய்வீடு. 


eee 


193 


32. இறப்புச்‌ சடங்குகள்‌ உணர்த்தும்‌ தமிழக பெளத்தக்‌ கூறுகள்‌ 


முன்னுரை: 

பல்வேறு சமூக அமைப்புகள்‌ சூழ்ந்து விளங்கும்‌ தமிழகத்தில்‌, ஒவ்வொரு 
சமூகத்திற்கும்‌ கட்டுப்பாடுகளை நிர்ணயித்துள்ளனர்‌. இந்த நிர்ணயம்தான்‌ 
சடங்குகள்‌. சடங்குகள்‌, ஒழுங்கமைவுகளுக்காகவும்‌ மகிழ்ச்சிகரமான சூழல்களை 
உருவாக்கவும்‌ ஒற்றுமைத்‌ தன்மையை நிலை நாட்டவும்‌ மிகப்பெரும்‌ 
பின்புலங்களாக விளங்குகின்றன. இன்பம்‌, துன்பம்‌ என்ற இருநிலைப்பாட்டு 
நிகழ்வுகளில்‌ வேறுபட்ட நிலையில்‌ சடங்குகள்‌ செய்யப்பட்டாலும்‌ இறை 
நடத்தைகள்‌ அடிப்படையில்தான்‌ இருக்கும்‌; (உதாரணமாக: சாணம்‌, மஞ்சளில்‌ 
பிள்ளையார்‌ பிடித்தல்‌, விளக்கேற்றுதல்‌, தேங்காய்‌, பழம்‌ வைத்து வழிபடல்‌......) 
கட்டாயமாக்கப்படுவதற்கு இறைவனோடு தொடர்புப்படுத்தினால்தான்‌ தொடரும்‌ 
என்ற சிந்தனை ஆக்கமே இதன்‌ மூலகாரணம்‌ ஆகும்‌. எனவே, தமிழகத்தில்‌ 
சமணமும்‌ பெளத்தமும்‌ கோலோச்சிய காலத்தில்‌ இதன்‌ செல்வாக்கும்‌ 
உயர்ந்திருந்தது. நம்முடைய சடங்குகளில்‌ சமண, பெளத்த சமுதாயத்தின்‌ கூறுகள்‌ 
அடங்கிக்கிடக்்‌கின்றன. அவ்விதமாக நம்முடைய இறப்புச்‌ சடங்குகளில்‌ பெளத்தக்‌ 
கூறுகள்‌ எவ்விதம்‌ விளங்குகின்றன என்பதை நிறுவுவதாய்‌ இவ்வாய்வு அமைகிறது. 


ஆய்வு முறையும்‌ நோக்கமும்‌: 

சமூகத்தில்‌ சடங்குகள்‌ தோற்றுவித்ததற்கான காரணங்கள்‌, மற்றும்‌ 
அவைகளுக்கான பின்புலங்கள்‌ கண்டறியப்படல்‌ போன்றவையே இவ்வாய்வின்‌ 
ஆய்வுச்சிக்கல்களாக அமைகின்றன. பல்வேறுபட்ட இனக்குழுக்களுக்கிடையே 
சடங்குமுறைகள்‌ வழிவழியாகப்‌ பின்பற்றி வருகின்றன. பின்பற்றுதல்‌ என்பது 
சமயங்களோடு இருக்கும்‌ இறைவனை மையப்புள்ளியாகக்‌ கொண்டு 
கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எனவே, சடங்குகள்‌ என்பவை சமயங்களோடு 
தொடர்புடையன என்பதன்‌ முக்கியத்துவத்தையும்‌ இறப்புச்‌ சடங்குகளில்‌ தமிழக 
பெளத்தக்‌ கூறுகள்‌ எவ்விதம்‌ பொதந்துள்ளன என்பதையும்‌ நிறுவல்களுடன்‌ 
விளக்குவதே இவ்வாய்வின்‌ நோக்கமாகும்‌. 


ஆய்வு அணுகுமுறைகள்‌; 

1. சமயம்‌,சடங்குகள்‌ குறித்த வரையறைகள்‌,விளக்கங்கள்‌ பற்றிக்‌ குறிப்பிட 
'சமூகவியல்‌ அணுகுமுறை யும்‌ 

2. இறப்புச்சடங்குகளின்‌ தகல்களைச்‌ சேகரிக்கத்‌ தகவலாளர்களை அணுகும்‌ 
நோக்கில்‌ 'கள ஆய்வு அணுகுமுறையும்‌ 

3. கள ஆய்வில்‌ சேகரித்தத்‌ தகவல்களை விளக்கிக்கூற 'விளக்கமுறை 
அணுகுமுறையும்‌ 


eee 


194 


4. பகுப்பாய்வு செய்த தகவல்களை விளக்கிக்கூற 'விளக்கமுறை அணுகுமுறையும்‌ 
கையாளப்பட்டுள்ளன. 


பகுப்பாய்வு: 

இவ்வாய்வானது &ழ்க்காணும்‌ நிலையில்‌ பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது: 
1. சமயம்‌ - வரையறை 

2. சடங்குகள்‌ - வரையறை 

3. கொங்கு வட்டார இறப்புச்சடங்குகள்‌ 

4. இறப்புச்சடங்குகளை நிரல்படுத்துதல்‌ 

5. தமிழக பெளத்தம்‌ : எச்சங்கள்‌ 

6. இறப்புச்சடங்குகளில்‌ பொதிந்துள்ள பெளத்தக்கூறுகளை நிறுவுதல்‌ 


கலந்தாய்வு: 

இறப்புச்‌ சடங்குகள்‌ நடத்தக்கூடிய தகவலாளர்களிடம்‌ அதுகுறித்த தகவல்களைக்‌ 
கலந்தாய்வு செய்யப்பட்டன. 

ஆய்வு முன்னோடிகள்‌; 

பரமசிவன்‌ தொ. - தமிழக பெளத்தம்‌: எச்சங்கள்‌ (ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌ தொகுப்பு: 
பண்பாட்டு அசைவுகள்‌, காலச்சுவடு பதிப்பகம்‌ 2001) 

ஞானசேகரன்‌ தே - மந்திரம்‌ சடங்குகள்‌ சமயம்‌, பார்த்திபன்‌ பதிப்பகம்‌, திருச்சி (2000) 
சோமலெ - தமிழ்நாட்டு மக்களின்‌ மரபும்‌ பண்பாடும்‌ நேஷனல்‌ புக்‌ டிரஸ்ட்‌ ஆப்‌ 
புதுதில்லி, இந்தியா, (1924) 

காந்தி, கா - தமிழர்‌ பழக்க வழக்கங்களும்‌ நம்பிக்கைகளும்‌, உலகத்‌ தமிழாராய்ச்சி 
நிறுவனம்‌, சென்னை, (1980) 


சமுதாயம்‌: 

மனிதன்‌ விலங்கு நிலை வாழ்க்கை முறையில்‌ இருந்து பரிணாமம்‌ அடைந்தவுடன்‌ 
கூடிவாழும்‌ அமைப்பை உருவாக்கிக்‌ கொண்டான்‌. அந்த அமைப்பையே சமுதாயம்‌ 
என்கிறோம்‌. "Social என்ற ஆங்லைச்‌ சொல்‌ சமுதாயத்தைக்‌ குறிக்கும்‌, society என்ற 
சொல்லோடு நெருங்கிய தொடர்புடையது. மனிதனைச்‌ 'சமூக விலங்கு (Social Animal) 
என்கின்றனர்‌. இதனால்‌ மனிதனை விலங்கினத்தில்‌ இருந்து பிரிப்பதே சமுதாயம்‌ 
என்ற சொல்லாகும்‌ என்பதை உணரலாம்‌.” (பரமசவானந்தம்‌ ஆமு, (1962), 
சமுதாயமும்‌ பண்பாடும்‌, ப.26 மேலும்‌, “ஒருவன்‌ மற்றவரை உணர்தலே சமுதாயம்‌ 
என்றும்‌ மனித வாழ்வும்‌ பண்பாடும்‌ பிணைந்த நாளே சமுதாயம்‌ உருவான 
பெருநாள்‌”. (மேலது, ப.26) என்றும்‌ சமுதாயம்‌ என்பதற்கு அறிஞர்கள்‌ கூறும்‌ 
வரையறை ஆகும்‌. 


சமூக அமைப்பின்‌ தோற்றங்களையும்‌ தன்மைகளையும்‌ குறித்து ஆராய்ந்த 

சிந்தனையாளர்கள்‌ சில கருத்துக்களை முன்வைக்கின்றனர்‌. அவையாவன : 
சமூகத்தில்‌ பெண்களைக்‌ கொண்டு, கொடுத்துத்‌ திருமண உறவுகளை 
நெறிப்படுத்தும்‌ முகமாக சமூக அமைப்பு ஒருங்கமைறெது என்பார்‌ 
லெவிஸ்ட்ராஸ்‌. திருமண உறவை அமைத்துக்‌ கொள்ளும்‌ முறையை 


eee 


195 


அமயொற்றி சமூகங்களிடையே வேறுபாடுகள்‌ காணப்படுகின்றன என்றும்‌ 
லெவிஸ்ட்ராஸ்‌ கூறுவார்‌. சமூகம்‌ என்பது ஓர்‌ உயிர்‌ போன்றது என்ற 
சிந்தனையை மாற்றி அது சைபர்நெடிக்‌ (Cybernetic) என்று கூறியவர்களில்‌ 
இவர்‌ முக்கியமானவர்‌. இவ்வகைக்‌ கருத்தால்‌ நமது உடலானது பல்வேறு 
உறுப்புகளால்‌ ஆனது போன்று சமூகம்‌ அதன்‌ உறுப்புகளால்‌ 
ஆக்கப்பட்டுள்ளது என்ற பார்வை மாற்றப்பட்டது.” (ஜான்‌ மோனகன்‌ & பீட்டர்‌ 
ஜஸ்ட்‌, தமிழில்‌ பக்தவச்சல பாரதி, (2005), சமூகப்‌ பண்பாட்டு மானிடவியல்‌ 
மிகச்‌ சுருக்கமான அறிமுகம்‌, LI. 95) 


கார்ல்‌ மார்க்ஸின்‌ சிந்தனை மானுடவியலில்‌ ஒரு புதிய சிந்தனைக்‌ குழுவை 
உருவாக்கெது எனலாம்‌. சமூகவாழ்வும்‌ சமூகத்தின்‌ அமைப்பும்‌ அந்தந்த 
காலத்தில்‌ ஆதிக்கம்‌ செலுத்தும்‌ தொழில்‌ நுட்பத்தின்‌ வழி 
வடிவமைக்கப்படுகின்றன என்றார்‌ மார்க்ஸ்‌. (மேலது, ப. 95) 


“சமூக அமைப்பு என்பது உலகப்‌ பொருளாதார அரசியல்‌ போக்குகளின்‌ 
தன்மைக்கேற்ப உருவாகும்‌ வட்டார அமைப்புகளே” (மேலது, ப.96 ) என்று 
மானுடவியலாளர்கள்‌ கருதினர்‌. இருப்பினும்‌ இன்றும்கூட செயற்பாட்டில்‌ 
சிந்தனைப்புலமே அடிப்படைப்‌ புரிதலுக்கான அணுகுமுறையாக உள்ளது. 
அது எளிமையாக இருந்தாலும்‌ கூட ராபர்ட்‌ மார்பி கூறுவதுபோல, “சமூகங்கள்‌ 
அனைத்தும்‌ ஒர்‌ ஒழுங்கமைவுக்கு உட்பட்டவை” என்பதே சமூக 
அறிவியல்களில்‌ மையக்கருத்தாக உள்ளது. மேலும்‌ இளிஃபோர்டு இரீட்ஸ்‌ 
உள்ளிட்ட இன்னும்‌ பல மானுடவியலாளர்கள்‌ கூறியிருப்பது போன்று மனித 
நடத்தை முறைகளாகட்டும்‌ மனித உறவுகளாகட்டும்‌ அனைத்துமே ஒரு 
முழுமைக்குள்‌ பல கூறுகள்‌ ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன என்ற 
செயல்பாட்டியல்‌ அணுகுமுறையிலான விளக்கமே பரவிக்‌ 
காணப்படுகின்றது” (மேலது ப.96 


மேற்கண்ட விளக்கங்களின்‌ மூலம்‌ இனக்‌ குழுக்களாக வாழ்ந்த மனிதர்கள்‌, 
தம்முடைய தேவைகளைப்‌ பூர்த்தி செய்து கொள்ளவும்‌ சிக்கல்களுக்கு வழி 
காணவும்‌ அனைவரும்‌ ஒன்று சேர்ந்து, நமக்குள்‌ உறவுகளை ஏற்படுத்திக்‌ கொண்டு 
இணைந்து வாழும்‌ குடும்பங்களாக இருந்தவையே சமுதாயம்‌ என்பதும்‌, அது 
இயற்கை, சுற்றுச்சூழலுக்கு ஏற்பவும்‌, தொழில்நுட்ப வளர்ச்சியின்‌ அடிப்படையிலும்‌ 
பல மாறுதல்களுக்கு உட்பட்டு விளங்குகிறது என்பது தெளிவாகிறது. 


சடங்குகள்‌: 
சமுதாயத்தில்‌ மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்‌, துன்பங்களை 
விளைவிக்கும்‌ நிகழ்ச்சிகள்‌ போன்றவற்றில்‌ பல்வேறு சடங்குகள்‌ 


மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வகைச்‌ சடங்குகள்‌ மூலம்‌ உடல்‌ மற்றும்‌ உள்ளம்‌ 
தூய்மை பெறுவதுடன்‌ ஓர்‌ ஒற்றுமைத்‌ தன்மையைச்‌ சமுதாயத்தில்‌ 
ஏற்படுத்துவதாகவும்‌ அமைகின்றன. சடங்கு என்பதற்கு அறிஞர்கள்‌ பல்வேறு 
விதமான வரையறைகளை விதித்துள்ளனர்‌: 


eee 


196 


“சடங்கு என்பது நிர்ணயிக்கப்பட்ட விரிவான நடத்தைகளின்‌ வடிவமாகும்‌. 
இது தனிமனிதனின்‌ சுயமான ஆக்கமாகவோ, பண்பாட்டினுடைய 
தனிச்சிறப்புக்‌ கூறாகவோ அமையும்‌. பண்பாட்டின்‌ ஏனைய 
அம்சங்களின்றிச்‌ சடங்குகளிடையே வெவ்வேறு நாகரிகங்களின்‌ 
நம்பிக்கைகளும்‌ இலட்சியங்களும்‌ மிகத்தெளிவாக வெளிப்படுத்துகன்றன 
என்கிறார்‌ ரூத்பெனிக்டிக்‌ எனும்‌ சமூகவியல்‌ அறிஞர்‌” (மேற்கோள்‌ : முனைவர்‌ 
தே.ஞானசேகரன்‌, (2000), மந்திரம்‌ சடங்குகள்‌ சமயம்‌ ப. 11) 


. சோமலே என்பவர்‌, “பிறந்த வினாடிமுதல்‌ இறக்கும்‌ வினாடிவரை 
அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும்‌ ஏதாவது ஒரு சடங்கைச்‌ செய்து 
திருப்தியடைகறார்கள்‌. கடவுளிடம்‌ உள்ள அச்சமும்‌ முன்னோர்‌ வழக்கத்தை 
மீறாமல்‌ நடந்து கொண்டால்தான்‌ வாழ்க்கை வசதியானதாய்க்‌ கவலை 
இல்லாததாய்‌ அமையும்‌ என்ற நம்பிக்கையும்‌ சேர்ந்து இந்தச்‌ சடங்குகளை 
விடாமல்‌ செய்ய மக்களைத்‌ தூண்டுகின்றன” (சோமலே, (1974), தமிழ்நாட்டு 
மக்களின்‌ மரபும்‌ பண்பாடும்‌, ப. 42) 


மேற்கண்ட அறிஞர்களின்‌ கருத்துக்கள்‌ மூலம்‌ சமுதாயத்தில்‌ சடங்குகள்‌ 
நம்பிக்கையின்‌ அடிப்படையிலும்‌ சடங்குகளைப்‌ பின்பற்றுவதாலேயே 
நன்மைகள்கிட்டும்‌ என்ற நிலையில்‌ கட்டாயமாக்கப்பட்டுப்‌ பின்பற்றப்படுகின்றன. 
கட்டாயமாக்கவில்லை என்றால்‌, இவை தொடர்ந்து சமுதாயத்தில்‌ 
நிலைபெற்றிருக்க முடியாது என்பது தெளிவாூறது. சடங்குகள்‌ 
செய்யவில்லையென்றால்‌ குடும்பம்‌, குலம்‌ தமைக்காது விளங்காமல்‌ போய்விடும்‌ 
என்றெல்லாம்‌ சொல்லி வைத்ததுதான்‌ கட்டாயமாக்கல்‌ நிலை. சடங்குகள்‌ குறித்த 
அறிவு சடங்கு செய்தல்‌, செய்யும்‌ வழிமுறைகள்‌ என்ற நிலைகளுடனேயே 
நின்றுவிடுகிறது. இவற்றை ஆராய்ச்சி நோக்கில்‌ எடுத்துச்‌ செல்லும்‌ பெரும்பாலான 
ஆராய்ச்சியாளர்கள்கூடச்‌ செய்திகளைச்‌ சேகரித்துப்‌, பகுத்து, வகைப்படுத்துதல்‌ 
என்றவாறு நின்றுவிடுகின்றனர்‌. சடங்குகளின்‌ பின்புலம்‌, உள்ளடக்கக்‌ கூறுகள்‌ 
குறித்து வெளிவந்திருக்கும்‌ ஆய்வுகள்‌ மிகச்சொற்பம்‌. சடங்குகள்‌ அனைத்தும்‌ 
சமயக்கூறுகளின்‌ வெளிப்பாடு; எனவே இறப்புச்சடங்குகளில்‌ எங்ஙனம்‌ தமிழக 
பெளத்தகூறுகள்‌ அடங்கியுள்ளன எனும்‌ சாரத்தைப்‌ பின்னுற்றவாறு காணலாம்‌. 


கொங்கு வட்டார இறப்புச்‌ சடங்குகள்‌; 
தமிழகக்‌ கொங்கு வட்டாரப்‌ பகுதியில்‌ இறந்தவர்களுக்கு இறப்புச்சடங்குகள்‌ மூன்று 
நிலைகளில்‌ நிகழ்த்தப்படுறெது. 

தேர்‌ கட்டுதல்‌ 

பாடை கட்டுதல்‌ 

தொட்டில்‌ கட்டுதல்‌ 


eee 


197 


தேர்‌ கட்டுதல்‌:- 
பணவசதி கொண்டவர்கள்‌, வாழ்ந்து முடித்தவர்களுக்கு (வயதானவர்களுக்கு) 
மூங்கிலால்‌ தேர்செய்து அதில்‌ அமர வைத்துத்‌ தூக்கிச்சென்று அடக்கம்‌ 
செய்வார்கள்‌. 


பாடை கட்டுதல்‌:- 

பணவசதி இல்லாதவர்கள்‌ மற்றும்‌ கணவனுக்குத்‌ தேர்க்‌ கட்டாமல்‌ இறந்து போகும்‌ 
பெண்களுக்கு வைக்கோலால்‌ படுக்கை செய்து மூங்கிலில்‌ வைத்துக்‌ கட்டி அதில்‌ 
படுக்கவைத்துத்‌ தூக்கிச்‌ சென்று அடக்கம்‌ செய்வார்கள்‌. 

குறிப்பு: திருமணமாகிப்‌ பாதி வாழ்க்கையிலேயே எதிர்பாராமல்‌ இறந்து போகக்‌ 
கூடியவர்களுக்கும்‌ இதையே செய்கிறார்கள்‌. 


தொட்டில்‌ கட்டுதல்‌:- 
திருமணம்‌ ஆகாதவர்களுக்கு (குழந்தைகள்‌, இளைஞர்கள்‌) வெள்ளைத்‌ துணியால்‌ 
தொட்டில்‌ கட்டி எடுத்துச்‌ செல்கிறார்கள்‌. 


தேர்‌ கட்டினால்‌ செய்யும்‌ சடங்குகள்‌; 

- பூரண வாழ்வு வாழ்ந்து முடிந்தவர்களுக்கு இறைவனுக்குச்‌ செய்யும்‌ வழிபாட்டு 
முறைகள்‌ அனைத்துமே இச்சடங்கில்‌ இருக்கும்‌. 

- இறந்தவர்கள்‌ உடலுக்கு 'நல்லடக்கம்‌' செய்யப்படும்‌. இதை நாவிதர்‌ செய்வார்‌. 

- தேங்காய்‌ பழம்‌, வெற்றிலை பாக்கு, ஒரு தட்டில்‌ அரிசி, அதன்மேல்‌ 
வட்டுக்கருப்பட்டி, ஊதுபத்தி, சூடம்‌ இவற்றை வைக்க வேண்டும்‌. பங்காளி 
வீட்டுப்பெண்‌ மண்விளக்கு ஏற்றி பங்காளி வீட்டு ஆண்‌ தேங்காய்‌ உடைத்து வைக்க 
அனைவரும்‌ இறந்தவர்களை வணங்குவார்கள்‌, பங்காளி வரும்வரை காத்திருக்க 
வேண்டும்‌ மற்றவர்கள்‌ செய்யக்‌ கூடாது. அதன்‌ பின்பே இறப்பு நடந்த வீட்டில்‌ 
அழுவார்கள்‌. 

- பறையடிப்பவர்கள்‌ வெளியே பறை அடிப்பார்கள்‌. அதில்‌ புராணக்‌ கதைகளைக்‌ 
கதைப்‌ பாடல்‌ வடிவில்‌ இசைப்பார்கள்‌. (குறிப்பாக அரிச்சந்திரன்‌ கதைப்பாடல்‌ 
இருக்கும்‌) அவர்களுக்கு அங்கே வந்திருப்பவர்கள்‌ அனைவரும்‌ 
பணம்போடுவார்கள்‌. அதற்கு 'வாசப்‌ பணம்‌' என்று பெயர்‌ (வாச - வாயில்‌) 
இப்படியாக ஒருநாள்‌ வீட்டில்‌ பிணத்தை வைத்திருப்பார்கள்‌. 

- அடக்கம்‌ செய்யும்‌ நேரம்‌ நெருங்கும்‌ வேளையில்‌ அதாவது, பிணத்தைச்‌ 
சுடுகாட்டிற்கு எடுத்துச்‌ செல்லும்‌ முன்பாக வெளியே எடுத்து வந்து, உட்கார வைத்து, 
மகளும்‌ பங்காளிகளும்‌ நெருங்கிய உறவினர்கள்‌ அனைவரும்‌ புனிதநீர்கொண்டு 
வந்து குளிப்பாட்டுவார்கள்‌. எண்ணெய்‌ மற்றும்‌ அரப்புப்‌ பொடியைத்‌ தலையில்‌ 
வைப்பார்கள்‌. இப்படியாக நீராடுதல்‌ நடத்தப்‌ பெற்று அபிஷேக பூசை அனைத்தும்‌ 
செய்வார்கள்‌. உட்காரவைப்பதற்கு வலது புறமாகப்‌ பூப்பந்தல்‌ போடுவார்கள்‌ 
(பொன்னரளிச்‌ செடியின்‌ இளைகளால்‌,. 

- பங்காளி வீட்டிலிருந்து இறந்தவரின்‌ சகோதரன்‌ பிறந்தவீட்டுப்‌ பட்டு சுமந்தும்‌ 
மகள்‌ வழிப்‌ பேத்து பல்வேறு பூக்கள்‌ நிறைந்த கூடையைத்‌ தலைமேல்‌ சுமந்து 
(இதனைப்‌ பிண்ணப்பூப்‌ போடுதல்‌ என்பார்கள்‌) கொண்டு வந்து அதைப்போட்டு 


eee 


198 


வணங்குவார்கள்‌. பூசைகள்‌ முடிந்தவுடன்‌ புத்தாடை அணிவித்து அப்படியே தேரில்‌ 
வைத்துக்கட்டிப்‌ பறையொலியுடனும்‌ வெடிகள்‌ வெடிக்கச்‌ சுடுகாட்டிற்குக்‌ 
கொண்டு செல்வார்கள்‌. அப்பொழுது, 'வண்ணார்‌' என்று சொல்லக்‌ கூடிய 
சலவைத்தொழிலாளி தீப்பந்தம்‌ பிடிப்பார்‌. (ஆண்களுக்குக்‌ குளிப்பாட்டுதல்‌ 
நடைபெறுவதற்கு முன்பு முகச்சவரம்‌ செய்வார்கள்‌; மனைவியை அழைத்துக்‌ 
காலடியில்‌ அமர வைத்துத்‌ தாலிக்கயிற்றை அறுத்து இறந்தவரின்‌ காலில்‌ கட்டி 
விடுவார்கள்‌.) 

- சுடுகாடு செல்லும்‌ வரை பிணத்தைச்‌ சுமந்துகொண்டு பொரி, கடுகு, பூக்கள்‌ 
இவற்றை வீசிக்கொண்டு செல்வார்கள்‌. 


சுடுகாட்டில்‌ செய்யும்‌ சடங்கு:- 

குழியில்‌ படுக்க வைத்தவுடன்‌ தாயாக இருந்தால்‌ தலைமகன்‌ (மூத்தமகன்‌) 
தந்தையாக இருந்தால்‌ இளையமகன்‌, (கடைசிமகன்‌) முதலில்‌ மண்தள்ளிய பின்பு 
அனைவரும்‌ சேர்ந்து குழியை மூடிவிடுவார்கள்‌. பிணத்தை அடக்கம்‌ செய்த பின்பு 
சுள்ளிச்‌ செடியை அல்லது கள்ளிச்‌ செடியைக்‌ குழிமேட்டில்‌ வைப்பார்கள்‌. காலடியில்‌ 
தேங்காய்‌, பழம்‌, சூடம்‌, பத்தி வைத்து வழிபாடு செய்வார்கள்‌. 


மொட்டை அடித்தல்‌, குடம்‌ உடைத்தல்‌:- 

மண்‌ தள்ளியவர்‌ தான்‌ மொட்டையடிப்பார்‌. அவரின்‌ தோளில்‌ நீர்‌ நிரம்பிய 
பானையைச்‌ சுமந்து கொண்டு இடது வலமாகச்‌ சுற்ற வேண்டும்‌. ஒவ்வொரு சுற்று 
முடிந்தவுடன்‌ 'தோட்ம' (வெட்டியான்‌) அரிவாளால்‌ ஓர்‌ ஓட்டை போடுவார்‌; மொத்தம்‌ 
மூன்று ஓட்டைகள்‌ போட்டு இறுதியில்‌ கழே போட்டு உடைத்து விடுவார்கள்‌. பின்பு 
கொள்ளி வைப்பார்கள்‌. 


வீடு இரும்புதல்‌:- 

ஆண்கள்‌ சுடுகாட்டில்‌ இருந்து வீடு திரும்பியவுடன்‌ அதாவது அவர்கள்‌ வருவதற்கு 
முன்பாகப்‌ பங்காளி வீட்டுப்‌ பெண்கள்‌ வீட்டைக்‌ கழுவி சுத்தம்‌ செய்து நடு வீட்டில்‌ 
விளக்கேற்றி வைத்இிருப்பார்கள்‌. இறந்தவுடன்‌, எந்தப்‌ பங்காளி வீட்டுப்‌ பெண்ணால்‌ 
விளக்கு ஏற்றப்பட்டதோ அதே பெண்‌ புதுப்பானை வைத்து அகத்திக்கீரை, 
சர்க்கரை, கருவாடு கலந்த சோறாக்கித்‌ தயார்‌ நிலையில்‌ வைத்திருக்க வேண்டும்‌. 
ஆண்கள்‌ வந்தவுடன்‌ உள்ளே வராமல்‌ ஏற்றப்பட்ட விளக்கைப்‌ பார்த்து 
வணங்குவார்கள்‌. ஆக்கி வைத்த சோற்றை இறந்தவர்‌ வீட்டின்‌ கூரைமேல்‌ போடுவர்‌. 
பின்பு மொட்டையடித்து; தாய்மாமன்‌ முதலில்‌ புத்தாடை அணிவித்து விடுவார்‌. 
பின்பு மற்ற மாமன்‌ உறவுமுறை உடையவர்கள்‌ புத்தாடையும்‌ பணமும்‌ வைத்துக்‌ 
கொடுப்பார்கள்‌. வந்திருந்த உறவுமுறைகள்‌ அனைவரும்‌ சேர்ந்து உணவு சமைத்து 
உண்பார்கள்‌. 

(தகவலாளர்‌ : வேலன்‌, வயது 60, வே.ஜெகதீஸ்‌, வயது 35, தேவனாம்பாளையம்‌,. 


பாடை கட்டுதல்‌:- 
பாடை கட்டுபவர்களுக்குப்‌ பறையடிக்கமாட்டார்கள்‌. குளிப்பாட்ட மாட்டார்கள்‌. 
வழிபாட்டு முறைகளும்‌ அதிகம்‌ இருக்காது பாடைகட்டினால்‌ இறந்தவர்களை 


eee 


799 


நடுவீட்டில்‌ உட்கார வைக்கமாட்டார்கள்‌. படுக்கவைத்து விடுவார்கள்‌. மற்ற 
சடங்குகள்‌ பொதுவானவை. எடுக்கும்‌ முன்பாக வெளியே எடுத்து வந்து பங்காளி 
வீட்டுப்‌ பெண்‌ மஞ்சள்‌ தெளித்தவுடன்‌ பங்காளிகள்‌ கோடி (புதிய வெள்ளைத்துணி) 
போடுவார்கள்‌. பாடையில்‌ வைத்துக்‌; கட்டியெடுத்துச்‌ செல்வார்கள்‌. சுடுகாட்டில்‌ 
செய்யும்‌ சடங்கு தேர்‌ கட்டுவதற்குப்‌ போலவே நடக்கும்‌. 

(குறிப்பு : தொட்டில்‌ கட்டி எடுத்துச்‌ சென்று அடக்கம்‌ செய்வதற்கும்‌ இது பொருந்தும்‌.) 


கருமாதி அல்லது சாஸ்திரம்‌ செய்தல்‌:- 

இறந்த மூன்றாம்‌ நாள்‌ புதன்‌ ஞாயிறு போன்று நாளில்‌ சுடுகாட்டிற்குப்‌ பால்‌, நெய்‌ 
மொட்டை அமத்தவரால்‌ கொண்டு சென்று குழிமேட்டில்‌ ஊற்றி விட்டுவந்து (மற்ற 
உறவுமுறை ஆண்களும்‌ உடன்செல்வார்கள்‌) வீட்டில்‌ இறந்தவர்‌ விரும்பி உண்ணும்‌ 
உணவு வகைகள்‌ அனைத்தையும்‌ படையலிட்டு வணங்கிப்‌ படையலைக்‌ 
காகத்திற்கு வைப்பார்கள்‌. 


கடாத்துதல்‌:- 

பிணத்தைச்‌ சுடுகாட்டில்‌ அடக்கம்‌ செய்வதோடு மட்டுமின்றி சில இனக்குழுவில்‌ 
எரிப்பார்கள்‌ (பிராமணர்‌). பிணத்தை எரித்த பின்பு அந்தத்‌ தணலை நாவிதர்‌, 
உறவினர்கள்‌ சென்று நீரூற்றி அணைப்பார்கள்‌ (நாவிதர்‌ தான்‌ நீர்‌ ஊற்றுவார்‌). 
பின்பு மூன்று தலைவாழை இலையை விரித்துத்‌ தலைப்பகுதியில்‌ இருந்து ஓர்‌ 
எலும்பு, உடம்பின்‌ நடுப்பகுதி எலும்பு, கால்பகுதி எலும்புகள்‌ என நாவிதர்‌ வெளியே 
எடுத்து அபிஷேக வழிபாட்டுமுறை செய்வது போலவே (பால்‌, இளநீர்‌ கொண்டு 
கழுவி) செய்து, புதுப்பானையில்‌ அவைகளைப்‌ போட்டவுடன்‌ உறவினர்கள்‌ 
செலுத்திய காணிக்கையோடு வைத்துக்கட்ம அவர்‌ வீட்டில்‌ கொண்டு சென்று 
மிகவும்‌ பாதுகாப்பாக 16 நாள்‌ வைத்திருப்பார்‌. இதற்கு அங்கம்‌ எடுத்தல்‌' என்று 
கூறுவர்‌. பதினாறாம்‌ நாள்‌ சடங்கிற்கு ஆறுடன்‌ கூடிய சிவன்‌ கோவிலுக்குச்‌ சென்று 
காணிக்கையை நாவிதர்‌ எடுத்துக்கொண்டு அந்தப்‌ பானையை ஆற்றில்‌ 
விடுவார்கள்‌. இதற்கு அஸ்து கரைத்தல்‌ என்று சொல்லுவார்கள்‌. 


சடங்கு முறைகளுக்கான விளக்கங்கள்‌: 

நல்லடக்கம்‌ செய்தல்‌:- 

மனித உடலைவிட்டு உயிர்‌ பிரிந்தவுடன்‌ உடலில்‌ எண்ணற்ற நோய்க்‌ கிருமிகள்‌ 
கண்ணிமைக்கும்‌ நேரத்தில்‌ உற்பத்தியாகிவிடும்‌. இவை உடலை விட்டு 
வெளியேறாமல்‌ இருக்க உடலில்‌ இருக்கும்‌ துவாரங்களை அடைத்து விடுவார்கள்‌. 
(கண்‌, காது, மூக்கு, வாய்‌, மலத்துவாரம்‌) இறந்தவுடன்‌ கண்களை மூடிவிடுவார்கள்‌; 
காது, மூக்கு இரண்டிற்கும்‌ பஞ்சு வைத்து அடைப்பார்கள்‌; வாயைத்‌ துணி கொண்டு 
கட்டி விடுவார்கள்‌; மல துவாரத்தைத்‌ துணி கொண்டு அடைப்பார்கள்‌. இதற்கு 
'சேமம்‌ அடைப்பது' என்று சொல்லுவார்கள்‌. இதை நாவிதர்தான்‌ செய்வார்‌. 
நாவிதருக்கு 'மருத்துவன்‌' என்ற மற்றொரு பெயரும்‌ உண்டு. பெண்களுக்கு 
மகப்பேறு மருத்துவமே அன்றைய காலகட்டங்களில்‌ மருத்துவச்சி நாவிதப்பெண்‌) 
செய்திருக்கிறார்‌. பிறப்பு முதல்‌ இறப்புச்‌ சடங்குகள்‌ வரை இவர்கள்‌ 
முதன்மையானவர்களாக இருப்பார்கள்‌. 


eoe 


200 


ஒவ்வொரு இனத்திலும்‌ சர்க்காரர்‌, முறைமைக்காரர்‌, அருமைக்காரர்‌, சடங்கு 
முறைகளை நன்கு அறிந்து வைத்திருப்பவர்க்குப்‌ பரிகாரி (நாவிதர்‌) என்போர்‌ 
இருப்பார்கள்‌. பரிகாரி சடங்குகளை எப்படிச்‌ செய்ய வேண்டும்‌ என்பதைக்‌ 
கூறுவதுடன்‌ அவரே அதைச்‌ செய்யக்‌ கூடியவராகவும்‌ இருப்பார்‌. நாவிதருக்குப்‌ 
பரிகாரி, பண்டிதர்‌, மருத்துவர்‌, குடிப்பிள்ளை (அனைத்து இனக்குழுவிற்குப்‌ 
பொதுவானவர்‌ என்பதால்‌ இப்பெயர்‌) நாவிதர்‌ எனப்‌ பலபெயர்கள்‌ உண்டு. 
(தகவலாளி : க.மயில்சாமி, வயது 70, தேவனாம்பாளையம்‌,. 


பூப்பந்தல்‌ போடுதல்‌:- 
பொன்னரளிப்‌ பூச்செடியின்‌ பூக்களோடு கூடிய கிளைகளை வெட்டிவந்து 
குளிப்பாட்டும்போது, வலதுபுறம்‌ வைத்து விடுவார்கள்‌. இதற்குப்‌ “பூப்பந்தல்‌ 
போடுதல்‌” எனக்‌ கூறுவார்கள்‌. எத்தனையோ அரளிச்‌ செடிவகைகள்‌ இருக்க, ஏன்‌? 
பொன்னரளிச்‌ செடியைத்‌ தேர்ந்தெடுக்கிறார்கள்‌ என ஆய்வாளருக்கு ஐயப்பாடு 
எழுந்து தகவலாளியிடம்‌ (மேலது) விளக்கம்‌ கேட்டபொழுது, “பொன்னரளிப்பூ 
மருத்துவத்‌ தன்மை உடையது; பால்‌ விஷத்தன்மை உடையது, பொதுவாகவே, 
அரளிச்‌ செடியின்‌ தன்மை தீமையானது; பூவின்‌ வாசனை நறுமணம்‌ வாய்ந்ததாக 
இருக்காது. எனவே, மற்ற பூக்களையும்‌ கெடுத்துவிடும்‌ என்பதால்‌ இறைவனுக்குச்‌ 
சூட்டுவதில்லை, எளிதில்‌ பட்டுப்‌ போகும்‌. இதனால்‌ பட்டுப்போன உடம்பின்‌ 
அடையாளமாகவே இச்சடங்கில்‌ பயன்படுத்தப்படுறைது. 
மேலும்‌, இது புழக்கம்‌ இல்லாத இடங்களில்தான்‌ முளைக்கும்‌. சுடுகாட்டில்‌ அதிகம்‌ 
இருக்கும்‌ என்பதாலும்‌ இந்தப்‌ பூவைப்‌ பயன்படுத்துவார்கள்‌. இதைப்‌ பிறருக்குச்‌ 
சாபம்‌ இடும்போது கூறும்‌ பழமொழி வாயிலாக விளங்கிக்‌ கொள்ளலாம்‌. 

“வேள முளைக்கோணும்‌ வெரூடாய்ப்‌ போகோணும்‌ 

எட்டி முளைக்கோணும்‌ எருக்கலை காய்க்கோணும்‌ 

அரளிமுளைக்கோணும்‌ அமயோட போகோணும்‌” 
வேளச்செடி, எட்டிமரம்‌, அரளிச்செடி, புழக்கம்‌ இல்லாத, புழங்கக்கூடாத இடங்களில்‌ 
முளைக்கும்‌. இதை மற்றொரு பாடலின்‌ வாயிலாக விளங்கிக்‌ கொள்ளலாம்‌. 

"வேதாளம்‌ சேருமே வெள்ளெருக்குப்‌ பூக்குமே 

பாதாள மூலிவந்து படருமே - மூதேவி 

சென்றிருந்து வாழ்வளே சேடன்‌ குடிபுகுமே 

மன்றோரம்‌ சொன்னார்‌ மனை” (ஒளவையின்‌ நல்வழிப்‌ பாடல்‌-23) 
அதாவது மன்றோரம்‌, பெண்ணோரம்‌ சொல்லுதல்‌ கூடாது. 'ஓரம்‌ பேசுதல்‌' என்றால்‌ 
ஒருபக்கமாகச்‌ சாய்ந்து பேசுதல்‌ என்று பொருள்‌. அப்படிப்‌ பேசக்கூடியவர்‌ வாழும்‌ 
வீட்டில்‌ வேதாளம்‌ சேரும்‌. வெள்ளெருக்கம்‌ பூக்கும்‌, சேடன்‌ (பாம்பு) குடிபுகும்‌; பாம்பு 
குடியிருந்த வீட்டில்‌ வாழ மாட்டார்கள்‌. எனவே, அங்கு மூதேவிதான்‌ வாழ்வாள்‌. 
பாதாள மூலி, (எட்டி, எருக்கலை) படரும்‌. இப்பாடலில்‌, எதற்கும்‌ ஓரம்‌ பேசுதல்‌ கூடாது 
என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்‌ பேசுபவர்கள்‌ வீடு பட்டுப்‌ போகும்‌ என்பதுதான்‌ 
இதன்‌ மூலப்பொருண்மை ஆகும்‌. 


எண்ணெய்‌, அரப்பு குளிப்பாட்டும்‌ போது எண்ணெய்யும்‌ அரப்பும்‌ வைத்துக்‌ 
குளிப்பாட்டுவார்கள்‌. எண்ணெய்‌ நீருடன்‌ கலக்காது. அரப்பு எண்ணெய்யுடன்‌ 


eoe 


202 


சேராது. அதைப்‌ போலவே இறந்தவர்கள்‌ இனிமேல்‌ நம்முடன்‌ சேர்ந்து இருக்கப்‌ 
போவதில்லை: இருக்கவும்‌ முடியாது. இதனை வலியுறுத்தத்தான்‌ இச்சடங்கு 
செய்யப்படுஇறது. (மேலது) இதை; கண்ணதாசன்‌ தம்‌ இரைப்படப்பாடல்‌ ஒன்றில்‌, 
"எண்ணெய்யுடன்‌ தண்ணீரை எப்படித்தான்‌ கலந்தாலும்‌ 
ஒன்றுசேர முடியாதடி முத்தம்மா 
இயற்கைக்‌ குணம்‌ மாறாதடி' 
எனப்பாடியுள்ளார்‌. இறந்தவர்கள்‌ நம்முடன்‌ மீண்டும்‌ சேருவதில்லை என்பதை 
“மாண்டவர்‌ எழுந்து வந்தால்‌ மந்தை இடங்கொள்ளாது 
செத்தவர்கள்‌ எழுந்துவந்தால்‌ சமை இடங்கொள்ளாது” 
(அண்ணமார்‌ சுவாமி கதை, நல்லதங்காள்‌ கதை) என்பதன்‌ வாயிலாகவும்‌ விளக்கம்‌ 
பெறலாம்‌ 


நெய்ப்பந்தம்‌ பிடித்தல்‌: 

இறந்தவர்கள்‌ ஆன்மா மோட்ச நிலையை அடைய மோட்ச விளக்கின்‌ 
அடையாளமாகப்‌ பேத்தி, பேரன்‌ நெய்யால்‌ தோய்ந்த தீப்பந்தம்‌ ஏந்திச்‌ சுற்றி வந்து 
காலடியில்‌ போடுதல்‌ ஆகும்‌ (மேலது). 


கோழிக்குஞ்சு பலியிடுதல்‌:- 

இரவு முழுவதும்‌ பிணத்தை வைத்திருந்தால்‌ எடுத்துச்செல்லும்‌ முன்பாகத்‌ தேர்‌ 
அல்லது பாடையைச்‌ சுற்றி கோழிக்குஞ்சை நீக்கி, ரத்தக்‌ குறி காண்பிப்பார்கள்‌. 
குடும்பத்திற்கு நல்லது நடக்கவும்‌ இறந்தவர்களின்‌ ஆன்மாவை வீட்டைவிட்டு 
அகற்றவும்‌ இவ்வாறு செய்யப்படுகிறது (மேலது). 


பிண்ணப்பூ:- 
பேத்திக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில்‌ இது நிகழ்த்தப்படுகிறது (மேலது. 


சுள்ளி அல்லது கள்ளி வைத்தல்‌:- 

பிணத்தைக்‌ குழியில்‌ மூடிய பின்பு, சுடுகாட்டில்‌ நரிகள்‌ அதிகம்‌ வாழும்‌ இடம்‌ 
என்பதால்‌ மூடிய குழியைப்‌ பறிக்காமல்‌ இருக்க அங்கே அதிகம்‌ வளர்ந்து 
இருக்கக்கூடிய சுள்ளிமுள்‌ அல்லது கள்ளிமுள்‌ வெட்டி தலைப்பகுகு, நடுப்பகுதி, கால்‌ 
பகுதி என மூன்று இடங்களில்‌ வைத்து அதன்மேல்‌ கல்லையும்‌ வைத்து விடுவார்கள்‌. 
காரணம்‌ என்னவெனில்‌ சுள்ளிமுள்‌ (அ) கள்ளிமுள்‌ எளிதில்‌ கிடைக்கக்‌ கூடியது. 
இவை கொத்தாக இருக்கும்‌ என்பதால்‌ இதன்மேல்‌ கால்‌ வைத்தால்‌ கொத்தாகப்‌ 
பிடித்துக்‌ கொள்ளும்‌. (மேலது) . 

தென்‌ மாவட்டங்களில்‌ இதற்குக்‌ 'கொடிக்கள்ளி சாத்துதல்‌' என்று 
சொல்லப்படுகிறது. 


கடுகும்‌ பொரியும்‌ இறைத்தல்‌:- 

பிணம்‌ சுடுகாட்டிற்குச்‌ செல்லும்‌ பொழுது பிணத்தின்மேல்‌ கடுகும்‌, பொரியும்‌ 
இறைக்கப்படுதிறது. இதற்குக்‌ காரணங்கள்‌ அறியப்படும்‌ பொழுது 
இறந்தவர்களின்‌ ஆன்மா மீண்டும்‌ உறவுகளைத்‌ தேடிவரும்‌ அப்போது ஒவ்வொரு 


eee 


203 


கடுகாக எடுத்துக்‌ கொண்டு வருவதற்குள்‌ விடிந்து விடும்‌. விடிந்தால்‌ வராது என 
எடுத்துரைக்கப்படுகன்றது. (வேலு, வயது 60, தேவனாம்பாளையம்‌) 
இந்நிகழ்வானது, தொன்று தொட்டு நிகழ்ந்து வருகிறது என்பதைப்‌ புறப்பொருள்‌ 
வெண்பாமாலை வழி நிறுவலாம்‌. காஞ்சிப்படலத்தில்‌ தொடாக்காஞ்சித்துறை 
என்பது ஒரு காஞ்சி மறவனுடைய புண்ணைத்‌ தண்டச்‌ சென்ற பேய்‌, இண்ட அஞ்சி 
மீண்டது எனக்‌ குறிப்பிடப்‌ பெற்றதுடன்‌ 

“ஐயவி௫ந்து நறைபுகைத்‌ தாய்மலர்‌ தூய்க்‌ 

கொய்யாக்‌ குறிஞ்சி பலபாடி - மொய்யிணர்ப்‌ 

பூப்பெய்‌ தெரியல்‌ நெடுந்தகைபுண்‌ யாங்காப்பப்‌ 

பேய்ப்பெண்‌ பெயரும்‌ வரும்‌” 
என்பதில்‌, எம்‌ தலைவனது விழுப்புண்ணை நாங்கள்‌ வெண்டுறு கடுகினைத்தூவி 
குங்கிலியம்‌ முதலிய நறுமணப்‌ பொருளைப்‌ புகைத்து ஆராய்ந்த மலரினைச்‌ சிதறி 
குறிஞ்சிப்பண்‌ பலவற்றையும்‌ பாடிப்‌ பாதுகாவா நிற்றலானே ஆண்டு வந்த 
பெண்பேய்‌ அஞ்சி மீண்டு போகும்‌ அவாவிப்‌ பின்பு வரும்‌ உரை : பெருமழைப்புலவர்‌ 
பொ.வே சோமசுந்தரனார்‌ பக்‌. 83, 84). என்றும்‌ கூறப்பட்டுள்ளது. இக்காரணங்களை 
வைத்துக்‌ கொண்டு ஆயும்பொழுது கடுஇற்கு மருத்துவகுணம்‌ இருப்பது 
அனைவரும்‌ அறிந்த ஒன்று என்றாலும்‌ தீயசக்திகளை அகற்றும்‌ ஆற்றல்‌ இதற்கு 
உண்டு என்பதை அறிந்துகொள்ள (ING £600 5. இக்கருத்தை, 

“பாலஇிர கம்பூத பைசாசம்‌ ஓட்டிவிடும்‌ 

ஆல விஷங்கடிகள்‌ ஆற்றுங்காண்‌ - கோலமிகு 

வள்ளைச்‌ செவிமாதே மாபங்க நோய்விலக்கும்‌ 

வெள்ளைக்‌ கடுகின்‌ exl" (LirrL eo எண்‌ :1047) 
என்னும்‌ பாடல்‌ கருத்தின்‌ மூலம்‌ இன்னும்‌ விளங்கிக்கொள்ளலாம்‌. அதாவது: 
பாலஇரகம்‌, பூதம்‌, பிசாசு, விஷம்‌, கடிகள்‌, பங்க நோயும்போம்‌ (பதிப்பாசிரியர்‌ : 
ஆர்‌.சி.மோகன்‌ (2006), பதார்த்த குணசிந்தாமணி, ப. 250) என்பதாகும்‌. மேலும்‌, வெண்‌ 
சிறுகடுகினைப்‌ பண்டு ஐயவி என்று அழைத்தனர்‌. குழந்தைகளுக்குப்‌ பேய்‌ பிசாசு 
முதலியன தீண்டாது இருக்கவேண்டி வெண்‌சிறுகடுகினை அரைத்து உச்சியில்‌ 
அப்புவதும்‌ போர்க்களத்தில்‌ புண்பட்டமறவனைப்‌ பேய்கள்‌ அண்டாது 
இருக்கவேண்டிப்‌ பாதுகாப்பாக ஐயவி புகைப்பதும்‌ பண்டைத்‌ தமிழரின்‌ 
வழக்கங்களாகத்‌ தெரிகின்றன. மதில்களின்‌ கதவுக்குக்‌ காவலாகப்‌ புறவாயிலிலே 
தூக்கப்படும்‌ துலாமரமும்‌ ஐயவி என சுட்டப்பட்டுள்ளது. கடுகு முதன்முதலில்‌ 
ஆப்பிரிக்காவில்‌ தோன்றி ஆசியாவில்‌ பரவியதாகவும்‌ அவ்வாறு பரவிய நிலையில்‌ 
மிகுதியாக விளைவிக்கப்பட்டதாகும்‌. இது பற்றிய குறிப்பு பண்டைய இரேக்க ரோம 
திருமுறையில்‌ தொடர்ந்து குறிக்கப்படுவதாகவும்‌ இது ஸஹிப்போடரேட்டஸ்‌ 
என்பவராலோ அதற்கு முன்னரோ மருந்துப்‌ பொருளாகப்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும்‌ சுட்டுவர்‌. (மேற்கோள்‌ க.காந்தி, தமிழர்‌ 
பழக்கவழக்கங்களும்‌ நம்பிக்கைகளும்‌ (1980), பக்‌. 327, 328) 


அதோடு மட்டுமல்லாமல்‌ யுவான்சுவாங்‌ கூற்றின்படியும்‌ இதை உறுதிப்படுத்திக்‌ 
கொள்ளலாம்‌. அதாவது, “புத்தர்‌ பிறந்த மண்ணாடுிய இந்தியாவைத்‌ தரிசிக்க 
புனிதப்பயணம்‌ மேற்கொண்டபொழுது அவர்‌ மந்திரத்திறமையால்‌ பேய்களையும்‌ 


eee 


204 


பூதங்களையும்‌ கவரவும்‌ விரட்டவும்‌ கடுகைப்‌ பயன்படுத்துவது தொன்றுதொட்டு 
வந்த பழக்கம்‌. அம்மந்திரத்திறமையால்‌ பூமியைப்‌ பிளக்கவும்‌ மழையை 
வரவமைக்கவும்‌ பாறைகளை உடைக்கவும்‌ ஆறுகளை உண்டாக்கவும்‌ மனித 
ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட பல நிகழ்ச்சிகளைச்‌ செய்ய இயலும்‌ என்ற நம்பிக்கை 
நம்நாட்டில்‌ பழங்காலம்‌ தொட்டு உண்டு” எனக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. (௭. 
எஸ்‌.வி.ராகவன்‌ (1978), யுவான்சுவாங்‌, ப. 170) மேலும்‌, கடுகானது தீயசக்திகளை 
விரட்டும்‌ என்பதில்‌ ஆழமான நம்பிக்கை நமது சமுதாயத்திற்கு இருப்பதால்‌ 
கண்ணேறு கழித்தலில்‌ கடுகானது முக்கியப்‌ பொருளாக இடம்‌ பெறுவதையும்‌ 
இங்கே நினைவு கூறலாம்‌. 


தமிழக பெளத்தம்‌; எச்சங்கள்‌: 

“தமிழக மக்களின்‌ பெரும்பகுதியினர்‌ சமண பெளத்த மதங்களின்‌ செல்வாக்குக்கு 
ஆட்பட்டிருந்தனர்‌. இந்த உண்மையைக்‌ காட்டும்‌ தொல்லெச்சங்கள்‌ இன்றும்‌ 
இருக்கின்றன. பெளத்தமதத்தின்‌ துறவிகள்தாம்‌ முதல்‌ 'செவ்வாடை அணிந்தவர்கள்‌. 
Fat ஆடை அணிந்தவர்கள்‌ என்று அவர்களைத்‌ தேவாரம்‌ கண்டிக்கிறது. 
இப்பொழுது துறவிகள்‌ செவ்வாடை அணிவது அவர்களிடம்‌ இருந்து வந்ததுவே. 


பெளத்த மதத்தின்‌ துறவிகள்‌ கையில்‌ வைத்திருக்கக்‌ கூடிய எட்டுப்‌ பொருள்களில்‌ 
தலைமழிக்கும்‌ கத்தியும்‌ ஒன்று. அதால்‌, தலையை மொட்டை அடித்துக்‌ 
கொள்வார்கள்‌. தேவார, திவ்ய பிரபந்தங்களிளோ இவ்வழக்கம்‌ பற்றிய பேச்சே 
இல்லை. தமிழக பிராமணர்கள்‌ இவ்வழக்கத்தை ஏற்றுக்‌ கொள்ளவில்லை. இன்று 
மக்களிடையே புனிதத்தலங்களில்‌ மொட்டை அடிக்கும்‌ பழக்கம்‌ மட்டுமே பரவலாக 
உள்ளது. இதுவும்‌ அவர்களிடம்‌ கற்றுக்கொண்ட பழக்கமே. அரசமரம்‌ 
பெளத்தர்களின்‌ புனிதசின்னம்‌ ; ஞானத்தின்‌ குறியீடு; இம்மதம்‌ செழித்திருந்த 
ஊர்களில்‌ ஒன்று போதுமங்கை எனும்‌ ஊராகும்‌; இதை அப்பர்‌ தேவாரம்‌ 
சாக்கியர்தம்‌ போதிமங்கை என்று கூறுறெது. தமிழர்கள்‌ இன்று அரசமர 
வழிபாடுசெய்வது இதன்‌ தாக்கமே. 


தமிழர்கள்‌ இன்று பரவலாக ஏற்றுக்‌ கொண்டிருக்கும்‌ பட்டிமண்டபம்‌ என்ற 
கலைவடிவம்‌ பெளத்த மதத்தில்‌ இருந்து பிறந்தது. பிற சமயவாதிகளோடு வாதம்‌ 
நடத்தி, வென்று தங்கள்‌ மதத்தைப்‌ பரப்புவது பெளத்தத்‌ துறவிகளின்‌ வழக்கம்‌. ஓர்‌ 
ஊருக்குள்‌ நுழைகின்ற பெளத்தத்‌ துறவி ஊர்ப்‌ பொது இடத்தில்‌ அரசமரத்தின்‌ 
கிளை ஒன்றினை நாட்டு பிறசமயவாதிகளை வாதத்திற்கு அழைப்பது வழக்கம்‌. 
ஓட்டிய சமயத்து உறுபொருள்வாதிகள்‌ பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின்‌' 
(மணிமேகலை) என்பதில்‌ பட்டிமண்டபம்‌ சமயக்கருத்துகளை விவாதிக்கும்‌ இடம்‌ 
என்று காட்டுகின்றன. 


பெளத்தத்துறவிகள்‌ குருகுலங்களில்‌ கல்வி கற்றுத்‌ தந்தனர்‌. ஒரு வட்டாரத்தில்‌ உள்ள 
பெளத்ததுறவிகள்‌ அனைவரும்‌ கூடிச்‌ சங்கக்‌ கூட்டம்‌ அமாவாசை (கார்‌உவா) 
பவுர்ணமி (வெள்உவர) நாளில்‌ நடத்துவர்‌. அதற்கு இவர்கள்‌ செல்லவேண்டி 
இருந்தால்‌ பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இம்மதம்‌ தமிழ்நாட்டில்‌ 


eee 


205 


மறைந்த பிறகும்‌ திண்ணைப்‌ பள்ளிக்‌ கூடத்திற்கு இந்த நாட்களிலேயே விடுமுறை 
அறிவிக்கப்பட்டது. 


உவாநாள்களில்‌ ஆசிரியர்களுக்கு மாணவர்கள்‌ அரிசி, காய்கறிகளைக்‌ 
காணிக்கையாகக்‌ கொடுத்தனர்‌. இதுவே வாவரிசி, உவா அரிசி எனப்படும்‌. 
இன்றும்‌ இலங்கையில்‌ வாழும்‌ பெளத்த சிங்களர்‌ 'போயா தினம்‌' என்று 
இந்தநாட்களை இலங்கை வானொலியில்‌ அறிவிக்கிறார்கள்‌. 

உவாநாள்‌ கூட்டங்கள்‌ நடந்த மலைப்பகுதிக்கு உவாமலை அல்லது ஓவாமலை 
என்று பெயர்‌. இன்றும்‌ தமிழ்நாட்டில்‌ எண்ணற்ற மலைப்பகுதிகளுக்கு இப்பெயரே 
வழங்கப்படுகிறது.” (தொ.பரமசிவன்‌ (2011), பண்பாட்டு அசைவுகள்‌, பக்‌. 99-101) 
மேற்கூறிய இவர்‌ கருத்துக்கள்‌ அடிப்படையில்‌ தமிழக இறப்புச்‌ சடங்குகளிலும்‌ 
தமிழக பெளத்தக்‌ கூறுகள்‌ அடங்கியிருக்கின்றன. அதைப்‌ பின்வருமாறு நிறுவலாம்‌: 


தகவலாளர்களின்‌ கூற்றுப்படி, இறந்தவர்களின்‌ ஆன்மா மீண்டும்‌ திரும்பி வராமல்‌ 
தடுக்க கடுகை இறைப்பார்கள்‌ என்பதை முன்பே கண்டோம்‌. அதாவது இரும்பி 
வரும்பொழுது ஓவ்வொரு கடுகாகப்‌ பொறுக்கி எடுத்து கையில்‌ வைத்தால்‌ 
அவைகள்‌ கைக்குள்‌ அடங்காமல்‌ நழுவும்‌. புத்தர்‌ இறப்பு என்பது இயற்கையானது 
அதைத்‌ தடுத்து நிறுத்த முடியாது என்ற கருத்தை மகனை இழந்த தாய்க்கு 
உணரவைக்க இழப்பே நிகழாத வீட்டிற்குச்‌ சென்று ஒரு பிடி கடுகு வாங்கிவா 
என்றுரைக்க அத்தாய்‌ அலைந்து திரிந்ததில்‌ எங்கும்‌ இழப்பே நிகழாமல்‌ இல்லை 
கடுகு கிடைக்கவில்லை என்றுரைத்தார்‌ புத்தரிடம்‌ ....... (மா.வே.மணி (1980), 
சித்தார்த்த கெளதம புத்தர்‌ பக்‌. 97,98) இக்கருத்தை உற்றுநோக்கினால்‌ வீட்டில்‌ 
எத்தனையோ புழங்கு பொருட்கள்‌ இருக்க ஏன்‌ கடுகை வாங்கிவரச்‌ சொன்னார்‌. 
ஏனெனில்‌ ஒருகைப்பிடி கடுகு என்பதை எவ்வளவு இறுக்கிப்‌ பிடித்தாலும்‌ நழுவும்‌. 
மேற்சொன்ன இரண்டு கூற்றுக்களிலும்‌ எடுத்துரைத்தபடி கடுகு நழுவுவதைப்போல 
உயிரை எவ்வளவு இறுக்கிப்‌ பிடித்தாலும்‌ நிற்காது என்பதைச்‌ சுட்டுறெது. 
அதனால்தான்‌ ஞானியாகிய புத்தர்‌ கடுகு வாங்க வரப்‌ பணித்திருக்கிறார்‌. 


கடுகு நழுவும்‌ தன்மையுடையது என்பதைப்‌ புத்தர்‌ அருளிய தம்மபதம்‌ என்னும்‌ 
நூலில்‌ “ஊசிமுனையில்‌ நிற்க மாட்டாது கடுகு நழுவுவதைப்‌ போன்று சனம்‌ பகை 
பொறாமை இறுமாப்பு ஆஒயவை யாரிடமிருந்து நீங்கிவிட்டனவேோ அவனையே 
நான்‌ பிராமணன்‌ என்பேன்‌.” (மொழிபெயர்ப்பும்‌ குறிப்பும்‌ அ.லெ.நடராஜன்‌ (1982), 
தம்மபதம்‌, ப. 172) இவ்வாறு கூறப்பட்டுள்ளதன்‌ மூலம்‌ உறுதிப்படுத்திக்‌ 
கொள்ளலாம்‌. மேற்கூறிய காரணங்களை வைத்துக்‌ கொண்டு ஆயும்பொழுது 
கடுதற்கு மருத்துவ குணம்‌ இருப்பது அனைவரும்‌ அறிந்த ஒன்று. இதனால்‌ இறந்த 
உடலில்‌ பரவி காணப்படும்‌ நோய்க்‌ இருமிகள்‌ தொற்றிக்‌ கொள்ளாமல்‌ இருக்க 
கடுகு இறைத்தலைச்‌ சடங்காக வைத்துள்ளனர்‌. எனவே, அது ஒரு இறந்த 
கிருமிநாசினி என்பதையும்‌ கடுகு உயிர்‌ நிலையாமை கோட்பாட்டின்‌ குறியீடு 
என்பதனையும்‌ விளங்கிக்‌ கொள்ளலாம்‌. 


eoe 


206 


பொரி இறைத்தல்‌ என்பதையும்‌ நிலையாமையின்‌ குறியீடாக எடுத்துக்‌ 
கொள்ளலாம்‌. பொரி காற்றுப்பட்டால்‌ வற்றிப்போய்‌ விடும்‌. அதுபோல உடம்பில்‌ 
இருக்கும்‌ காற்றுப்போய்விட்டால்‌ வெறும்‌ சதைப்‌ பிண்டமே. இதை உணர்த்தத்தான்‌ 
அச்சடங்கானது நிகழ்த்தப்படலாம்‌. அச்சடங்கைச்‌ செய்வதற்குப்‌ பொரியை 
அனைத்துத்‌ தரப்பினராலும்‌ வாங்கக்கூடிய பொருளாக இருப்பதாலும்‌ ஆகும்‌ என 
எண்ண முடிறெது. மேலும்‌ இதைக்‌ “காயமே இது பொய்யடா வெறும்‌ காற்றடைத்த 
பையடா” என்ற கூற்றுடனும்‌ நினைவு கூறலாம்‌. 


குடம்‌ உடைத்தல்‌ பற்றி அவர்களிடம்‌ கேட்கும்பொழுது அவர்கூறியது: மட்குடத்தில்‌ 
முதல்‌ துளை பிறப்பை உணர்த்துவது, இரண்டாவது துளை இடுவது வாழும்‌ 
நாட்களை உணர்த்துவது, மூன்றாவது இடம்‌ துளை இறப்பைச்‌ சுட்டுகிறது (கந்தன்‌, 
நாவிதர்‌, வயது 60, குளத்துப்பாளையம்‌) இதே கருத்தைத்தான்‌ ஞானியாகிய புத்தர்‌ 
இந்த உடம்பு மட்குடம்‌ போன்று உடையும்‌ இயல்புடையது. இந்த உண்மையை 
உணர்ந்தவர்கள்‌ தங்கள்‌ மனதைக்‌ கோட்டைபோல்‌ பாதுகாப்புச்‌ செய்து கொண்டு 
மாரனை (இயஆசைகளை) எதிர்த்து நிற்பார்கள்‌. பற்றற்ற நிலையில்‌ நின்று 
வெற்றியைப்‌ போற்றி நிலை நாட்டிக்‌ கொள்வார்கள்‌. (மேலது, பக்‌. 17, 18) 
இக்கருத்தை உற்றுநோக்கும்பொழுது குடம்‌ உடைத்தல்‌ என்பது ஓட்டைக்‌ குட 
நீரானது சிறிது சிறிதாக ஒழுஇநீர்‌ முழுவதும்‌ தீர்ந்து போவது போல மனிதன்‌ வாழும்‌ 
நாட்களில்‌ வயது முதிர்ந்தோ நோய்‌ வாய்ப்பட்டோ இறக்க நேரிடுகிறான்‌. இறுதியில்‌ 
குடம்‌ உடைக்கும்‌ றிகழ்வு என்பது உடைந்த மண்குடம்‌ எதற்கும்‌ பயன்படாமல்‌ 
மண்ணோடு மண்ணாக மக்கிப்போவது போல உயிர்போன உடம்பும்‌ எதற்கும்‌ 
பயன்படாததால்‌ மண்ணுக்குள்‌ புதைக்கப்படுகிறது. இதனால்‌ உடம்பானது 
மண்ணோடு மண்ணாகக்‌ கலந்து விடுறெது. ஓட்டை மண்குடம்‌, மனித உடம்பு 
ஒழுகும்‌ நீர்‌, வாழும்‌ நாட்கள்‌ ஒழுகிப்போன வெற்று மண்குடம்‌, உயிரில்லா உடம்பு 
குடம்‌ உடைத்தல்‌, பயனில்லா உடம்பு மண்ணோடு சங்கமமாதல்‌. இச்சடங்கானது 
உயிர்நிலையாமைக்‌ கோட்பாடுகளை ஆணித்தரமாக உணர்த்துகிறது. 


பிண்ணப்பூ; 'பிண்ட புட்பம்‌' என்பதற்கு அசோகமரம்‌' எனவும்‌ 'பிண்டம்‌, பிண்டு' 
என்றால்‌ 'உடல்‌' எனவும்‌ பொருள்‌ என இரியாவின்‌ தற்காலத்‌ தமிழ்‌ ஆங்கிலம்‌ 
அகராதி கூறுஇறது. (ப. 733) 'பிண்டப்பூ என்பதே காலப்‌ போக்கில்‌ 'பிண்ணப்பூ' என 
மருவியிருக்கிறது. முன்னொரு காலத்தில்‌ அசோக மலர்களையும்‌ செவ்வந்திப்‌ 
பூக்களையும்‌ தூவி வணங்கிமிருப்பது, பின்னாளில்‌ கிடைக்கும்‌ மலர்களைக்‌ 
கொண்டு போடுவது எனும்‌ வழக்கமாக மாறிவிட்டது. மேலும்‌, 'பிண்டியார்‌' 
என்றாலே 'சமணர்கள்‌' எனக்‌ கூறப்படுவதால்‌, இதுசமணமதத்தின்‌ எச்சமும்‌ ஆகும்‌. 


முடிவுரை: 

மேற்கூறிய நிறுவல்கள்‌ தவிர மற்ற சடங்குகள்‌ வெளிப்பாடு இறந்தவர்களை 
இறைவனாக நினைத்து வழிபடுதல்‌ என்ற நிலையை நாம்‌ விளங்கிக்‌ கொள்ளலாம்‌. 
மற்றவை பெளத்தக்‌ கூறுகளின்‌ எச்சங்கள்‌ என்பதுடன்‌ தமிழகத்தில்‌ சைவ 
வைணவம்‌ தங்களின்‌ சமயங்களை நிலை நிறுத்திக்‌ கொள்ள எந்தக்‌ கூறுகளை 
மக்கள்‌ அதிகம்‌ நம்பினார்களோ, தோய்ந்து இடந்தார்களோ அவையே தங்களின்‌ 


eee 


207 


வழக்குகளாகவும்‌ மாற்றிவிட்டனர்‌. நாட்டு மருத்துவ முறைகளும்‌ சமண, பெளத்த 
சமயங்களின்‌ கொடை. மலைப்பகுதியில்‌ திரிந்தவர்களுக்கு மூலிகை தாவர அறிவு 
நிரம்பியவர்களாக இருந்தனர்‌. இம்மதங்கள்‌ எதிர்ப்பு பற்றி 'வேள்பாரி' நாவலில்‌ 
பெண்கள்‌ தங்களுக்குள்ள தராத நோய்களைக்‌ குணமாக்கிக்‌ கொள்ள மலைகளில்‌ 
உள்ள முனிவர்களை நாமச்சென்றதைப்‌ பெண்களைத்‌ தவறாகப்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌ எனக்‌ கூறிக்கொண்டு குகையோடு சேர்ந்து அவர்களையும்‌ 
த வைத்துக்‌ கொன்றார்கள்‌ என்பது பதியப்பட்டுள்ளதன்‌ பேரில்‌ இன்னும்‌ 
உறுதிப்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. 


Reference: 
1. Bhakthavatchala Bharathi (2005),samooga Panpattu Manidavial,Adaialam Pathippagam,Puththaa 
Natham 
2. Gandhi. K (1980),Thamilaga Pazhakka Vazhakkangalum Nambikkaikalum,International Tamil 
Research Centre 

. Gnanasekaran D (2000), Mandhiram Sadangugal Samayam,Parthiban Pathippagam, Trichy 

. Mohan,R.C.,(Pathippasiriar) (2006), Padhartha Guna Chindhamani, Thamarai Noolaham,Chennai 

. Natarajan.A.L., (1982), Thammapatham,Kasturiba Gandhi Kanya Gurukulam, Vedharanyam 


3 

4 

5 

6. Paramasivan (2001), Panpattu Asaivugal,kalachuvadu Pathippagam. 

7. Paramasivanadham.A.M, (1962), samudhayamum Panpadum,Tamilkalai Pathippagam,Chennai 

8. Ragavan A.S.V, (1978), Yuvang Suvang, Manivasagar Pathippagam,Chennai 

9. Somaley, (1974), Tamil Nattu Makkalin Marabum Panpaadum, National Book Trust of India, New 
Delhi 
10. Somasundhranar PO. VEY.(Uraiasiriar) ,Purapporul Venbamalai, Thennindhia Saiva Chithandha 
Nootpathippu Kazhagam,Thrunelvely 

11. Vengada Samy (Mayilai seeni), (1969), Gouthama Budhar,Gandhi Noolagam,Chennai 


12. Yazhin Adhi, (2014), Thammapatham,Edhir velied,Pollachi 


முனைவர்‌ த. பரமேசுவரி, 

இணைப்‌ பேராசிரியர்‌ & தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌, 
நல்லமுத்துக்‌ கவுண்டர்‌ மகாலிங்கம்‌ கல்லூரி, 
பொள்ளாச்சி, தமிழ்நாடு, இந்தியா. 
parameshwarit78@gmail.com 


eoe 


208 


33 - பண்டிதர்‌ அயோத்திதாசரின்‌ வாழ்வும்‌ பணிகளும்‌ 


அயோத்திதாசப்‌ பண்டிதர்‌ தமிழ்‌, திராவிடம்‌ AU இரண்டு சொற்களும்‌ 
தமிழ்நாட்டு அரசியலின்‌ அடிப்படையாக 
அமைந்ததற்குத்‌ தொடக்கக்‌ கால வித்தாய்‌ 
அமைந்தவர்‌ பண்டிதர்‌ அயோத்திதாசர்‌. அவருக்கு 
மணிமண்டபம்‌ அமைக்கப்படும்‌ என்று தமிழ்நாடு 
அரசின்‌ மாண்புமிகு முதலமைச்சர்‌ அவர்கள்‌ 
அறிவிப்புக்கு நன்றி தெரிவிக்கும்‌ வேளையில்‌ அவரது 
கருத்தியல்‌ போராட்டங்களை மீண்டும்‌ 
நினைவூட்டுகிறது இக்கட்டுரை. 


முன்னுரை: 

உலகப்‌ புரட்சிகளுக்கெல்லாம்‌ அடிப்படை, சிந்தனை வளர்ச்சியும்‌, அதன்‌ 
செயலாக்கமும்‌ தான்‌. சிந்தனை வளர்ச்சியில்‌ ஏற்படுகின்ற ஒரு பொறி 
வரலாற்றையே திசை இிருப்பிவிடும்‌. அந்தப்‌ பொறியை யார்‌ உருவாக்குகிறாரோ 
அவர்தான்‌ கலகக்காரர்‌. இந்தக்‌ கலகக்காரர்கள்‌ காலச்சுவடுகளை ஏற்படுத்த 
வல்லவர்கள்‌. அப்படி இரண்டு கலகக்காரர்கள்‌ இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ 
இந்தியாவில்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ செய்தது சமுதாயப்‌ புரட்சி. அவர்கள்‌ தந்தை 
பெரியாரும்‌, அண்ணல்‌ அம்பேத்கரும்‌ தான்‌. இவர்களுக்கு முன்பே 19 ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ ஒரு கலகக்காரர்‌ இருந்தார்‌. அவர்‌ தொடங்கிய கலகம்‌ இன்னும்‌ ஒரு 
சமூகப்‌ புரட்சியாக வெடிக்கக்‌ கூடும்‌. அவர்தான்‌ அயோத்திதாசப்‌ பண்டிதர்‌. 


பெயர்க்‌ காரணம்‌: 

அயோத்திதாசர்‌ 20. 5. 1845 அன்று பிறந்தார்‌. அவருடைய இயற்பெயர்‌ காத்தவராயன்‌. 
அவருடைய தந்தையார்‌ கந்தசாயி. அவருடைய பாட்டனார்‌ கந்தப்பன்‌. பிரிட்டிஷ்‌ 
கிழக்கிந்தியக்‌ கம்பெனி ஆட்சியின்‌ போது சென்னை மாகாண ஆட்சியாளராக 
தாமஸ்‌ மன்றோ இருந்த வேளையில்‌, கிழக்கிந்தியக்‌ கம்பெனியின்‌ நிர்வாகப்‌ 
பொறியாளராகப்‌ பணிபுரிந்தவர்‌ ஜார்ஜ்‌ ஆரிங்டன்‌. அவரிடம்‌ உதவியாளராகப்‌ 
பணிபுரிந்தவர்‌ அயோத்திதாசரின்‌ தாத்தா கந்தப்பன்‌ ஆவார்‌. 


கந்தப்பனார்‌ பேரனும்‌, கந்தசாமியின்‌ மகனுமான காத்தவராயன்‌, வளருங் 
காலத்தில்‌ கல்வி கற்கும்‌ பொருட்டு அக்காலத்திய வழக்கப்படி திண்ணைப்‌ 
பள்ளியில்‌ அயோத்துதாசக்‌ கவிராயர்‌ என்னும்‌ புலவரிடம்‌ விடப்பட்டார்‌. 
காத்தவராயன்‌ சிறு வயதிலிருந்தே கல்வியில்‌ மிகவும்‌ நாட்டம்‌ உள்ளவராக 


209 


வளர்ந்தார்‌. தன்‌ குருவின்‌ புலமையினாலும்‌, அறிவினாலும்‌ ஈர்க்கப்பட்ட 
காத்தவராயன்‌, குருவின்‌ சிறந்த மாணவனாகத்‌, அவரைப்‌ போலவே புலமை பெற்றுக்‌ 
கவிராயர்‌ ஆனார்‌. தன்‌ குருபக்தியின்‌ விளைவாக அவரது பெயரையே பூண்டு 
அயோத்திதாசர்‌ ஆனார்‌. 


பிரிட்டிஸ்‌ கிழக்கிந்தியக்‌ கம்பெனிக்கு எதிராக 1857 ஆம்‌ ஆண்டு இந்தியாவில்‌ 
நடைபெற்ற சிப்பாய்க்‌ கலகத்தைத்‌ தொடர்ந்து, 1858 ஆம்‌ ஆண்டில்‌ பிரிட்டிஷ்‌ 
கிழக்கிந்தியக்‌ கம்பெனி ஆட்சி முடிவுக்கு வந்தது. அதே ஆண்டில்‌ பிரிட்டிஷ்‌ 
அரசாங்கத்தின்‌ நேரடி ஆட்சி இந்தியாவில்‌ பிரகடனப்‌ படுத்தப்பட்டது. இந்தப்‌ 
பிரகடனத்தில்‌ இந்தியச்‌ சமூகங்களின்‌ வழக்காறுகளில்‌ பிரிட்டிஸ்‌ அரசு 
தலையிடாது என்ற அரசாங்கத்தின்‌ உறுதிமொழி சனாதனவாதிகளைக்‌ 
களிப்படைய வைத்தது. ஆனாலும்‌ அதற்கும்‌ ஒரு மாற்றாக இந்தியாவில்‌ மெக்காலே 
கல்வித்‌ திட்டம்‌ நடைமுறைப்படுத்தப்பட்ட போது, இந்தியாவில்‌ அனைவரும்‌ கல்வி 
கற்கும்‌ நிலை ஏற்பட்டது. இதனால்‌, அரசுப்‌ பள்ளியில்‌ சேர்ந்து, கல்வி கற்கும்‌ 
வாய்ப்பைப்‌ பெற்றுக்‌ கல்வி, கேள்விகளைத்‌ திறம்பட முடித்தார்‌ அயோத்திதாசர்‌. 


பின்னர்‌, கன்‌ பூர்வீகக்‌ கிராமமான கோவை, அரசம்பாளையம்‌ சென்று றிது 
நாட்கள்‌ பணிபுரிந்து வந்தார்‌. அங்கு ஒரு மலையக மங்கையை மணமுடித்தார்‌. 
அங்கு வசித்தவர்கள்‌ தொழில்‌ நிமித்தமாக இரங்கூனுக்குச்‌ சென்றபோது, 
அயோத்துதாசரும்‌ அவ்வழியே புலம்பெயர்ந்து, பத்தாண்டுகள்‌ கழித்து திரும்பவும்‌ 
சொந்த நாடு வந்து சேர்ந்தார்‌. 


இருக்குறள்‌ பதிப்பு: 

தமிழகத்தின்‌ ஆதி குடியான வள்ளுவர்கள்‌ கற்றோர்‌, கணியர்கள்‌ அதிகம்‌ கொண்ட 
சமுதாயமாக இருந்தனர்‌. இவர்களில்‌ பெரும்‌ புலவர்களும்‌ இருந்தனர்‌ என்பதற்கு 
திருவள்ளுவரே சாட்‌ சி. மேலும்‌ இவர்கள்‌ சோதிடர்களாகவும்‌, வைத்தியர்களாகவும்‌, 
கோயில்‌ நிர்வாகிகளாகவும்‌ இருந்தனர்‌. சோதிடத்திற்கு வள்ளுவ சாத்திரம்‌ என்ற 
பெயரும்‌ உண்டு. கோள்களின்‌ நிலையை வைத்து வானியல்‌ அறிவின்‌ துணையுடன்‌ 
எதிர்காலத்தைக்‌ கணிக்கும்‌ முறையிலும்‌ இவர்கள்‌ தேர்ச்சி பெற்றிருந்தனர்‌. 
முற்காலங்களில்‌ மன்னனின்‌ குருவாகவும்‌, மன்னனின்‌ ஆணையை அறிவிப்புச்‌ 
செய்பவர்களாகவும்‌ வள்ளுவர்கள்‌ இருந்திருக்கின்றனர்‌. இவர்களுக்கு "உள்படு 
கருமத்‌ தலைவன்‌" என்னும்‌ பதவி வழங்கப்பட்மருக்கிறது. இந்த வள்ளுவர்களே 
கருவோட்டம்‌ பார்த்து மழை முன்கணிப்புச்‌ செய்து வந்தனர்‌. 


சாக்கையர்‌ என்று வழங்கி வரும்‌ வள்ளுவர்‌ சமுதாய வழித்தோன்றிய 
அயோத்திதாசரின்‌ முன்னோர்களும்‌ மிகச்‌ சிறந்த கல்வியாளர்களாக இருந்தனர்‌. 
அதனால்‌ பிரிட்டிஸ்‌ இழக்‌இந்தியக்‌ கம்பெனியாளர்களுடன்‌ அவர்கள்‌ தொடர்பு 
கொள்ளச்‌ சாத்தியமானது. பிரிட்டிஸ்‌ ஆட்சியாளர்களுடன்‌ அயோத்திதாசரின்‌ 
முன்னோர்கள்‌ கொண்ட தொடர்பும்‌, இவர்களது கல்வி அறிவால்‌ வளர்ந்திருந்த 
நெருக்கமும்‌ தமிழிலக்கிய மேம்பாட்டிற்குப்‌ பெரிதும்‌ துணையாய்‌ அமைந்தன. 


eee 


210 


திருக்குறள்‌ முதன்முதலாக அச்சில்‌ வெளிக்‌ கொணரக்‌ காரணமாக அமைந்தவர்‌ 
அயோத்திதாசரின்‌ பாட்டனார்‌ கந்தப்பன்‌ அவர்களே. 


இங்கிலாந்தில்‌ குடிமைப்‌ பணியில்‌ தேர்ச்சி பெற்று பிரிட்டிஷ்‌ இந்திய நிர்வாகப்‌ 
பணியாற்றச்‌ சென்னைக்கு வந்திருந்த பிரான்சிஸ்‌ வைட்‌ எல்லீஸ்‌ (1777-1819) தமிழ்‌ 
மொழி கற்கத்‌ தொடங்க, பின்‌ தமிழின்‌ வளங்களைக்‌ கண்டபின்‌, தமிழ்‌ தொடர்பான 
சங்கம்‌ ஒன்றைத்‌ தொடங்கு, தமிழில்‌ கிடைத்த முக்கியமான ஓலைச்சுவடிகளை 
அச்சியற்றும்‌ பணியைத்‌ தன்‌ ஓய்ந்த நேரப்‌ பணியாகக்‌ கொண்டிருந்தார்‌. 
அயோத்திதாசரின்‌ பாட்டனார்‌ உதவியாளராக இருந்த பொறியாளர்‌ ஜார்ஜ்‌ 
ஆரிங்டன்‌, எல்லீஸ்‌ பிரபுவின்‌ நண்பராக இருக்கவே கந்தப்பன்‌ - எல்லீஸ்‌ தொடர்பு 
சாத்தியமானது. இத்தொடர்பு எல்லீஸ்‌ பிரபுவின்‌ தமிழ்க்‌ காதலுக்கு எருவானது. 


கந்தப்பனாரிடம்‌ தமிழின்‌ வளம்‌ மிகுந்த செல்வங்கள்‌ ஓலைச்‌ சுவடிகளாக 
இருந்ததைக்‌ கண்டு கொண்ட எல்லீஸ்‌ பிரபு, அப்பாரம்பரியச்‌ சொத்துக்களை 
அவரிடமிருந்து கேட்டுப்‌ பெற்றார்‌. இதுவரை வாசித்த தமிழ்‌ இலக்கியங்களில்‌ மிக 
அரிதானதும்‌, முதன்மையானதும்‌ ஆன திருக்குறள்‌ ஓலைச்சுவடி அவரை 
திக்குமுக்காடச்‌ செய்து விட்டது. தான்‌ தமிழ்‌ கற்றுக்‌ கொண்டிருந்த தமிழ்‌ 
வித்துவான்‌௧ள்‌ தாண்டவராய முதலியார்‌, முத்துசாமிப்‌ பிள்ளை ஆகியோரிடம்‌ 
அவ்வோலைச்‌ சுவடிகளைக்‌ கொடுத்து அச்சிலேற்றப்‌ பணித்தார்‌. 1831 ஆம்‌ ஆண்டு 
திருக்குறள்‌ முதன்முதலாக அச்சில்‌ வெளிவந்தது. தொடர்ந்து கந்தப்பனாரிடம்‌ 
இருந்து பெற்ற திருவள்ளுவமாலையும்‌, நாலடி நானூறும்‌ அச்சில்‌ வெளிவந்தன. 
ஆட்சியாளர்களின்‌ அங்கேகோாரத்தோடு ஓலைச்சுவடிகள்‌ அச்சு நூலாக 
வெளிவந்ததைக்‌ கண்டுக்‌ கந்தப்பனார்‌ பெருமை அடைந்தாலும்‌, அதில்‌ ஒரு சில 
இடைச்செருகல்கள்‌ அவரை வேதனை அடைய வைத்தன. 


பின்னாட்களில்‌ அயோத்திதாசர்‌ திருக்குறளின்‌ 55 அதிகாரங்களுக்கு உரை 
எழுதினார்‌. அவை இதுவரை வெளிவந்த திருக்குறள்‌ உரைகளில்‌ இருந்து பெரிதும்‌ 
வேறுபட்ட உரையாக இருந்தது. திருக்குறளைத்‌ இரிக்குறள்‌ என்றே அயோத்திதாசர்‌ 
விளக்கம்‌ அளித்தார்‌. 


சமயப்‌ பயணங்கள்‌: 

அமோத்திதாசர்க்கு அவரது தந்தை இட்ட பெயர்‌ காத்தவராயன்‌. காத்தவராயன்‌ 
என்ற அவரது இயற்பெயரே வள்ளுவத்தில்‌ இருந்து வெகு தூரம்‌ விலக வந்து விட்ட 
தமிழ்ச்‌ சூழலையும்‌, அச்சூழலின்‌ சாதி ஆதிக்க மேலாண்மையையும்‌ குறிக்கும்‌. 
இதிலிருந்து விடுபட்டுத்‌ திரும்பவும்‌ பெளத்தக்‌ கடலினுள்‌ போய்‌ அடைவதற்குள்‌ 
அமயோத்திதாசருக்கு நீண்ட பயணம்‌ நிகழ்ந்து விடுகிறது. முன்னோர்‌ வழிகாட்டல்‌, 
குருபக்தி எல்லாம்‌ அவரைத்‌ துளசிமாடம்‌, அத்துவைதானந்த சபை HAU 
அமைப்புகளுடன்‌ உள்ளூரிலேயே (நீலகிரி - 1870) அடைத்து விடும்‌ அளவுக்குச்‌ 
சென்றாலும்‌, அடுத்த பத்து ஆண்டுகள்‌ கழித்து அவரது தேடலுக்கு விடை கடைத்து 
விடுகிறது. 1882 ஆம்‌ ஆண்டில்‌ அயோத்திதாசர்‌ நீலகிரியில்‌ தன்னுடைய மைத்துனர்‌ 
இரட்டைமலை ச€ீனுவாசனுடன்‌, கர்னல்‌ ஹென்றி ஸ்டீல்‌ ஆல்காட்‌ மற்றும்‌ 


eoe 


211 


பிளாவட்ஸ்‌5 அம்மையார்‌ ஆகியோரைச்‌ சந்தித்தார்‌. அமெரிக்கரும்‌, ரஷ்யரும்‌ ஆன 
இவர்கள்‌ தத்துவத்‌ தேடலில்‌ ஒன்றிணைந்து 1883 ஆம்‌ ஆண்டில்‌ சென்னை 
அடையாறில்‌ பிரம்ம ஞான சபையைத்‌ துவக்கினர்‌. தியோசாபிகல்‌ சொசைட்டி 
என்னும்‌ இந்த பிரம்ம ஞான சபை இதற்கு முன்னரே இவர்களால்‌ 1875 இல்‌ 
நியூயார்க்கிலும்‌, 1879 இல்‌ பம்பாயிலும்‌ தொடங்கப்பட்டது. அதுவரை 
வைணவத்தைக்‌ கடைப்பிடித்து, அத்துவைத மரபின்‌ நம்பிக்கைகளோடு பயணித்து 
வந்த அயோத்திதாசர்‌, தெளிந்த சிந்தனையுடன்‌ மெல்ல மெல்ல மூடநம்பிக்கையில்‌ 
இருந்து விடுவித்துக்‌ கொண்டார்‌. 


பெளத்த சமயச்‌ சார்புடையவரான கர்னல்‌ ஆல்காட்‌, தாழ்த்தப்பட்ட மக்களின்‌ 
முன்னேற்றத்திற்காகத்‌ தொண்டாற்றி வந்தவர்‌. அடையாறில்‌ பஞ்சமர்‌ பள்ளியை 
நிறுவி நடத்தி வந்தார்‌. இவையெல்லாம்‌ அயோத்திதாசருக்கு அவரது தேடலின்‌ 
முடிவாகக்‌ கொள்ளப்படும்‌ வாய்ப்பாக அமைந்து ஆல்காட்‌ உதவியுடன்‌ பெளத்தர்‌ 
ஆகும்‌ உறுதியைக்‌ கொடுத்தன. 1898 இல்‌, பஞ்சமர்‌ பள்ளி ஆசிரியர்‌ கிருஷ்ணசாமி, 
கர்னல்‌ ஆல்காட்‌ இவர்களோடு கொழும்பு சென்ற அயோத்திதாசர்‌, அங்கு சுமங்களா 
என்னும்‌ பெளத்த சமயக்‌ குருவிடம்‌ தீட்சை பெற்றுப்‌ பெளத்தர்‌ ஆனார்‌. கொழும்பில்‌ 
நடைபெற்ற பெளத்த சமயப்‌ பிரதிநிதிகள்‌ கூட்டத்தில்‌ ஆல்காட்டுடன்‌ 
அமோத்திதாசரும்‌ பேசினார்‌. 


இந்தியா திரும்பிய பின்னர்‌, சென்னை ராயப்பேட்டையில்‌, தென்னிந்திய சாக்கிய 
பெளத்த சங்கத்தை அயோத்திதாசர்‌, கர்னல்‌ ஆல்காட்டின்‌ உதவியுடன்‌ 1898 இல்‌ 
நிறுவினார்‌. அயோத்திதாசர்‌, தமிழ்‌ பெளத்தம்‌ என்னும்‌ சித்த வைத்தியத்தைத்‌ 
தமிழர்களுக்கு அளிக்கச்‌ சித்தமானார்‌. பெளத்த சமயத்‌ தத்துவங்கள்‌ இந்த 
சங்கத்தில்‌ விளக்கப்பட்டன. அயோத்திதாசர்‌, பேராசிரியர்‌ லட்சுமி நரசு, சிந்தனைச்‌ 
சிற்பி சிங்காரவேலர்‌ ஆகியோர்‌ இணைந்து பெளத்த சமயப்‌ பிரச்சாரம்‌ செய்து 
வந்தனர்‌. இக்‌ கூட்டங்களுக்கு எதிர்ப்பாளராக வந்த திரு வி. கலியாணசுந்தரனார்‌ 
மனம்‌ மாறி, "எனது மதவெறியைத்‌ தீர்க்கும்‌ மருந்தாயிற்று" என்று பாராட்டியுள்ளார்‌. 


இதன்‌ பிறகு அனைத்திற்கும்‌ பெளத்தத்தையே தீர்வாக வைத்து அயோத்திதாசர்‌ 
எழுதியும்‌, பேசியும்‌ வந்தார்‌. தமது பெளத்தச்‌ சமயப்‌ பணிகளின்‌ காரணமாகத்‌ 
"தென்னிந்திய பெளத்த சமய முதல்‌ மறுமலர்ச்சியாளர்‌" என்று அயோத்திதாசர்‌ 
போற்றப்படுகிறார்‌. 


இந்துக்கள்‌ அல்ல ஆதித்‌ தமிழர்கள்‌: 

1881 ஆம்‌ ஆண்டில்‌ பிரிட்டிஷ்‌ இந்திய அரசாங்கம்‌ மேற்கொண்ட மக்கள்‌ தொகைக்‌ 
கணக்கெடுப்பின்‌ போது, இந்தியாவில்‌ வாழ்ந்த பெரும்பான்மையினரை 
இந்துக்களாக மாற்றிய வஞ்சகம்‌ நடைபெற்றது. ஆட்‌சியாளர்களுடன்‌ நெருங்கு 
இருந்த உயர்சாதியினர்‌, தங்களுக்கே தெரியாமல்‌ மாபெரும்‌ மதப்‌ புரட்சியில்‌ 
வெற்றி பெற்றனர்‌. என்ன நடக்கிறது என்றே தெரியாத பல கோடி இந்தியர்கள்‌ 
இந்துக்களாக மதமாற்றம்‌ செய்யப்பட்டனர்‌. 


eoe 


212 


இத்தகைய மறைமுகமான மத மாற்றத்தைப்‌ புரிந்து கொண்ட அயோத்திதாசர்‌, 
இப்படிப்பட்ட வலுக்கட்டாயமான, இந்துவாக மாற்றம்‌ திணிப்பை எதிர்த்து 
அரசாங்கத்திற்குக்‌ கோரிக்கைகள்‌ அனுப்பினார்‌. "இந்துக்கள்‌ என்ற 
அடையாளத்தை விடுத்து ஆதித்‌ தமிழர்களாக செவ்வியல்‌ மதத்தைச்‌ சார்ந்தோரும்‌, 
சாராதோரும்‌ அறிவிக்கப்பட வேண்டும்‌" என்று அவர்‌ எழுதிய வரலாற்றுச்‌ 
சிறப்புமிக்க கோரிக்கை அன்றைய காலனிய ஆட்சியாளர்களால்‌ ஏற்றுக்கொள்ளப்‌ 
படவில்லை. பிரிட்டிஸ்‌ போர்வையில்‌ இந்துத்துவம்‌ பெரிதாக மலர்ந்துவிட்டது. 
இந்தியாவின்‌ பூர்வ குடிமக்களைத்‌ தமிழராகவும்‌, திராவிடராகவும்‌, 
பெளத்தர்களாகவும்‌ அயோத்திதாசர்‌ குறிப்பிடுகிறார்‌. இந்தியாவின்‌ பூர்வ 
குடிமக்கள்‌ நாகர்கள்‌ என்றும்‌, அவர்களே திராவிடர்கள்‌ என்றும்‌, அவர்களின்‌ மொழி 
தமிழ்‌ என்றும்‌ டாக்டர்‌ அம்பேத்கர்‌ குறிப்பிடுகிறார்‌. அயோத்திதாசர்‌ எழுப்பும்‌ குரல்‌ 
ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்லாமல்‌, ஒட்டுமொத்தத்‌ தமிழர்களுக்கான 
குரலாக ஒலித்தது. 


இந்திய வரலாற்றில்‌ பழங்குடி மக்கள்‌ அனைவரும்‌ பெளத்தர்களாக இருந்ததைக்‌ 
கண்ட அவர்‌, பேரார்வம்‌ கொண்டு, இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முற்பட்ட 
பழங்குடி மரபினை மீட்டுருவாக்கம்‌ செய்ய முயன்றார்‌. முந்தைய தமிழர்‌, திராவிடர்‌, 
பெளத்தம்‌ ஆகிய வரலாறுகள்‌ வைதிகப்‌ பார்ப்பனர்களால்‌ மாற்றம்‌ செய்யப்பட்டுப்‌ 
பொய்யான புதிய புராணங்களும்‌, இதிகாசங்களும்‌, வேதங்களும்‌ 
கட்டமைக்கப்பட்டுப்‌ பூர்வகுடி மக்கள்‌ மேல்‌ திணிக்கப்பட்டு விட்ட உண்மையை 
அயோத்திதாசர்‌ அறிந்து, உணர்ந்து, அதைத்‌ தமிழுலகம்‌ அறியத்‌ தந்தார்‌. 


ஆதியில்‌ இருந்த சாதி பேதமற்ற திராவிடப்‌ பழங்குடியினர்‌, பின்னாட்களில்‌ சமய 
அதிகாரமும்‌, அரச அதிகாரமும்‌ கொண்ட வைதிகப்‌ பிராமணியத்தின்‌ வஞ்சகத்தில்‌ 
வீழ்ந்து, தங்களை ஒடுக்கும்‌ மதத்தை ஏற்று, தங்களை இழிவு படுத்தும்‌ 
புராணங்களை நம்பி, தங்களை ஒடுக்கும்‌ வரலாற்றுக்‌ கூண்டினில்‌ தாங்களே 
அடைபட்டுக்‌ கண்கள்‌ பஞ்சடைந்த புலிகளாக விட்ட பழங்குடியினரின்‌ வீழ்ச்சியுற்ற 
நிலையினைத்தான்‌ அயோத்திதாசர்‌ சுட்டிக்காட்டினார்‌. 


உண்மையான வரலாற்றைக்‌ கட்டுடைத்துப்‌ பொய்யான புராணங்களைக்‌ 
கட்டமைத்து, அதிகாரத்தின்‌ உச்சத்தை அனுபவித்துக்‌ கொண்டிருந்த வைதீகப்‌ 
பிராமணிய ஆணவக்‌ கூட்டத்தைத்‌ துச்சமாக மதித்த அயோத்திதாசர்‌, அந்தப்‌ 
பொய்யான புராண, இதிகாசங்களைக்‌ கட்டுடைத்து மீண்டும்‌ தன்‌ பூர்வகுடி 
மக்களுக்கான, திராவிடர்களுக்கான, தமிழ்‌ பெளத்தர்களுக்கான தன்மான 
வாழ்வைப்‌ புதியதாகக்‌ கட்டமைக்கும்‌ மாபெரும்‌ பணியை, நெடிய பயணத்தைத்‌ 
தனி ஒருவராக மேற்கொண்டார்‌. 


அந்தப்‌ பயணம்‌ சாதி பேதமுற்று ஒடுங்கிக்‌ இடந்த தமிழர்களை மீண்டும்‌ 
சாதியற்றத்‌ தமிழர்களாக ஒருங்கிணைப்பதற்கான ஒரு திட்டமாக இருந்தது. 
வைதிகத்தை ஏற்று இத்தனை ஆயிரம்‌ சாதிகளாகப்‌ பிரிந்து விட்ட அத்தனைத்‌ 
தமிழர்களையும்‌ எப்படிச்‌ சாதியற்றவர்களாக ஆக்குவது? ஆக்கலாம்‌. ஆக்க முடியும்‌. 


eee 


213 


அப்படித்தான்‌ வாழ்ந்தார்கள்‌. இங்கு தான்‌ உண்மையான வரலாறு கைகொடுத்தது. 
இருக்கின்ற சமயத்தைத்‌ துறந்து பூர்வகுடி மக்களின்‌ பூர்வ சமயம்‌ இதுவென 
அறிவிப்பது தான்‌ அது. 


பூர்வ பெளத்தர்களாகத்‌ தமிழர்கள்‌ ஆகும்‌ பட்சத்தில்‌, சாதி பேதமற்ற சமயமாகவும்‌, 
சமுதாயமாகவும்‌ அது மாறும்‌ என்றார்‌ அயோத்திதாசர்‌. ஆதிக்கச்‌ சமயங்கள்‌ 
நமக்குச்‌ சமறிலை தராதென்றால்‌, ஆண்டவன்‌ சன்னதியில்‌ கூட அடுக்குமுறையும்‌, 
அடக்குமுறையும்‌ நிலவும்‌ என்றால்‌ நமக்கான சமயம்‌, வழிபாடு, பண்பாடு 
எல்லாவற்றையும்‌ நாமே கட்டமைத்துக்‌ கொண்டு - கட்டமைத்தல்‌ கூடத்‌ 
தேவையில்லை - ஆஇயில்‌ இருப்பதையே மீட்டுருவாக்கம்‌ செய்து கொண்டு, 
இன்னொருவன்‌ சொல்லில்‌ மானமற்று வாழ்வதைவிட, நம்முடைய மொழியில்‌ 
தன்மானம்‌ கொண்டு வாழ்வதே தமிழர்களின்‌ வாழ்வு, அது தமிழ்ப்‌ பெளத்தமாக 
நிலவும்‌ பட்சத்தில்‌ இது ஒன்றே வைதீகப்‌ பார்ப்பனியத்திற்கு ஒலிக்கும்‌ சாவுமணி 
என்று அறிவித்தார்‌ அயோத்திதாசர்‌. 


திராவிட மகாஜன சபை: 

வெஸ்லி சபையாரான APAW ஜான்‌ ரத்தினம்‌ என்பவருடன்‌ 
அயோத்துிதாசருக்குத்‌ தொடர்பு ஏற்பட்டது. 'திராவிடச்‌ சங்கம்‌' என்ற அமைப்பின்‌ 
மூலம்‌ ஏழை மக்களுக்குத்‌ தொண்டாற்றி வந்த ஜான்‌ ரத்தினம்‌, அயோத்திதாசரைத்‌ 
துணை கொண்டு 1885 ஆம்‌ ஆண்டில்‌ 'திராவிட பாண்டியன்‌' என்னும்‌ இதழைத்‌ 
துவக்கினார்‌. இதற்கு முன்னரே தன்‌ ஆசானான வல்லக்காளத்து வீ அயோத்துதாசக்‌ 
கவிராயருடன்‌ 'சூரியோதயம்‌' என்னும்‌ இதழை 1869 ஆம்‌ ஆண்டிலும்‌, புதுப்பேட்டை 
வேங்கடசாமிப்‌ பண்டிதருடன்‌ இணைந்து 'பஞ்சமன்‌' என்னும்‌ இதழை 1871ஆம்‌ 
ஆண்டில்‌ நடத்திய அனுபவமும்‌ அயோத்திதாசருக்கு இருந்தது. 


1887 ஆம்‌ ஆண்டு வாக்கில்‌ அயோத்திதாசரின்‌ தேடலில்‌ மிகப்பெரிய பொக்கிஷம்‌ 
ஒன்று கிடைத்தது. பெளத்தத்‌ துறவி அசுவகோஷ்‌ இயற்றிய "நாரதீய புராண 
சங்கைத்‌ தெளிவு" என்ற பெயரில்‌ 570 பாக்களைக்‌ கொண்ட ஓலைச்சுவடி கிடைத்து, 
அயோத்திதாசரின்‌ இத்தனை நாள்‌ வேட்கைகளுக்கும்‌ விடையளித்தது. மேலும்‌, 
காக்கைப்‌ பாடினியார்‌ மற்றும்‌ நல்லுருண்டையார்‌ ஆகிய புலவர்களின்‌ விளக்க 
ஓலைச்‌ சுவடிகளும்‌ கிடைத்து அவரின்‌ சிந்தனைப்‌ போக்கை விரித்தன. 


1891 ஆம்‌ ஆண்டில்‌ தன்னை ஒத்த கருத்துக்‌ கொண்ட பலருடன்‌ சேர்ந்து "திராவிட 
மகாஜன சபையைத்‌ துவக்கினார்‌ அயோத்திதாசர்‌. அதற்கு அடுத்த ஆண்டில்‌ 
சென்னை விக்டோரியா ஹாலில்‌ நடைபெற்ற சென்னை மகாஜன சபைக்‌ 
கூட்டத்தில்‌ திராவிட மகாஜன சபையின்‌ நீலகிரி மாவட்டப்‌ பிரதிறிதியாகக்‌ கலந்து 
கொண்ட அயோத்திதாசர்‌, ஆலய நுழைவில்‌ ஆதிதிராவிடர்களுக்கான உரிமைக்‌ 
குரலை எழுப்பினார்‌. "எங்கள்‌ கடவுள்‌ ஆலயத்தில்‌ உங்களுக்கு இடம்‌ இல்லை. மேலும்‌ 
உங்கள்‌ கடவுள்‌ வேறு" என்று மகாஜன சபையின்‌ தஞ்சாவூர்ப்‌ பிரதிறிதி சிவராம 
சாஸ்திரியின்‌ பதிலால்‌ மிகவும்‌ வேதனை அடைந்தார்‌ அயோத்திதாசர்‌. 


eee 


214 


மேலும்‌ ஆதிதிராவிடர்‌ கல்வி மேம்பாட்டிற்கும்‌, குடியிருப்பு நிலம்‌ தொடர்பாகவும்‌ 
அக்‌ கூட்டத்தில்‌ தீர்மானம்‌ நிறைவேற்ற வேண்டுமென்று அயோத்திதாசர்‌ குரல்‌ 
எழுப்பியபோது, "கல்வியும்‌, விவேகமும்‌ பிராமண வித்திற்கே சொந்தமானது" என்று 
சிவராம சாஸ்திரி சொல்லக்‌ கேட்டு, அங்குக்‌ கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவரும்‌ 
ஆரவாரம்‌ செய்தனர்‌. இதனால்‌ மிகவும்‌ மனம்‌ நொந்த அயோத்திதாசர்‌, "கல்வியும்‌ 
விவேகமும்‌ பிராமண வித்திற்கே சொந்தமானது என்றால்‌, இன்றைய தினம்‌ 
சிறைச்சாலைகளில்‌ இருக்கக்கூடிய பிராமணர்கள்‌ எல்லாம்‌ யாருடைய வித்குற்குப்‌ 
பிறந்தவர்கள்‌" என்று கூறி ஆர்ப்பரித்த அக்கூட்டத்தை அடக்கி உட்கார வைத்தார்‌. 
ஆனாலும்‌ இந்த நிகழ்ச்சி அவர்‌ மனதை மிகவும்‌ புண்படுத்தி இருந்தது. 


இந்நிலையில்‌ தான்‌ சாதிய விரோதம்‌, மதத்துவேஷங்களுக்கான காரணங்களாகத்‌ 
தான்‌ இதுவரை கண்டு, கேட்டு, உணர்ந்து கற்றவைகளிலெல்லாம்‌ ஆய்ந்து ஒரு 
தெளிவுக்கு வந்தார்‌ அயோத்திதாசர்‌. அது முற்றிலுமாக வரலாறு முதற்கொண்டு 
அனைத்தையும்‌ புரட்டிப்‌ போடுவதுடன்‌ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக 
நடைபெற்று வந்த புரட்டு, முரட்டு வாதங்களைத்‌ தவிடுபொடியாக்கும்‌ தத்துவம்‌ 
என்று சொல்லக்கூடிய ஆதித்‌ தமிழர்களின்‌ விடுதலைக்கு வழிவகுக்கும்‌ கலகத்தின்‌ 
தொடக்கமாக அமைந்தது. அதுதான்‌ தமிழ்‌ பெளத்த அடையாளம்‌. இக்கனவின்‌ 
அடையாளத்தை நாட்டுப்புறத்‌ தெய்வங்களில்‌ இருந்தே அயோத்திதாசர்‌ 
துவங்குகிறார்‌ என்பது, இந்தத்‌ தமிழ்‌ மண்ணின்‌ அடையாளத்தை இந்திய 
நாடெங்கும்‌ விரிக்கும்‌ அவரது பெருங்கனவாகக்‌ கொள்ளலாம்‌. 


ஒரு பைசாத்‌ தமிழன்‌: 

ஐம்பெருங்காப்பியங்கள்‌, ஜஞ்சிறுகாப்பியங்கள்‌, நிகண்டுகள்‌, தொல்காப்பியம்‌, 
சங்க இலக்கியங்கள்‌, புராணங்கள்‌ போன்றவற்றை விரல்நுனியில்‌ 
வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்யும்‌ பெரும்‌ புலமை பெற்று விளங்கியவர்‌ 
அயோத்திதாசர்‌. தமிழ்‌, பாலி, பிராகிருதம்‌, சமக்கிருதம்‌ என்று பன்மொழிப்‌ புலமை 
பெற்றவர்‌. ஏற்கனவே சூரியோதயம்‌ (1869), பஞ்சமன்‌ (1871), திராவிட பாண்டியன்‌ 
(1885) ஆகிய இதழ்கள்‌ நடத்திய பட்டறிவைக்‌ கொண்டு, 19. 6. 1907 முதற்‌ கொண்டு 
"ஒரு பைசாத்‌ தமிழன்‌" என்னும்‌ இதழைத்‌ துவக்கினார்‌ அயோத்திதாசர்‌. இந்தப்‌ 
பெயருக்கு அயோத்திதாசர்‌ கொடுத்த விளக்கம்‌: 


"தாழ்த்தப்பட்ட சமூகத்தவரைப்‌ பைசா பெறாதவன்‌ என்பது போல இளப்பமாகக்‌ 
கூறுவது வழக்கமாயினும்‌, அத்தகைய ஒரு பைசாத்‌ தமிழனின்‌ அருமை 
அறியாதவர்கள்‌, அதன்‌ உண்மையை உணர்ந்தால்‌ ஒரு கோடிப்‌ பொன்‌ இதுதான்‌ 
என்று உரைப்பர்‌" என்று கூறியிருக்கிறார்‌. என்றாலும்‌, அடுத்த ஆண்டிலேயே 
இதனைத்‌ "தமிழன்‌" என்று பெயர்‌ மாற்றம்‌ செய்து 26. 8. 1908 முதல்‌ 15. 4. 1914 வரை 
நடத்தினார்‌. இவ்விதழில்‌ நிகண்டு நூற்பாக்கள்‌, இலக்கண, இலக்கிய, காப்பிய 
விளக்கங்களும்‌, உலகச்‌ செய்திகளும்‌ தொடர்ச்சியாக இடம்‌ பெறச்‌ செய்தார்‌. 
இந்தியச்‌ சமயங்கள்‌, தத்துவங்கள்‌ ஆகியவை மிக விரிவாக ஆய்வு 
செய்யப்பட்டுள்ளன. பெண்கள்‌ முன்னேற்றக்‌ கட்டுரைகளைப்‌ பெண்களே 
எழுதியுள்ளனர்‌. 


eee 


215 


தமிழன்‌ இதழில்‌ நூல்‌ அறிமுகமும்‌ 
செய்யப்பட்டது. கர்னல்‌ ஆல்காட்‌ தருமப்‌ 
பாடசாலை, தாமோதரா கலாசாலைத்‌ 
தலைமையாசிரியர்‌ எம்‌. A. ராஜா எழுதிய நீதி 
மார்க்கக்‌ கதைகளும்‌ பாடல்களும்‌ போன்ற 
மதிப்புரைகள்‌ இதழியல்‌ பணிகளில்‌ 
மேதைமையைக்‌ காட்டுகின்றன. இவ்விதழுடன்‌ 
அனுபந்தம்‌ ஆகிய இணைப்புகளும்‌ 
வழங்கப்பட்டுள்ளன. அயோத்திதாசரின்‌ 
சிந்தனைக்‌ &ற்றின்‌ பரிமாணங்களும்‌, அவரது 
சிந்தனைத்‌ தெளிவுகளும்‌, எதிர்காலப்‌ 
பேரொளியாகும்‌ தத்துவ விளக்கங்களும்‌ 
அவருடைய இதழ்களில்‌ படைப்புகளாக 

| : | உருவெடுத்தன. அவருடைய எழுத்தாளுமையைத்‌ 
ட வண ap பப்‌ தீர்மானிக்கும்‌ உறுதியான கொள்கைகளாகச்‌ 
சாதி எதிர்ப்பு, அனைவருக்கும்‌ கல்வி, இட ஒதுக்‌ & (b, பெண்ணுரிமை, பெளத்த நெறி 
ஆகியவை அமைந்தன. 


க.அயோத்திதாச பண்டிதரின்‌ 
பெண்ணியச்‌ சிந்தனைகள்‌ 


தாகுப்பும்‌ பதிப்பும்‌ 


ப.விஃயகுமார்‌ 


வேஷ பிராமண எதிர்ப்பும்‌ அதன்‌ விளைவான இந்து மத எதிர்ப்பும்‌ இவற்றின்‌ வழி 
அவர்‌ அடையப்போகும்‌ இலட்சியமாகக்‌ கனவு கண்ட தமிழ்‌ பெளத்தமும்‌ 
அவருடைய கருத்தாளுமையின்‌ அரண்களாக அமைந்திருந்தன. இந்த 
அடிப்படையில்‌ அவர்‌ இதழ்களில்‌ எழுதிய பல தொடர்‌ கட்டுரைகளும்‌, ஆய்வுகளும்‌ 
நூல்களாகவும்‌ வெளிவந்தன. ஏழாண்டுக்‌ காலம்‌ 'தமிழன்‌' வார இதழைத்‌ தமிழ்‌ 
இலக்கிய வளர்ச்சிக்கும்‌, ஆதித்‌ தமிழர்களின்‌ வளர்ச்சிக்கும்‌ பயன்படுத்தினார்‌ 
அயோத்திதாசர்‌. அவரது மறைவிற்குப்‌ பிறகு அவருடைய புதல்வர்‌ பட்டாபிராமன்‌ 17. 
6. 1914 முதல்‌ 26. 8. 1915 வரை தமிழன்‌ இதழை நடத்தினார்‌. பிறகு கோலார்‌ தங்கவயல்‌ 
பண்டிதமணி ௧. அப்பாதுரையார்‌ ஆசிரியர்‌ பொறுப்பேற்று 7.7.1926 முதல்‌ 27.6.1934 
வரையில்‌ தமிழன்‌ இதழை நடத்தி வந்தார்‌. 


எழுத்துகளும்‌, படைப்புகளும்‌: 

வேத எதிர்ப்பு, பார்ப்பனிய ஆதிக்க எதிர்ப்பு, இந்து மத எதிர்ப்பு ஆகியவற்றின்‌ வழி 
தாழ்த்தப்பட்டோரின்‌ மனக்குமுறல்களைத்‌ தன்னுடைய எழுத்துக்களில்‌ 
வெளிப்படுத்தி வந்தார்‌ அயோத்திதாசர்‌. தலித்‌ இலக்கியம்‌, பகுத்தறிவு இலக்கியம்‌ 
ஆகியவற்றுக்கான வித்துகள்‌ அவரது படைப்புகளில்‌ பரவலாகக்‌ கிடைக்கின்றன. 
அவர்‌ இதழ்களில்‌ எழுதிய பல தொடர்‌ கட்டுரைகளும்‌, ஆய்வுகளும்‌ நூல்களாகவும்‌ 
வெளிவந்தன. "வேஷ பிராமண வேதாந்த விவரம்‌" தொடங்கிப்‌ பல்வேறு 
மூடநம்பிக்கைகளின்‌ உண்மை வரலாற்றையும்‌, இலக்கிய ஆராய்ச்சிகளையும்‌ 
"சாக்கைய முனிவர்‌" வரை அவர்‌ சுமார்‌ இருபத்தி ஐந்து நூல்களையும்‌, பல நூறு 
ஆய்வுக்‌ கட்டுரைகளையும்‌ எழுதி வெளியிட்டுள்ளார்‌. 


'ஒரு பைசாத்‌ தமிழன்‌, 'தமிழன்‌' ஆகிய இதழ்களில்‌ வெளிவந்த 'பூர்வத்‌ தமிழொளி' 
என்னும்‌ கட்டுரைத்‌ தொடர்‌ அயோத்திதாசர்‌ காலத்திலேயே 1912 இல்‌ அவரது முதல்‌ 
நூலாக வெளிவந்தது. இந்நூலுக்குப்‌ "பூர்வத்‌ தமிழொளியாம்‌ புத்தரது ஆதிவேதம்‌" 
என்னும்‌ பெயரிடப்பட்டது. இந்த நூலுக்கு எட்டுப்‌ பக்கங்களில்‌ பாயிரம்‌ 
எழுதியுள்ளார்‌ அயோத்திதாசர்‌. அதில்‌ பெளத்தத்‌ தன்ம ஆய்வில்‌ ஆழ்ந்தகன்ற 
தமிழிலக்கியப்‌ பரப்பை அயோத்திதாசர்‌ தனது நோக்கத்திற்கு ஏற்பப்‌ 
பயன்படுத்தியதைக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. அயோத்திதாசர்‌ காலத்திலேயே வெளிவந்த 
மற்றொரு நூல்‌ "புத்த மார்க்க வினா விடை". 1912 இல்‌ இந்நூலின்‌ முதல்‌ பதிப்பு 
வெளிவந்தது. 'தமிழன்‌' இதழில்‌ திருக்குறளின்‌ 55 அத்தியாயங்களுக்கு உரை 
எழுதியுள்ளார்‌ அயோத்திதாசர்‌. முழுவதுமாக எழுதியிருந்தால்‌ அதுவும்‌ அவர்‌ 
காலத்திலேயே நூலாக்கம்‌ பெற்றிருக்கக்கூடும்‌. 


"சாக்கைய புத்த சங்கத்தார்‌ விளக்கம்‌" என்னும்‌ நூலையும்‌ அயோத்திதாசர்‌ 
எழுதியுள்ளார்‌. அயோத்திதாசர்‌ காலஞ்சென்ற பிறகு அவருடைய கட்டுரைகள்‌ பல 
நூல்களாக வெளிவந்தன. 'தென்னிந்தியர்‌ தேச புத்த தர்ம சாக்ஷியக்காரர்களில்‌ 
ஒருவராஇய ஸ்ரீ அம்பிகை அம்மன்‌ அருளிய இரிவாசகம்‌ ஆத்திசுவடி, குன்றை 
வேந்தன்‌, வெற்றி ஞானம்‌' (உரைகளுடன்‌); 'தென்னிந்திய தேச புத்த தர்ம 
சாக்ியக்காரர்களில்‌ ஒருவராகிய பாரதமாதா ஒளவையார்‌ என்னும்‌ ஸ்ரீ 


eoe 


217 


அம்பிகையம்மன்‌ வரலாறு'; 'வஜ்ஜிரசூசி'; 'தென்னிந்திய தேச புத்த தரும 
சாக்ஷியக்காரர்களில்‌ ஒருவராஇய ஸீ முருகக்‌ கடவுள்‌ வரலாறு; 'யதார்த்த பிராமண, 
வேஷ பிராமண வேதாந்த விவரம்‌; 'அரிச்சந்திரன்‌ பொய்கள்‌'; 'திருவள்ளுவர்‌ 
வரலாறு: 'இந்திரர்‌ தேச சரித்திரம்‌': 'விசேஷ சங்கைத்‌ தெளிவு' உட்படப்‌ பல நூல்கள்‌ 
பின்னாட்களில்‌ வெளிவந்தன. 


அமோத்திதாசரின்‌ சொற்பொழிவுகளும்‌ நூல்களாக வெளி வந்தன. கபாலீசர்‌ 
சரித்திர ஆராய்ச்சி, விபூதி ஆராய்ச்சி என்னும்‌ அவரது உரை நூல்களில்‌ பகுத்தறிவுப்‌ 
பிரச்சாரத்தின்‌ வேகம்‌ உச்சத்தை எட்டியுள்ளது. அவருடைய பெண்ணியச்‌ 
சிந்தனைகள்‌ தொகுப்பும்‌, திருக்குறள்‌ 55 அதிகாரங்களின்‌ உரைத்‌ தொகுப்பும்‌, 
அவருடைய கடிதங்கள்‌ தொகுப்பும்‌, அவருடைய சொற்பொழிவுகள்‌ தொகுப்பும்‌ 
அண்மையில்‌ நூல்களாக வெளிவந்துள்ளன. 


இறுதிக்காலம்‌: 

எழுத்துப்‌ பணிகளிலும்‌, இயக்கப்‌ பணிகளிலும்‌ தீவிரமாகவும்‌, கடும்‌ உழைப்போடும்‌ 
ஈடுபட்டிருந்த வேளையிலேயே தன்‌ இறுதிக்‌ காலம்‌ நெருங்கிவிட்டதை உணர்ந்த 
அயோத்திதாசர்‌, தம்‌ குடும்பத்தினரையும்‌, உறவினர்களையும்‌ அழைத்துத்‌ தன்‌ 
இறுதியைச்‌ சொல்லி விடைபெற்றார்‌. ஆம்‌. 5.5.1914 அன்று அவர்‌ இறப்பெய்தினார்‌. 
"உங்களுடைய தருமமும்‌, கருமமுமே உங்களைக்‌ காக்கும்‌" என்பதே அவரது 
இறுதியான வாக்கு. 


அயோத்திதாசர்‌ மறைந்த பொழுது சுடுகாடு வரை சென்று தமது இறுதி 
அஞ்சலியைச்‌ செலுத்தினார்‌ திரு வி. கல்யாண சுந்தரனார்‌. அயோத்திதாசரின்‌ 
பண்பு நலன்களை விளக்க ஓர்‌ இரங்கற்பாவையும்‌ இரு.வி.க. இயற்றினார்‌. திரு.வி.க. 
வாழ்க்கைக்‌ குறிப்புகள்‌ நூலில்‌ அயோத்திதாசப்‌ பண்டிதரின்‌ மிகத்‌ தேர்ந்த 
மருத்துவப்‌ புலமை குறித்து மதிப்பீடு உள்ளது. இரு. வி. க. வின்‌ ஒன்பதாவது வயதில்‌ 
அவர்‌ பத்தியம்‌ தவறவிட்டதால்‌ கை, கால்கள்‌ இயங்கா நோயால்‌ மிகவும்‌ 
துன்பமுற்றார்‌. இரண்டு ஆண்டுகள்‌ முயன்று அவருக்கு வைத்தியம்‌ செய்து 
அயோத்திதாசர்‌ குணமாக்கினார்‌. இவ்வரலாற்றைத்‌ திரு.வி.க. இரங்கற்பாவில்‌ 
சிறப்பாகக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. மேலும்‌, அயோத்திதாசரின்‌ நூலறிவு, சொல்லாற்றல்‌, 
மனிதநேயம்‌ போன்றவையும்‌ அந்த இரங்கற்பாவில்‌ தெளிவாகக்‌ கூறப்பட்டுள்ளன. 


அயோத்திதாசரின்‌ சிந்தனைத்‌ தெளிவையும்‌, அவரது முடிந்த முடிபான வரலாற்று 
உண்மை அடிப்படையில்‌ அமைந்த எதிர்காலப்‌ பேரொளி பற்றியும்‌ சுருக்கமாகக்‌ 
கூற வேண்டுமானால்‌, அவருக்கு மாபெரும்‌ எதிர்‌ காலக்‌ கனவொன்று இருந்தது. அது 
ஒரு புது உலகமாக இருந்தது. அந்த உலகம்‌ சமத்துவ உலகமாக இருந்தது. அங்குச்‌ 
சாதிய வேறுபாடுகள்‌ இல்லை. ஆதிக்கச்‌ சக்திகள்‌ எதுவும்‌ இல்லை. எல்லோருக்கும்‌ 
சரிசமமான வாய்ப்பு உள்ளதாகக்‌ கட்டமைக்கப்பட்ட உலகம்‌ அது. அதேநேரம்‌, அந்த 
மாறுபட்ட உலகம்‌ தமிழ்‌ பெளத்த அடையாளம்‌ கொண்டதாக இருந்தது. 


eoe 


218 


நிறைவுரை: 

அயோத்திதாசப்‌ பண்டிதரின்‌ படைப்புலகத்தின்‌ அடிப்படை வேத எதிர்ப்பு, 
பார்ப்பனிய எதிர்ப்பு, ஆதிக்க எதிர்ப்பு ஆகியவனாக இருந்தது. வேதம்‌, சாஸ்திரம்‌, 
ஆரண்யகம்‌, உபநிடதம்‌ இன்னும்‌ இந்தியத்‌ தத்துவங்களாகச்‌ சொல்லப்படுபவை 
அனைத்தும்‌ பெளத்தத்தில்‌ இருந்து கைப்பற்றப்பட்டவையே என்றும்‌, இன்னும்‌ 
வெளிப்படையாகச்‌ சொல்லப்‌ போனால்‌ திருடப்‌ பெற்றவையே என்றும்‌ 
அயோத்திதாசர்‌ ஆணித்தரமாக எடுத்துரைத்தார்‌. பல்வேறு இலக்கிய, இலக்கண 
ஆவணங்களில்‌ இருந்து இதற்கான சான்றுகளை மேற்கோள்காட்டி அவர்‌ 
நிறுவினார்‌. அந்தச்‌ சான்றுகள்‌ மறுக்கப்பட முடியாதவைகளாக பழந்தமிழ்‌ மற்றும்‌ 
சங்க இலக்கியங்களில்‌ நிறைந்துள்ளன. 


தமிழம்‌ இலக்கியங்களில்‌ பெரும்பான்மையாக உள்ள சமண, பெளத்தக்‌ 
காப்பியங்கள்‌ பல வரலாற்று உண்மைகளைத்‌ தன்னகத்தே பொதிந்து 
வைத்துள்ளன. அதன்‌ முழுமையான வரலாற்றை விளக்குவதில்‌, உரையாசிரியர்கள்‌ 
உண்மையாக இருந்திருக்க வில்லை என்னும்‌ அவல நிலை சமண, பெளத்த, 
ஆசவகச்‌ சமயங்கள்‌ வெளியேற்றப்பட்ட காலகட்டத்தை நம்‌ கண்முன்னே கொண்டு 
வருவதில்‌ ஆச்சரியம்‌ ஏதும்‌ இல்லை. பின்னாட்களில்‌ ஓலைச்‌ சுவடிகளைத்‌ தேடிப்‌ 
பதிப்பித்தவர்களில்‌ பண்டிதரைத்‌ தவிர அனைவருக்குள்ளும்‌ இருந்த 
பார்ப்பனியமும்‌, பக்தி இலக்கியக்‌ காலத்துச்‌ செல்வாக்கின்‌ நீட்சியும்‌, தெரிந்த, 
தெரியவேண்டிய மீதி உண்மைகளையும்‌ மறைக்கும்‌ அளவிற்குக்‌ கொண்டு சென்று 
விட்டன. 


இப்படியாக அழித்தொழிக்கப்பட்ட ஓர்‌ இனத்தின்‌ உண்மையான வரலாற்றை 
மீட்டுருவாக்கம்‌ செய்து கட்டமைக்கும்‌ முயற்சியைச்‌ செய்தவர்‌ அயோத்திதாசர்‌ 
ஒருவரே. பக்தி இலக்கியங்களைத்‌ தவிர்த்து தமிழின்‌ அத்தனை இலக்கிய, இலக்கண 
நூல்களும்‌ தமிழர்களின்‌ வாழ்வியல்‌ நெறிகளைத்‌ தன்னகத்தே கொண்டிருப்பதும்‌, 
இந்தியச்‌ சிந்தனை மரபுகள்‌ முழுமையும்‌ தமிழ்‌ இலக்கியங்களில்‌ மட்டுமே 
ஆதிக்கக்‌ கலப்பற்றும்‌, வைதீகக்‌ கலப்பற்றும்‌ (இடைச்செருகல்கள்‌ தவிர்த்து) 
இருப்பதை அயோத்திதாசர்‌ ஆய்ந்துரைத்தார்‌. அதனடிப்படையில்‌ சமணமும்‌, 
பெளத்தமும்‌ தமிழர்‌ சமயங்களாகவும்‌, குறிப்பாகப்‌ பெளத்தம்‌ என்பதே தமிழ்‌ 
பெளத்தம்‌ தான்‌ என்றும்‌ முதன்முதலாக அடையாளப்படுத்திய வரும்‌ 
அயோத்இதாசரே. 


புத்தரின்‌ இரிபிடகங்களின்‌ தோற்றம்‌ தொடங்கி அவை இரிபேதமாக, திரிவேதமாக 
உருமாறிய வரலாறு, திரிபிடகம்‌ மற்றும்‌ திரிக்குறள்‌ கருத்துக்களே வேதங்களாக 
மாற்றுவிக்கப்பட்ட வரலாறு, திராவிடர்களின்‌ தனித்‌ தன்மையும்‌, அவர்களது 
மொழியும்‌ மாற்றிக்‌ கட்டமைக்கப்பட்ட வரலாறு என்று ஓர்‌ அகமழ்வாராய்ச்சியைப்‌ 
போல்‌ தோண்டித்‌ துருவி வரலாற்று உண்மைகளைத்‌ தேடி எடுத்துத்‌ தமிழர்களுக்குத்‌ 
தந்தவர்‌ அயோத்திதாசர்‌.இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ திராவிட இயக்கங்கள்‌ 
முன்வைத்த ஆரியம்‌, வைதிகம்‌, பார்ப்பனிய எதிர்ப்பு, திராவிட இனத்தின்‌ 
மேம்படுத்தப்பட்ட வரலாறு, உலக நாகரிகங்களில்‌ திராவிட நாகரிகத்தின்‌ 


eee 


219 


தொன்மை, மேன்மை, தமிழ்‌ மொழியின்‌ தொன்மை மற்றும்‌ இலக்கிய ஆளுமை 
இவை அனைத்தையுமே பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டிலேயே ஆழமாக ஆய்வு 
செய்துத்‌ தமிழர்களுக்குக்‌ கொடையாகத்‌ தந்தவர்‌ அயோத்திதாசர்‌. 


மேற்சொன்ன கூறுகளில்‌ திராவிட இயக்கத்தின்‌ நோக்கம்‌ பண்டிதர்‌ 
அயோத்திதாசரின்‌ ஆய்வுகளோடு ஒத்திசைவாகப்‌ போனாலும்‌, தந்தை பெரியாரின்‌ 
பகுத்தறிவு, கடவுள்‌ மறுப்பு, மத மதிப்பீடுகள்‌ ஆகயெயெவற்றோடு அயோத்திதாசரின்‌ 
இவை பற்றிய கருத்துக்களோடும்‌, இவற்றிற்காக அவர்‌ முன்வைக்கும்‌ 
தீர்வுகளோடும்‌ குறிப்பிடும்படியான முரண்கள்‌ இருப்பதை முன்னரே ஒரு சில 
ஆய்வாளர்கள்‌ சுட்டிக்‌ காட்டியுள்ளனர்‌. அதேநேரம்‌ திராவிட இயக்கம்‌ முன்வைத்த 
ஆரிய எதிர்ப்பு, முற்றான வடமொழி எதிர்ப்பு ஆஒயவை தமிழர்களின்‌ இலக்கியச்‌ 
செல்வங்களை வளர்த்தெடுத்த பூர்வகுடிச்‌ சமயங்களையும்‌ சேர்த்தே எதிர்ப்பின்‌ 
வரை முறைக்குள்‌ கொண்டு வந்துவிட்ட மிகவும்‌ நுட்பமான சேதியைத்‌ திராவிட 
ஆய்வாளர்களோ, தமிழறிஞர்களோ சரிவர உணரவில்லையோ என்ற ஐயம்‌ 
எழுகிறது. 


இந்நிலையில்‌ திராவிட இயக்கம்‌, இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ மக்கள்‌ இயக்கமாகப்‌ 
பெரிதும்‌ பரவிய போதிலும்‌, தமிழரின்‌ பண்பாட்டு மீட்டுருவாக்கத்‌ தளத்தில்‌ 
திராவிட இயக்கத்தின்‌ கருத்தியல்‌ பின்னடைவு இந்த நூற்றாண்டில்‌ 
வெளிப்படையான விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறது. இந்தத்‌ தவறு 
அயோத்திதாசர்‌ காலம்‌ தொடங்கி இந்த இரண்டு நூற்றாண்டுகளாக மட்டும்‌ 
நடைபெற்று வரவில்லை. புத்தரின்‌ மறைவிற்குப்‌ பிறகான 2500 ஆண்டுகளாகத்‌ 
தொடர்ந்து சிறிது சிறிதாக நடைபெற்று வந்த இன, மொழி, பண்பாட்டு அழிப்பு 
வரலாறுகளைத்‌ தான்‌ அயோத்திதாசர்‌ சுட்டிக்காட்டி, அதற்கும்‌ தீர்வாகத்‌ தமிழ்‌ 
பெளத்தம்‌ என்ற மாற்று வழியை அடையாளம்‌ காட்டிச்‌ சென்றார்‌. 


அது ஒன்றுதான்‌ தீர்வா என்றும்‌, அவர்‌ சொன்னதை அவருக்குப்‌ பின்‌ வந்த திராவிட 
இயக்கங்கள்‌ ஏற்கவேண்டும்‌ என்றும்‌ விவாதித்துக்‌ கொண்டிருப்பதை விட, 
அயோத்திதாசர்‌ சுட்டிக்காட்டிய பண்பாட்டு அழிவுகளை, புறச்‌ சமயங்கள்‌ என்று 
பார்க்காமல்‌ பூர்வகுடி மக்களின்‌, ஆதித்‌ தமிழ்‌ மக்களின்‌, சிந்துவெளி மக்களின்‌ 
தொடக்கக்‌ காலச்‌ சிந்தனை மரபின்‌ மீட்டெடுப்பு இயக்கமாகத்‌ தமிழர்களால்‌ 
உணரப்பட்டால்‌, அயோத்திதாசர்‌ முன்வைத்த தீர்வுகளும்‌, திராவிட இயக்கக்‌ 
கருதுகோள்களும்‌ ஒரு புள்ளியில்‌ சந்தித்து, ஒரே அலைவரிசையில்‌ பயணிக்கும்‌. 
அந்நிலையில்‌ தமிழின, மொழி, பண்பாட்டின்‌ உண்மையான படிவங்கள்‌ 
வெளிவரும்‌. அதன்‌ வழியே தமிழினத்தின்‌ அடையாளமும்‌, பெருமைகளும்‌ 
உலகளவில்‌ பேசப்படுவதும்‌, ஏற்கப்‌ படுவதும்‌ நிகழும்‌. 


eoe 


220 


பண்டிதர்‌ அயோத்திதாசர்‌ குறித்த கட்டுரைக்கு உதவியவை: 
பண்டிதர்‌ அயோத்திதாசர்‌ பற்றிய நூல்கள்‌- 
1. பண்டிதர்‌ அயோத்திதாசர்‌, கெளதம சன்னா, சாகித்திய அகாடமி வெளியீடு 


2. அயோத்திதாச பண்டிதர்‌ நினைவு நூற்றாண்டு மலர்‌. தொகுப்பு கெளதம சன்னா. 
விடுதலை சிறுத்தைகள்‌ கட்சி வெளியீட்டுப்‌ பிரிவு 


3. சாகித்திய அகாடமி, தலித்‌ சாகித்திய அகாடமி PAUMA பண்டிதர்‌ 
அயோத்திதாசர்‌ குறித்து வெளியிட்ட நூல்கள்‌. 


ஆய்வாளர்கள்‌ - பெ.சு. மணி, ம.மதிவண்ணன்‌, கெளதம்‌ சன்னா, ஸ்டாலின்‌ 
ராஜாங்கம்‌, பெ. விஜயகுமார்‌ ஆகியோரின்‌ நூல்களும்‌, ஆய்வுக்‌ கட்டுரைகளும்‌. 


அயோத்திதாசர்‌ குறித்துப்‌ பல்வேறு இதழ்களில்‌ நான்‌ எழுதிய கட்டுரைகள்‌. 


eoe 


221 


34 - மதுரைக்காஞ்சி காட்டும்‌ மதுரை 


மதுரை மன்னன்‌ தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற பாண்டியன்‌ 
நெடுஞ்செழியனைப்‌ புலவர்‌ மாங்குடி மருதனார்‌ பாடியது மதுரைக்காஞ்சி என்னும்‌ 
பாடல்‌. பத்துப்பாட்டு நூல்களுள்‌ ஆறாவதாக அமைந்த இப்பாடல்‌, 782 அடிகளைக்‌ 
கொண்டு பத்துப்பாட்டின்‌ பாடல்களுள்‌ மிகப்‌ பெரிய பாடலாக அமைந்துள்ளது. 
இதன்‌ பெயருக்கேற்றவாறு, இப்பாடல்‌ 202 அடிகளில்‌ அன்றைய மதுரை நகரின்‌ 
அமைப்பை மிக விரிவாக எடுத்தியம்புறெது. இதிலிருந்து மதுரை நகரின்‌ உட்பகுதி 
ஏறக்குறைய 2000 ஆண்டுகாலமாக, மிகப்பெரும்‌ மாற்றங்களுக்கு உட்படாமல்‌ 
இருந்து வந்திருக்கிறது என அறிகிறோம்‌. 


ass RA Med 


t 

È 
a 
3 
> 
t 

5 
x 


KOODAL-ALAGAR TIRUMALAI 
TEMPLE NAYAK 
PALACE 


- MADURAI 
— — CITY 


1.இன்றைய மதுரை 


இந்த வீதிகளின்‌ அமைப்பைக்‌ காட்டும்‌ படம்‌ இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. 


Vei 


மதுரைக்காஞ்சி காட்டும்‌ மதுரையைப்‌ பார்ப்பதற்கு முன்னர்‌, இன்றைய 
மதுரையின்‌ உட்பகுதியை ஓரளவு உற்று நோக்குவோம்‌. மதுரையின்‌ 
மையப்பகுதியாக இருப்பது மீனாட்சியம்மன்‌ கோவிலாகும்‌. இது 15 ஏக்கர்‌ 


222 


பரப்பளவில்‌ அமைந்துள்ளது. தக்கு மேற்காக 847 அடியும்‌, தெற்கு வடக்காக 792 
அடியும்‌ கொண்டு ஏறக்குறைய ஒரு சதுர வடிவில்‌ சுற்றுச்சுவருடன்‌ அமைந்துள்ளது. 
இந்தச்‌ சுற்றுச்‌ சுவருக்கு உட்புறமான நான்குபக்கங்களிலும்‌ தெருக்கள்‌ உள்ளன. 
இவை ஆம வீதிகள்‌ எனப்படும்‌. இவை அமைந்திருக்கும்‌ இசையினைப்‌ பொருத்து, 
இவை (கிழக்கு ஆடி வீத) இழக்காடிவீது, தெற்காடிவீத, மேற்காடிவீது, வடக்காடி வீதி 
என்று அமைக்கப்படும்‌. இந்தச்‌ சுற்றுச்சுவருக்கு நான்கு திசைகளிலும்‌ 
வாசல்களுண்டு. மேலும்‌ இந்தச்‌ சுற்றுச்சுவர்களுக்கு வெளிப்பக்கமாக நான்கு 
திசைகளிலும்‌ தெருக்கள்‌ உள்ளன. இவை சித்திரை வீதிகள்‌ எனப்படும்‌. இவையும்‌ 
கிழக்குச்‌ சித்திரைவீத, தெற்குச்‌ சித்திரை வீதி எனத்‌ தாம்‌ இருக்கும்‌ திசைகளைப்‌ 
பொருத்துப்‌ பெயர்களைப்‌ பெறும்‌. இந்தச்‌ சித்திரை வீதிகளுக்குச்‌ சற்றுத்‌ தள்ளி 
நான்கு பக்கங்களிலும்‌ தெருக்கள்‌ உண்டு. அவை ஆவணிமூல வீதிகள்‌. இந்த 
ஆவணிமூல வீதிகளுக்குச்‌ சற்றுத்தள்ளி நான்கு பக்கங்களிலும்‌ மாசி வீதிகள்‌ 
உள்ளன. இந்த மாசிவீதிகளுக்குச்‌ சற்றுத்தள்ளி நான்கு பக்கங்களிலும்‌ 
வெளிவீதிகள்‌ உள்ளன. 


சங்ககால மதுரையில்‌ நகரின்‌ மையப்பகுதியாக அரசனின்‌ அரண்மனை 
இருந்ததாக அறிஞர்கள்‌ கருதுகின்றனர்‌. இதைப்‌ பரிபாடல்‌ அடிகளால்‌ அறிகிறோம்‌. 
அரண்மனையைச்‌ சுற்றி ஆடி வீதிகள்‌, சித்திரை வீதிகள்‌, ஆவணிமூல வீதிகள்‌ 
இருந்திருக்கின்றன. ஆவணிவீதிகளுக்குச்‌ சற்றுத்‌ தள்ளி வெளியே நகரின்‌ கோட்டை 
அமைந்திருக்கிறது. கோட்டையைச்‌ சுற்றி அகழி இருந்திருக்கிறது. அகழியை ஒட்டி 
நான்கு பக்கங்களிலும்‌ வெளிவீதிகள்‌ இருந்திருக்கின்றன. அதாவது இன்றைய மாசி 
வீதிகள்தான்‌ பாண்டியர்‌ காலத்து வெளிவீதிகள்‌. இதற்குச்‌ சான்றுகள்‌ இன்றும்‌ 
இருக்கின்றன. 


முதலாவதாக, மேல ஆவணிமூல வீதிக்கும்‌, இன்றைய மேல மாசி வீதிக்கும்‌ 
இடையில்‌ ஒரு சிறிய வீதி மேலப்‌ பாண்டியன்‌ அகில்‌ தெரு என்ற ஒரு பெயரில்‌ 
இருக்கிறது. அகழி என்பது அகழ்‌ ஆகிப்‌ பின்னர்‌ அது அதில்‌ ஆகிவிட்டது. அகழி 
என்பது கோட்டைக்கு வெளியில்‌ இருப்பது. எனவே பாண்டியர்‌ காலத்தில்‌ மேல 
ஆவணி மூல வீதிக்கும்‌, மேல மாச வீதிக்கும்‌ இடையில்‌ கோட்டையும்‌, கோட்டைக்கு 
வெளிப்புறமாக, மேல மாசி வீதியைத்‌ தொட்டுக்கொண்டு அகழியும்‌ 
இருந்திருக்கவேண்டும்‌. எனவே இன்றைய மேலமாசிவீதி அன்றைய வெளிவீதி என 
அமைக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. சங்க கால மதுரையின்‌ மேற்கு எல்லை இதுவே. 
இதேபோல்‌ மற்ற மூன்று பக்கங்களிலும்‌ கோட்டையும்‌ அகழியும்‌ இருந்து, கோட்டை 
இடிக்கப்பட்டு அகழி தூர்க்கப்பட்டதற்குச்‌ சான்றுகள்‌ உள்ளன. இப்போது அந்தத்‌ 
தெருக்கள்‌ பெயர்‌ மாற்றம்‌ பெற்று அடையாளம்‌ அற்றுப்போய்விட்டன. வடக்கே 
சங்கத விநாயகர்‌ கோவில்‌ தெரு, வித்துவான்‌ பொன்னுசாமி பிள்ளை தெரு எனப்‌ 
பெயர்‌ மாற்றம்‌ பெற்ற இந்த வடக்குப்‌ பாண்டியன்‌ அதகிழ்தெரு, முதலில்‌ பள்ளத்தெரு 
என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அகழியைச்‌ சரியாக மூடாததால்‌ தெரு பள்ளமாக 
இருந்தபோது இந்தப்‌ பெயர்‌ பெற்றது எனலாம்‌. தெற்குப்‌ பக்கத்தில்‌ இதன்‌ பகுதி 
ஜடாமுனிகோவில்‌ சந்து எனப்‌ பெயர்பெற்றிருக்கிறது. 


eee 


223 


இழக்குப்பக்கம்‌ பாண்டியர்‌ கோட்டை இருந்ததற்கான இரண்டு அடையாளங்கள்‌ 
இன்றும்‌ உள்ளன. கழஆவணி மூலவீதியிலிருந்து கழமாசிவீதிக்குச்‌ செல்லும்‌ தெரு 
இப்போது அம்மன்‌ சன்னதித்‌ தெரு எனப்படுகிறது. இந்தப்‌ பகுதியின்‌ நடுவில்‌ ஓர்‌ 
உயரமான வாயில்‌ இருக்கிறது. இதற்கு விட்டவாசல்‌ என்று பெயர்‌. அதாவது, 
நாயக்கர்கள்‌ பாண்டியன்‌ கோட்டையைத்‌ தகர்த்தபோது இடிக்காமல்‌ விட்டுவிட்ட 
வாசல்பகுதி இது. வரலாற்றுப்‌ புகழ்‌ மிக்க இந்த அமைப்பு இன்று 
ஆக்கிரமிப்பாளர்களால்‌ பொலிவிழந்து பார்ப்போரின்‌ கண்களிலிருந்து நீரை 
வரவழைக்கும்‌ நிலையில்‌ உள்ளது. இந்த வாசலின்‌ உயரே ஒரு கல்வெட்டு 
பொறிக்கப்பட்டுள்ளது. 1935-ஆம்‌ ஆண்டு பெப்ருவரி மாதம்‌ முதலாம்‌ நாள்‌ 
அன்றைய நகர்‌ நிர்வாகப்‌ பொறியாளராக இருந்த ஜி.எம்‌.பிலிப்‌ என்பவரால்‌ 
பொறிக்கப்பட்ட கல்வெட்டு Ancient Monument என்ற தலைப்பில்‌ இவ்வாறு கூறுஇறது. 


ல்‌ FOF xT Any PE rt ii 
DEFAGING:RE MOVING, | 
ANY Way, INJUIRING AMY 


CAUSING IT. TO BEI: 
y VAL BE ரம்‌ 23 


E 

4 — : i 

Madurai - Pandiyan Fort Gate - விட்டவாசல்‌ - Engineer G.M Philip 
2.விட்டவாசல்‌-1 


THIS STRUCTURE WAS FORMERLY THE EASTERN GATE WAY OF THE OLD PANDIAN FORT. ANY 
PERSON DESTROYING, DEFACING, REMOVING, ALTERING OR IN ANY WAY INJURING ANY PART OF 
IT OR CAUSING IT TO BE SO DAMAGED WILL BE PROSECUTED. (S.D) G.M.PHILIP. 1-2-35. EXECUTIVE 
ENGINEER 

"இந்தக்‌ கட்டிடம்‌ முன்னர்‌ பண்டைய பாண்டியன்‌ கோட்டையின்‌ இழக்கு வாயிலாக 
இருந்துள்ளது. இதை அழிக்கவோ, சிதைக்கவேோ, உருமாற்றம்‌ செய்யவோ அல்லது 
எவ்விதத்திலேனும்‌ இதற்கு ஊறு விளைவிக்கவோ செய்பவர்கள்‌ 
தண்டிக்கப்படுவார்கள்‌” என்பதே அச்‌ செய்தி. குறைந்தது 700 ஆண்டுக்காலப்‌ 
பழமையைக்‌ கொண்ட இந்த ஒப்பற்ற வரலாற்றுச்‌ சின்னம்‌ நம்மவர்களாலேயே 
இப்போது பாழ்படுத்தப்பட்டிருப்பதைப்‌ பாருங்கள்‌. 


224 


trom East Avant Moola Street towards East Mas Street away from வோட்‌ View from East Masi Street towards East A Mox Streit towards Tempe 


3. விட்டவாசல்‌ -2 4.விட்டவாசல்‌ -3 


இந்த வாயில்‌ ஒரு மன்னனின்‌ கோட்டை வாயிலாக இருந்தது என்னும்‌ அளவுக்கு 
அழகும்‌ பொலிவும்‌ உள்ளதாகத்‌ தோன்றவில்லை என்பது உண்மையே. ஆனால்‌ இது 
பல அழிவுகளைச்‌ சந்தித்திருக்கிறது என்பதை நினவிற்கொள்ளவேண்டும்‌. இதற்கு 
இன்னொரு காரணமும்‌ உண்டு. இப்போது இழக்குக்கோபுரம்‌ என்று 
அமைக்கப்படும்‌ வாயிலே சங்ககாலப்‌ பாண்டியர்‌ காலத்தில்‌ பாண்டியர்‌ 
அரண்மனைக்கு முதன்மை நுழைவாயிலாக இருந்தது. இதனுள்‌ நுழைந்து நேரே 
சென்றால்‌ மன்னனின்‌ அரசவை இருந்திருக்கும்‌. களப்பிரர்க்குப்‌ பின்னர்‌ வந்த 
இடைக்காலப்‌ பாண்டியர்‌ காலமான 7-ஆம்‌ நூற்றாண்டில்‌ இதுவே சிவன்‌ கோவில்‌ 
சன்னதியாக இருந்தது. இந்தக்‌ இழக்குக்‌ கோபுர வாயிலே அன்றைய கோயில்‌ 
வளாகத்துக்கு ஒரே நுழைவாயிலாக இருந்திருக்கும்‌. எனவே அதற்கு நேரே செல்லும்‌ 
தெரு கோட்டை மதிலை அடையும்‌ இடத்திலேயே கோட்டைக்குரிய முதன்மை 
வாசல்‌ இருந்திருக்கும்‌. அதன்‌ பின்னர்‌ பிற்காலப்பாண்டியர்‌ காலமான இ.பி.12-ஆம்‌ 
நூற்றாண்டில்தான்‌ அம்மன்‌ சன்னதி உருவாக்கப்படுகிறது அதற்கும்‌ பின்னர்‌ 
பிற்காலப்பாண்டியர்‌ ஆட்சியின்‌ இறுதிக்காலத்தில்தான்‌ இந்த அம்மன்‌ சன்னதி 
விரிவாக்கம்‌ செய்யப்படுறெது. 


Minakshi Sundareshvara Temple 


= 
1 
x 
= 
2 
m 
[| 
< 
= 


5. மதுரை - மீனாட்சி கோவில்‌ - கிழக்கு வாசல்‌ - புதுமண்டபம்‌ - ராயர்‌ கேரம்‌ 


225 


எனவே கோட்டைக்குரிய முதன்மை வாயில்‌ இந்த அம்மன்‌ சன்னதிக்கு நேரே 
இருக்கும்‌ பண்டைய பாண்டியர்‌ கோட்டை வாயில்‌ அல்ல என்பது புரியும்‌. அந்த 
முதன்மை வாயில்‌ இன்றைய புதுமண்டபத்துக்கு நேர்‌ இழக்கே இருக்கும்‌ 
ராயர்கோபுரமே என்பது தெளிவு. அதனை இப்‌ படம்‌ தெளிவுபடுத்தும்‌. படத்தில்‌ 
வலக்கோடியில்‌ unfinished Gopuram என்று காட்டப்பட்டிருக்கும்‌ பகுதியே சங்க கால 
மதுரை நகரின்‌ முதன்மை வாயிலாக இருந்திருக்கும்‌. இங்கே இருந்த அந்த அழகும்‌ 
பொலிவும்‌ மிக்க முதன்மை வாயிலை திருமலை நாயக்கர்‌ இடித்துவிட்டு அதைவிட 
மேலும்‌ பொலிவுள்ள கோபுரமாகக்‌ கட்ட எண்ணியுள்ளார்‌. மிகவும்‌ அருமையான 
வேலைப்பாடுகளுடன்‌ கூடிய பக்க மதில்களைக்‌ கொண்ட இரு பெரும்‌ தூண்களை 
அவர்‌ நிறுவினார்‌. இது இன்றும்‌ 50 அம உயரத்துக்குக்‌ கம்பீரமாகக்‌ 
காட்சியளிக்கிறது. ஏதோ ஒரு காரணத்தால்‌ இந்தக்‌ கோபுரம்‌ முற்றுப்பெறவில்லை. 
சங்கப்‌ பாண்டியரின்‌ முதன்மை வாயில்‌ இருந்த இடம்‌ இன்று மிகவும்‌ பொலிவிழந்து 
றிற்றெதைப்‌ பாருங்கள்‌. 


T io 
om 


, ^ 
s 


unfinished Raya Gopura - ‘Photographic Views in Madurai’ - Linnaeus Tripe - 1858 - Tirumala Nayak 
began the construction of a new gopuram which was never completed. The most remarkable features 


ara the 4 monolithic pillars measuring over 50 feet high. View from East 


6.ராயர்‌ கோபுரம்‌ -1 


பாண்டியர்‌ மதுரையின்‌ நுழைவாயிலாக இருந்த இடம்‌ - பின்னர்‌ முடிவுறா ராய 
கோபுரம்‌ - 

ஆங்கிலேயர்‌ காலத்திலும்‌ இன்றும்‌ - கழமாசிவீதியிலிருந்து கிழக்குக்‌ கோபுரம்‌ 
நோக்க - 


226 


- = 
-O 2 அரிது 
Raya Gopuram from the west of the Meenakshi temple with the 4 monolithic pillars measuring over 
50 feet high - ‘Photographic Views in Madurai ' (Madras, 1858) - by Linnaeus Tripe - 1858. 


7. ராயர்‌ கோபுரம்‌ -2 
பாண்டியர்‌ மதுரையின்‌ நுழைவாயிலாக இருந்த இடம்‌ - பின்னர்‌ முடிவுறா ராய 
கோபுரம்‌ - 
ஆங்கிலேயர்‌ காலத்திலும்‌ இன்றும்‌ - கழ ஆவணிமூலவீதியிலிருந்து கழமாசி வீதி 
நோக்க - 
மாசி வீதிகளுக்கும்‌ உட்புறத்தில்‌ பாண்டியன்‌ அகழியும்‌ அதனை அடுத்துக்‌ 
கோட்டையும்‌ இருந்ததற்கான சான்று இன்னொன்றும்‌ உள்ளது. கழேயுள்ள படத்தில்‌ 
நீங்கள்‌ காண்பது இன்றைய கீழமா௫வீடுயின்‌ ஒரு பகுதி. 


F 
as. 


கீழுமாசி வீதி - எதிரில்‌ - மகால்‌ Cam டை sp sit - கீழ்‌ வலது பக்கர்‌ பழைய அகழி (தூர்ந்துபோனது) 


8. Spin) வீதி - காவல்‌ கோபுரம்‌ - 1793 


227 


இங்கிருக்கும்‌ கட்டடத்தின்‌ ஒரு பகுதியை நீங்கள்‌ இன்றும்‌ பார்க்கலாம்‌. இங்குக்‌ 
காணப்படும்‌ வீதியே கழமாசிவீதி. அதனை அடுத்து வலப்புறம்‌ கருப்பாக இருப்பது 
அங்கிருந்த அகழியை மூடியதால்‌ ஏற்பட்ட பள்ளம்‌. இதன்மேல்தான்‌ இன்றை 
கழமாசிவீதிக்‌ கடைகள்‌ கட்டப்பட்டுள்ளன. இதே கட்டிடம்‌ மீண்டும்‌ 1880-களில்‌ 
எடுக்கப்பட்டுள்ளது. கழமாசிவீதியில்‌ 1990-களில்‌ எடுக்கப்பட்ட அதே இடத்துடன்‌ 
ஒப்பிட்டுக்காட்டப்பட்டுள்ளது. 


pe jae 


1380's 


9.கழமாசி வீதி - காவல்‌ கோபுரம்‌ - 1880 - 1990 


எனவே, சங்ககால மதுரை இன்றைய மதுரையின்‌ நான்கு மாசிவீதிகளுக்கும்‌ 


உட்பட்ட பகுதிதான்‌ என்பது மிகத்தெளிவாகத்‌ தெரிறெது. கீழேயுள்ள படத்தில்‌ இது 
சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 


பப்ப] 
worth 
MEENAKSHI 
AMMAN 
TEMPLE 


greet 
south chit! 


West Avani Mula Street 4 


wns MA Mea 


South Avani MAST 


3 
E 
3 
t 
= 


KOODAL-ALAGAR TIRUMALAI 
TEMPLE NAYAK 
PALACE 


m வடு MADURAI 
= வனை. மை CITY 


10.இன்றைய மதுரைப்‌ படத்தில்‌ அன்றைய மதுரை 


228 


சிவப்புக்கோடுகள்‌ மதுரையின்‌ கோட்டை மதில்கள்‌. நீலநிறக்கோடுகள்‌ 
கோட்டைக்கு வெளியே அமைந்த அகழி. இடைக்காலப்‌ பாண்டியர்‌ காலத்துக்கும்‌ 
முற்பட்ட களப்பிரர்‌ காலத்துக்கு முந்தைய சங்ககாலப்‌ பாண்டியர்‌ மதுரை 
இதுவேதான்‌. ஆம்‌, இந்தச்‌ சிவப்புக்‌ கோட்டுப்‌ பகுதிதான்‌ 2000 ஆண்டுளுக்கு மேலாய்‌ 
வாழ்ந்துகொண்டிருக்கும்‌ என்றுமுள தென்மதுரையாய்‌ விளங்கும்‌ மதுரை மூதூர்‌. 
ஒரே ஒரு வித்தியாசம்‌. சங்ககாலப்‌ பாண்டியர்‌ காலத்தில்‌ நீலக்கோடுகளுக்கு 
நடுவில்‌ இருந்தது மீனாட்சி கோவில்‌ அல்ல. அது பாண்டியன்‌ கோயிலாக இருந்தது. 
கோ என்றால்‌ அரசன்‌. இல்‌ என்பது இல்லம்‌. இதுவே சங்ககாலப்‌ பாண்டியர்‌ 
அரண்மனை. 

மாயோன்‌ கொப்பூம்‌ மலர்ந்த தாமரைப்‌ 

பூவொடு புரையும்‌ €ரூர்‌; பூவின்‌ 

இதழகத்து அனைய தெருவம்‌; இதழகத்து 

அரும்பொகுட்டு அனைத்தே அண்ணல்‌ கோயில்‌ 

- பரிபாடல்‌ இரட்டு 7/1-4 
என்ற பரிபாடல்‌ அடிகளில்‌ காணப்படுவது போல, தாமரையின்‌ இதழ்களாய்‌ நான்கு 
பக்கங்களிலும்‌ விரிந்து கிடக்கும்‌ தெருக்களுக்கு மத்தியில்‌ அதன்‌ 
பொகுட்டைப்போலப்‌ பொலிவுடன்‌ இருந்தது மன்னனின்‌ அரண்மனை. இங்குக்‌ 
குறிப்பிடும்‌ அண்ணல்‌ என்ற சொல்‌ பாண்டிய மன்னனைக்‌ குறிப்பதாக அனைத்து 
உரைகாரர்களும்‌ கூறுகின்றனர்‌. 


இதுதான்‌ சங்ககால மதுரை. இது சங்க காலத்தில்‌ எப்படி அமைந்திருந்தது என்பதை 
மதுரைக்காஞ்சிப்‌ புலவர்‌ கூறுகின்ற வழியே பார்க்கலாம்‌. அன்றைய மதுரையின்‌ 
முதன்மையான நுழைவாயில்‌ இன்றைய எழுகடல்‌ தெருவில்‌ இருக்கும்‌ ராய 
கோபுரம்‌ ஆகும்‌. இந்த வாயிலை ஒட்டித்‌ தென்‌ வடலாக அமைந்திருக்கும்‌ அகழி 
நீண்டு படுத்திருக்கும்‌. பூமியின்‌ அடிப்பகுதி வரை ஆழமாக அமைந்திருந்த 
தெளிவான நீரைக்கொண்ட பெரும்‌ பள்ளம்‌ - மண்ணுற வாழ்ந்த மணி நீர்க்‌ டெங்கு 
(மது 351) என்கிறார்‌ புலவர்‌. 


இந்த அகழியை அடுத்து கோட்டையும்‌ வாயிலும்‌ அமைந்திருக்கின்றன. விண்ணுற 
ஓங்கிய பல்படைப்‌ புரிசை - (352) வானளவு உயர்ந்து, அதில்‌ பலவிதப்‌ 
படைகலங்களைக்‌ கொண்ட மதில்‌ என்கிறொர்‌ புலவர்‌. அகழியைத்‌ தாண்டி உள்ளே 
செல்வதற்குரிய பாலத்தை அடுத்து நகருக்குள்‌ நுழையும்‌ வாயில்‌ இருக்கிறது. 
வையை அன்ன வழக்குடை வாயில்‌ என்கிறார்‌ புலவர்‌. அன்றைய வைகையில்‌ 
ஓயாமல்‌ தண்ணீரோடிக்கொண்டே இருந்தது. அதைப்போல மக்கள்‌ ஓயாமல்‌ 
நகருக்குள்‌ செல்வதும்‌ நகரைவிட்டு வெளியே வருவதுமாக ஓயாமல்‌ 
நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள்‌. உள்ளே நுழைந்தவர்கள்‌ முதலில்‌ பார்ப்பது - ஆறு 
இடந்தன்ன அகல்‌ நெடும்தெரு - (359) அந்தக்‌ கழ ஆவணி மூலவீதி தென்‌ வடலாக ஒரு 
பெரிய ஆற்றினைப்‌ போல அகன்று நீண்டு கிடக்கின்றது. அதன்‌ இரு பக்கங்களிலும்‌ 
வான்‌ வரை உயர்ந்த, பல சாளரங்களையுடைய நல்ல வீடுகள்‌ இருக்கின்றன. 
முரசறைவோர்‌ பேரொலியுடன்‌ முரசறைந்து மக்களுக்கு செய்திகளை 
அறிவித்துக்கொண்டிருக்கின்றனர்‌. மதுரையில்‌ நுழைந்தவுடன்‌ புலவர்‌ நமக்குக்‌ 


eee 


229 


காட்டுவது - ஓவுக்‌ கண்டன்ன இரு பெரு நியமம்‌ (365)- ஓவியத்தில்‌ பார்ப்பதைப்‌ 
போன்ற இரண்டு பெரிய கடைத்தெருக்கள்‌. இவை என்னவாய்‌ இருக்கும்‌?. நியமம்‌ 
என்பது அங்காடி. எனவே இவை நாளங்காம, அல்லங்காம என்ற பகல்‌ கடைத்தெரு, 
இரவுக்கடைத்தெரு ஆகிய இரண்டு கடைத்தெருக்கள்‌. இவற்றில்‌ முதலில்‌ 
நாளங்காடியைப்‌ புலவர்‌ முதலில்‌ குறிக்கிறார்‌ (430). அடுத்து வடக்கு, மேற்கு, தெற்கு 
ஆவணிமூல வீதிகளைச்‌ சுற்றிவிட்டு மீண்டும்‌ இறுதியில்‌ அல்லங்காடியைக்‌ 
காட்டுகிறார்‌ (44 எனவே நகரில்‌ நுழைந்து வலப்பக்கம்‌ திரும்பினால்‌ 
கமாவணிமூல வீதியின்‌ வடக்குப்பக்கம்‌ இருப்பது நாளங்காடி. அப்படியே 
ஆவணிமூல வீதியைச்‌ சுற்றி மீண்டும்‌ கழாவணிமூலவீதிக்கு வந்தால்‌ 
கழமாவணிமூலவீதியின்‌ தெற்குப்பக்கம்‌ இருப்பது அல்லங்காடி. 


இன்று பெருநகரங்களில்‌ கூட்டமான நேரங்களில்‌ காவல்‌ ஊர்திகள்‌ (Police Van) 
பெரும்‌ வீதிகளில்‌ சுற்றிவருவதுபோல, அன்றைய மதுரையில்‌ கூட்டமான 
ஆவணிமூல வீதிகளில்‌ யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை 
ஆகியவற்றின்‌ நடமாட்டம்‌ எப்போதும்‌ இருந்துகொண்டே இருந்தது. இனிப்புகள்‌, 
பூக்கள்‌, பூமாலைகள்‌, இடித்த சுண்ணாம்பு, வெற்றிலை, பாக்கு, சங்கைச்‌ சுட்ட 
சுண்ணாம்புத்தூள்‌ ஆகெயவற்றைத்‌ தட்டுகளில்‌ வைத்துக்கொண்டு 
தலைச்சுமையாக விற்போர்‌ திரிந்துகொண்டிருப்பர்‌. 


அடுத்து, நரைத்த கூந்தலையுடைய முதுபெண்டிர்‌ வீடுவீடாகச்‌ சென்று பூவிற்றுத்‌ 
திரிகின்றனர்‌. தம்மை நன்கு அலங்கரித்துக்கொண்ட இளம்பெண்கள்‌ 
இளைஞருடன்‌ சிரித்துப்பேசிக்கொண் டிருக்கின்றனர்‌, அந்த நாளங்காடி 
கடைத்தெருவானது மிகுந்த ஆரவாரம்‌ உடையதாக விழாக்கொண்டாடும்‌ ஊர்‌ 
போலக்‌ காட்‌சியளிக்கின்றது. செல்வர்கள்‌ தேர்களில்‌ அங்குமிங்கும்‌ 
விரைந்துகொண்டிருக்கிறார்கள்‌. செல்வப்‌ பெண்டிர்‌ தம்‌ வீட்டு மாடங்களில்‌ 
இருந்தவாறு நகர்க்‌ காட்சிகளை வேடிக்கைபார்த்துக்கொண் டிருக்கின்றனர்‌. 


இவ்வாறாக, வடக்காவணிமூல வீதியைக்‌ கடந்து மேலாவணிமூல வீதிக்கு 
வருகிறோம்‌. அங்கு சிவன்‌ கோயில்‌, பெளத்த, அந்தணர்‌, அமண்‌ பள்ளிகள்‌ 
வரிசையாக அடுத்தடுத்து இருக்கின்றன. அவற்றை அடுத்து மன்னனின்‌ 
அறங்கூறவையமும்‌, காவிதிப்‌ பட்டம்‌ பெற்றோரின்‌ மனைகளும்‌ இருக்கின்றன. 
அதையடுத்து வாணிகர்‌ பகுதி தொடங்குகிறது. மலையிலும்‌,நிலத்திலும்‌, நீரிலும்‌ 
விளையும்‌ பல்வேறு பண்டங்களாகிய மணிகள்‌, முத்துக்கள்‌, பொன்‌ ஆகியவற்றை 
வாங்கிக்கொண்டு, அயல்நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பண்டங்களை 
அங்கே விற்கிறார்கள்‌. அதையடுத்து நாற்பெருங்குழுவினர்‌ கூடுமிடம்‌ இருக்கிறது. 


அதையடுத்து, மேலாவணிமூல வீத முடிந்து, தெற்காவணிமூல வீதி தொடங்குஜெது. 
இதைக்‌ காட்டும்‌ புலவர்‌ கோடு போழ்‌ கடைநரும்‌ - மது-511 என்று கூறுகிறார்‌. கோடு 
என்பது சங்கு. அந்தக்‌ காலத்தில்‌ சங்கை அறுத்து வளையல்கள்‌ செய்வார்கள்‌. 


eee 


230 


இன்றைக்கும்‌ மேலாவணிமூலவீதியில்‌ தெற்கு ஓரத்தில்‌ வளையல்காரத்தெரு 
இருப்பதைப்பார்க்கலாம்‌. அதையடுத்து தெற்காவணிமூல வீதி தொடங்குஒறது. 
இன்றைக்கும்‌ அந்தத்‌ தெருவுக்கு நகைக்கடைத்‌ தெரு என்று பெயர்‌. அங்கு 
நடைபெறும்‌ தொழில்களைப்‌ புலவர்‌ குறிப்பிடுகிறார்‌ பாருங்கள்‌. 

---------- ------------ திருமணி குயினரும்‌, 

சூடுறு நன்‌ பொன்‌ சுடர்‌ இழை புனைநரும்‌, 

பொன்‌ உரை காண்மரும்‌, --- மது 511-513. 

€—— எலல லை அழகியை மணிகளைத்‌ துளையிடுவாரும்‌, 

சுடுதலுற்ற நல்ல பொன்னால்‌ விளங்கும்‌ அணிகலன்‌ செய்வாரும்‌, 

பொன்னை (உரைத்து அதன்‌)மாற்றைக்‌ காண்பாரும்‌, 
அண்மைக்‌ காலம்வரை தெற்காவணி மூல வீதியின்‌ இறுதிப்பகுதியில்‌ மத்தியஸ்தர்‌ 
கடை உண்டு. ஏதேனும்‌ நகைக்கடையில்‌ வாங்கின தங்கத்தின்‌ மாற்றின்‌ மீது ஐயம்‌ 
கொண்டால்‌ இந்த மத்தியஸ்தர்‌ கடையில்‌ சரிபார்த்துக்‌ கொள்ளலாம்‌. இதைத்தான்‌ 
அன்றைய பொன்‌ உரை காண்மர்‌ என்று புலவர்‌ கூறுகிறார்‌. இந்த மத்தியஸ்தர்‌ 
கடையுடன்‌ நகைக்கடைப்‌ பகுதி முடியும்‌, இன்றைக்கு இது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. 
அன்றைக்கு அங்குத்‌ துணிக்கடைகள்‌, செப்புப்பாத்திரக்‌ கடைகள்‌, பூக்கடைகள்‌, 
வாசனைப்‌ பொருள்கடைகள்‌ ஆகியவை இருந்திருக்கின்றன. இந்தப்‌ பகுதியை ஒட்ட 
அண்மைக்காலம்வரை உணவு விற்பனைசெய்யப்பட்டு வந்துள்ளது. அதற்குச்‌ 
சோற்றுக்கடைத்‌ தெரு என்று பெயர்‌ இருந்தது. பிரபல நாடக நடிகரான 
தி.க.சண்முகம்‌ அவர்களின்‌ வாழ்க்கையைப்‌ பற்றிய கட்டுரையில்‌ இவ்வாறு 
குறிப்பிடப்பட்டுள்ளது. “இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ தொடக்கத்தில்‌ நாடகக்கலையின்‌ 
தலைமையிடமாக மதுரை திகழ்ந்தது. எனவே நாடக நடிகரான 
கண்ணுசாமிபிள்ளையின்‌ குடும்பம்‌ மதுரை சோற்றுக்கடைத்‌ தெருவில்‌ 
குடியிருந்தது. எனவே தி. ௧. சண்முகம்‌ தெற்குச்‌ சித்திரை வீதியில்‌ உள்ள 
வெள்ளியம்பலம்‌ என்னும்‌ ஆரியவைசிய பள்ளியில்‌ இரண்டாம்‌ வகுப்பு வரை 
படித்தனர்‌” இந்தச்‌ சோற்றுக்கடைகள்‌ சங்ககால மதுரையிலேயே , அதுவும்‌ இதே 
பகுதியில்‌, இருந்ததாகப்‌ புலவர்‌ குறிப்பிடுகிறார்‌ (மது. 527 - 535). அதன்‌ ஒரு பகுதி இது. 


புகழ்படப்பண்ணிய பேரூன்‌ சோறும்‌ 

கம்‌ செல வீழ்ந்த ழெங்கொடு பிறவும்‌ 

இன்‌ சோறு தருநர்‌ பல்வயின்‌ நுகர - மது. 533-535 
இதையடுத்து அல்லங்காடி இருப்பதாகப்‌ புலவர்‌ குறிப்பிடுகிறார்‌. நாம்‌ ஏற்கனவே 
குறிப்பிட்டபடி, இது கழாவணிமூலவீதியின்‌ தெற்குப்‌ பகுதி. 
இவ்வாறாக இந்த நான்கு ஆவணிமூல வீதிகளிலும்‌ எப்போதும்‌ ஆட்கள்‌ நடமாட்டம்‌ 
மிகுந்திருப்பதால்‌, அவர்கள்‌ தங்கள்‌ கால்களை உரசிக்கொண்டு நெருக்கயடூத்துத்‌ 
திரிந்துகொண்டிருந்ததாகப்‌ புலவர்‌ குறிப்பிடுகிறார்‌. 


நால்‌ வேறு தெருவினும்‌ கால்‌ உற நிற்றர - மது. 522.ஆக, ஈராயிரம்‌ ஆண்டுகட்கு 
மேலாக, மதுரை நகரத்தின்‌ மையப்பகுதியான மாசிவீதிகளுக்குட்ட பகுதி € mu soit 
சிறப்புடனும்‌ பெரிதான மாற்றங்களின்றி, நாயக்கர்‌ கால விரிவாக்கத்திற்கு 
முன்னர்‌ வரை, பொலிவுடன்‌ திகழ்ந்தது என மதுரைக்காஞ்சி மூலம்‌ அறிகிறோம்‌. 


eoe 


231 


35. வறல்‌ குழல்‌ சூட்டின்‌, வயின்‌ வயின்‌ பெறுகுவிர்‌ 


ஓய்மா நாட்டை ஆண்ட தலைவன்‌ நல்லியக்கோடன்‌ என்ற வள்ளல்‌. 
நல்லியக்கோடனைப்‌ பாடிப்‌ பரிசில்‌ பெற்று அவனது தலைநகரான டங்கில்‌ என்ற 
ஊரிலிருந்து திரும்புகிறான்‌ பாணன்‌ ஒருவன்‌. வழியில்‌ வறுமையில்‌ வாடிய பாணன்‌ 
ஒருவனைப்‌ பார்த்து வருந்தி, அவனுக்கு உதவுவதற்காக நல்லியக்கோடனைச்‌ 
சென்று பார்த்து உதவி பெறுவாயாக என்று வழி கூறி ஆற்றுப்படுத்துகிறான்‌. 


ஓய்மா நாட்டின்‌ தலைநகருக்குப்‌ போகும்‌ வழியில்‌ நல்லியக்கோடனின்‌ ஆட்சிக்கு 
உட்பட்ட எயிற்பட்டினம்‌, வேலூர்‌, ஆமூர்‌ ஆகிய நகரங்கள்‌ உள்ளன என்று வழி கூறும்‌ 
பாணன்‌ வறிய பாணனிடம்‌ கூறுகிறான்‌. வழியில்‌ உள்ள நகரங்களின்‌ 
அமைப்பையும்‌, நெய்தல்‌ நில மக்களின்‌ வாழ்க்கை முறையையும்‌ இப்பாடலின்‌ 
மூலம்‌ விளக்குகிறார்‌ புலவர்‌ நத்தத்தனார்‌ தாம்‌ இயற்றிய சிறுபாணாற்றுப்படை 
நூலில்‌. 


ஆற்றுப்படுத்தும்‌ பாணன்‌, குடும்பத்தோடு 
எதிர்ப்பட்ட வறிய பாணனிடம்‌ பின்வருமாறு 
கூறுகிறான்‌: வழியில்‌ கடற்கரையை ஓட்டி 
அமைந்துள்ள எயிற்பட்டினம்‌ என்ற ஊரில்‌ 
கடல்‌ அலைகள்‌ கொண்டு வந்து ஒதுக்கிய 
அகில்‌ மரக்‌ கட்டைகள்‌ பார்ப்பதற்கு 
உறங்குகின்ற ஒட்டகங்கள்‌ போன்று இடக்கும்‌. 
அத்தகைய அகில்‌ மர விறஇனால்‌ தீ மூட்டிக்‌ 
காய்ச்சி வடிகட்டிய கள்ளை மீனவப்‌ 
பெண்கள்‌ மீனவர்களுக்கு உணவாகக்‌ 
கொடுப்பர்‌. விறலியரோடு செல்லும்‌ நீங்கள்‌ 
கிடங்கில்‌ கோமான்‌ நல்லியக்கோடனைப்‌ 
பாடியும்‌ குழல்‌ ஓசைக்கு ஏற்ப ஆடியும்‌ 
செல்லும்‌ பொழுது அதைக்கேட்டு மகிழும்‌ 
மீனவர்களின்‌ வீடுகள்‌ தோறும்‌, அவர்கள்‌ 
மகிழ்ந்து கொடுக்கும்‌ குழல்‌ மீன்‌ சூட்டைப்‌ 
(நெருப்பில்‌ சுடப்பட்ட குழல்‌ மீன்‌ கருவாடு) 
பெற்று உண்டு மகிழலாம்‌ என்று கூறுகிறான்‌. 
இச்செய்திகள்‌ சிறுபாணாற்றுப்படை நூலின்‌ 
146 முதல்‌ 163 வரையில்‌ உள்ள அடிகளில்‌ இடம்‌ 
பெறுகின்றன. 


232 


சிறுபாண்‌ ஆற்றுப்படை: 
பழம்‌ படு தேறல்‌ பரதவர்‌ மடுப்பக்‌ 
இளை மலர்ப்‌ படப்பைக்‌ இடங்குல்‌ கோமான்‌, 
தளை அவிழ்‌ தெரியல்‌ தகையோன்‌ பாடி, 
அறல்‌ குழல்‌ பாணி தூங்யெவரொடு, 
வறல்‌ 'குழல்‌ சூட்டின்‌, வயின்‌ வயின்‌ பெறுகுவிர்‌' 


சிறுபாணாற்றுப்படையில்‌ நெய்தல்‌ நில மக்களின்‌ உணவாக குழல்‌ மீன்‌' 
குறிப்பிடப்படுகிறது. 

"வறல்‌ குழல்‌ வயின்‌ வயின்‌ பெறுகுவிர்‌” (வரி: 163) 

என்று சுடப்பட்ட குழல்‌ மீனை விருந்தினர்க்கு அளித்து மகிழ்வர்‌ நெய்தல்‌ நில 
மக்கள்‌ என்று குறிப்பிடும்‌ வரி தமிழ்‌ இணையக்‌ கல்விக்கழகம்‌ சேமிப்பில்‌ உள்ள 
சிறுபாண்‌ ஆற்றுப்படை ஓலைச்‌ சுவடியில்‌ அடிக்கோடிட்டுக்‌ காட்டப்பட்டுள்ளது. 


- re 
$ wy. » A a 7 US. e- 
- z xf ar D arro cg e அமைய a n BIG களன்‌ a p ர்‌ 
பயக 2௪ eii Loop அள்‌ e pane coro) | தீ பண்பி? @ uin 3# enum mian 
- Sele ae i 
"C 


TH i d d hs ane எ. 
a தரு ஆ d mmm me Y 
! 


Fr Jj 
7 ஸீ ஊரிய சணா ரூ au Fetes முகின்‌ OF 


நெய்தல்‌ நிலத்தவர்‌ பாணர்களை வரவேற்றுக்‌ கொடுத்தவையாகச்‌ 
சிறுபாணாற்றுப்படை குறிப்பிடும்‌ குழல்‌ மீன்‌ என்பதன்‌ விலங்கியல்‌ பெயர்‌ 
'சின்காதாய்ட்ஸ்‌ பைகுலேட்டஸ்‌' (Syngnathoides biaculeatus). இது ஆங்கலெத்தில்‌ Alligator 
pipefish என்று குறிப்பிடப்படுகிறது. குழல்‌ மீன்‌ என்பது கடல்‌ கொவிஞ்சு என்று 
வழங்கப்படுவதாகவும்‌ தெரிகிறது. 


தமிழகத்தின்‌ இழக்குக்‌ கரையோரமாக (மன்னார்‌ வளைகுடா மற்றும்‌ பால்க்‌ 
வளைகுடா பகுதிகளில்‌) 7 இனங்களைச்‌ சேர்ந்த குழல்‌ மீன்கள்‌ கிடைப்பதாக 
அறிவியல்‌ ஆய்வுக்‌ கட்டுரை ஒன்று கூறுகிறது. அதில்‌ IHS அளவில்‌ கிடைப்பது 
'சின்காதாய்ட்ஸ்‌ பைகுலேட்டஸ்‌' என்ற குழல்‌ மீன்‌ வகையாகும்‌. இங்கு ஆழமற்ற 
கடற்பகுதியில்‌ கடற்செடிகள்‌, கடற்பாசிகள்‌ மற்றும்‌ இறந்த பவளப்பாறைகள்‌ 
நிறைந்த பகுதியில்‌ குழல்‌ மீன்கள்‌ வாழ்கின்றன. 


மீன்களின்‌ உருளையான, சுமார்‌ முக்கால்‌ அடி வரை வளரும்‌ உருவ அமைப்பை 
ஒட்டியே தமிழ்ப்‌ பெயரும்‌ ஆங்கெப்‌ பெயரும்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. இது தனது 
உருவத்தையும்‌ நிறத்தையும்‌ ஒட்டிய கடற்தாவரங்களுக்கு இடையே தலைகழாக 
மிதந்த வண்ணம்‌ உள்ள, மெக மெதுவாக நீந்தும்‌ மீன்‌. அதன்‌ வேகம்‌ குறைவு 
என்பதால்‌ எதிரிகளுக்கு உணவாகாமல்‌ தப்பிக்கும்‌ பொருட்டு அதன்‌ உடல்‌ 
அமைப்பு சூழலுக்கு ஏற்ப தகவமைந்த நிலையில்‌ உள்ளது. தனது வளையக்கூடிய 
உடலால்‌ செடிகளையும்‌ பவழப்பறைகளையும்‌ பற்றிக்கொள்ளும்‌. காணொளி 
காண்க: https://youtu.be/r5fWUPQOnSA) 


உதவிய தளங்கள்‌: 

[1] சிறுபாண்‌ ஆற்றுப்படை ஓலைச்‌ சுவடி, தமிழ்‌ இணையக்‌ கல்விக்கழகம்‌ 
- http://tamilvu.org/slet/suvadi/s1130/s1130sds.jsp?n=48 

- http://www.tamilvu.org/courses/degree/d011/d0113/html/d0113443.htm 


[2] Seahorses and pipefishes of the Tamil Nadu coast, Murugan A., Dhanya S., Rajagopal S., and 
Balasubramanian T.; Current Science 95(2): 253-260, 2008 
- https://eurekamag.com/research/023/566/023566757.php 


[3] Alligator pipefish - From Wikipedia: 
- https://en.wikipedia.org/wiki/Alligator_pipefish 


[4] காணொளி: 
Alligator pipefish (Syngnathoides biaculeatus) #shorts 
- https://youtu.be/r5fWUPQOnSA 


eee 


234 


36 - எழுத்துப்‌ பிழையற! 


பாடல்‌:- 
அழித்துப்‌ பிறக்கவொட்டா அயில்‌ வேலன்‌ கவியை அன்பால்‌ 
எழுத்துப்பிழை அறக்‌ கற்கின்றிலீர்‌ எரி மூண்டது என்ன 
விழித்துப்‌ புகை எழப்‌ பொங்கு வெம்‌ கூற்றன்‌ விடும்‌ கயிற்றால்‌ 
கழுத்தில்‌ சுருக்கிட்டு இழுக்கும்‌ அன்றோ கவி கற்‌ இன்றதே. 
(இரு அருணஇரிநாதர்‌ அருளிய கந்தர்‌ அலங்காரம்‌, பாடல்‌ - 2 


பொருள்‌:- 
தன்னால்‌ அழிந்தவர்களுக்குப்‌ பிறப்பின்மையை வழங்கும்‌ முருகனின்‌ 
பெருமைகளைக்‌ கூறும்‌ பாடல்களை எழுத்துப்‌ பிழை இல்லாமல்‌ இன்று கற்பதை 
விடுத்துக்‌ கொடியவனாஇய எமன்‌ வீசுகின்ற பாசக்‌ கயிறு நம்‌ கழுத்தைச்‌ சுருக்குப்‌ 
போட்டு இழுக்கின்ற அன்று கற்பதால்‌ என்ன பயன்‌? 
நான்‌ பக்திப்‌ பாடல்களை இன்றைய வாழ்வியல்‌ நெறிகளுடன்‌ பொருத்திப்‌ (Correlate) 
பார்த்து எண்ணிப்பார்ப்பதுண்டு. 
பாடலில்‌ எழுத்துப்‌ பிழையின்றிக்‌ கற்க வேண்டும்‌ அதுவும்‌ இன்றே கற்க வேண்டும்‌ 
என்று அருணஒரிநாதர்‌ வலியுறுத்துகிறார்‌. ஏன்‌ எழுத்துப்‌ பிழையின்றிக்‌ கற்க 
வேண்டும்‌? ஒலிப்‌ பிழை, சொற்பிழை, எழுத்துப்‌ பிழை இம்மூன்றும்‌ பொருட்‌ 
பிழைக்கு வழிவகுக்கும்‌ பொருள்‌ புரியாமல்‌ படித்தால்‌ தெளிவு பிறக்குமா? 
கற்றதானால்‌ ஆய பயன்‌ விளையுமா? சொல்லிய பாட்டின்‌ பொருள்‌ உணர்ந்து 
சொல்லுவாரே உய்தி அடைவார்‌! 
அடுத்துக்‌ "கண்‌ கெட்ட பிறகு சூரிய வணக்கமா?" "சாகப்‌ போறபோது சங்கரா 
சங்கரா என்றால்‌ என்ன பயன்‌?" "அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்‌" 
என்றெல்லாம்‌ கூறுவார்கள்‌. எதனையும்‌ உரிய காலத்தில்‌ செயலாற்றினாலே 
தகுந்த பயன்‌ விளையும்‌. 
"ஒன்றே செய்‌; நன்றே செய்‌; இன்றே செய்‌ என்றெது தமிழ்‌. தாமதிக்கப்பட்ட நீதி 
மறுக்கப்பட்ட நீதி என்பார்கள்‌. "பருவத்தே பயிர்‌ செய்‌" என்பதும்‌ ஆன்றோர்‌ வாக்கு. 

அன்றறிவாம்‌ என்னாது அறம்செய்க மற்றது 

பொன்றுங்கால்‌ பொன்றாத்‌ துணை 

(குறள்‌ எண்‌:36) 


பிற்காலத்தில்‌ பார்த்துக்‌ கொள்ளலாம்‌ என்று எண்ணாமல்‌ அறத்தினை 
உடனடியாகச்‌ செய்யவேண்டும்‌ என்ெது வள்ளுவம்‌. நாளை, நாளையென்றால்‌ 
நாளை நம்முடையதா அல்லது நமனுடையதா என்று தெரியாத வாழ்வு இது. எனவே 
கற்கவேண்டியதை உரிய காலத்தில்‌ கற்க வேண்டும்‌. முருகன்‌ ஞானம்‌, செல்வம்‌, 
அறிவு, மகழ்ச்சி, மன நிம்மதி, இக பர செளபாக்கியம்‌ ஆகியவற்றின்‌ குறியீடு 
என்பார்கள்‌. எனவேழுத்துப்‌ பிழையின்றிக்‌ கற்பதும்‌ உரிய காலத்தில்‌ கற்பதும்‌ 
அளவில்லா ஞானத்தையும்‌ செல்வத்தையும்‌ அனைத்தையும்‌ அடைகிற வழி! 


eee 


235 


37: பாடலுக்குச்‌ சுவைகூட்டும்‌ எதுகையும்‌ மோனையும்‌ 


நல்லா எகனை மொகனையா பேசறாண்டா! ஆனா செயல்ல ஒண்ணும்‌ கிடையாது! 
என்று சொல்வார்கள்‌! நமது அரசியல்வாதிகளும்‌ இப்படித்தான்‌ எகனை 
மொகனையா பேசி நம்மை ஏமாளிகள்‌ ஆக்கி வந்துகொண்டிருக்கிறார்கள்‌. 


கவிதை படைப்பதில்‌ இந்த எகனை மொகனை மிகவும்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்தது. 
இது கவிதைக்குச்‌ சுவை கூட்டும்‌. 


அத்தகைய எதுகை மோனை பற்றி: 

மோனை: 

செய்யுளில்‌ அடிதோறும்‌ முதல்‌ எழுத்து ஒன்றி வரத்‌ தொடுப்பது மோனை எனப்படும்‌. 
இதை அடி மோனை என்றும்‌ சொல்வார்கள்‌. 

எண்ணித்‌ துணிக கருமம்‌ துணிந்தபின்‌ 

எண்ணுவம்‌ என்பது இழுக்கு. 

முதல்‌ அடியின்‌ முதல்‌ எழுத்தும்‌ இரண்டாம்‌ அடியின்‌ முதல்‌ எழுத்தும்‌ ஒன்றி 
வந்துள்ளதால்‌ மோனை என்டார்கள்‌. 


எதுகை: 
அடி தோறும்‌ முதலெழுத்து அளவொத்து (ஓசையில்‌) நிற்க இரண்டாம்‌ எழுத்து ஒன்றி 
வர தொடுப்பது அடி எதுகை என்று அழைக்கப்படும்‌. 


அகர முதல எழுத்தெல்லாம்‌ ஆதி 

பகவன்‌ முதற்றே உலகு. 

இந்த குறட்பாவில்‌ முதல்‌ அடியில்‌ இரண்டாம்‌ எழுத்தும்‌ இரண்டாம்‌ அடியில்‌ 
இரண்டாம்‌ எழுத்தும்‌ ஒத்து வந்துள்ளது இதனால்‌ இது எதுகை தொடை ஆகும்‌. 


நாலடி கொண்ட Feir முதல்‌ இரு சீர்களில்‌ முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது 
இணைமோனை எனப்படும்‌. 

இன்சொல்‌ இனிதீன்றல்‌ காண்பான்‌ எவன்கொலோ 

வன்சொல்‌ வழங்கு வது 


ஓர்‌ அடியில்‌ முதற்சீரிலும்‌ மூன்றாம்‌ சீரிலும்‌ முதலெழுத்து ஒன்றி வருவது பொழிப்பு 
மோனை எனப்படும்‌. 

துறந்தார்‌ பெருமை துணைக்கூறின்‌ வையத்‌ 

திறந்தாரை எண்ணிக்கொண் டற்று. 


eoe 


236 


ஓர்‌ அடியுள்‌ முதல்‌ சீரிலும்‌ நான்காம்‌ சீரிலும்‌ முதலெழுத்து ஒன்றிவரத்‌ தொடுப்பது 
ஒரூஉ மோனை எனப்படும்‌. 

நிறைமொழி மாந்தர்‌ பெருமை நிலத்து 

மறைமொழி காட்டி விடும்‌ 


ஓர்‌ அடியுள்‌ முதல்‌ இரண்டு மூன்றாம்‌ சீர்களில்‌ முதலெழுத்து ஒன்றி வரத்தொடுப்பது 
கூழை மோனை ஆகும்‌. 

தானம்‌ தவமிரண்டும்‌ தங்கா வியனுலகம்‌ 

வானம்‌ வழங்கா தெனின்‌. 


ஓர்‌ அடியுள்‌ முதல்‌ மூன்று நான்காம்‌ சீர்களில்‌ முதலெழுத்து ஒன்றிவரத்தொடுப்பது 
மேற்கதுவாய்‌ மோனை எனப்படும்‌. 

விண்ணின்று பொய்ப்பின்‌ விரிநீர்‌ வியனுலகத்‌ 

துள்நின்று டற்றும்‌ பசி 


ஓரடியுள்‌ முதல்‌ இரண்டு நான்காம்‌ சீர்களில்‌ முதலெழுத்து ஒன்றிவரத்‌ தொடுப்பது 
கம்க்கதுவாய்‌ மோனை எனப்படும்‌. 

இருள்‌ சேர்‌ இருவினையும்‌ சேரா இறைவன்‌ 

பொருள்சேர்‌ புகழ்புரிந்தார்‌ மாட்டு 


ஓர்‌ அடியின்‌ நான்கு சீர்களிலும்‌ முதலெழுத்து ஒன்றி வரத்‌ தொடுப்பது முற்று 
மோனை எனப்படும்‌ 

கற்க கசடற கற்பவை கற்றபின்‌ 

நிற்க அதற்குத்‌ தக 


இதே போல்‌ எதுகையும்‌ 7 வகைப்படும்‌ மோனையில்‌ முதல்‌ எழுத்து ஒன்றி வந்ததை 
போல இதில்‌ இரண்டாம்‌ எழுத்து ஒன்றி வரும்‌. அந்த வகையில்‌ இணை எதுகை, 
பொழிப்பு எதுகை, ஒரூஉ௨எதுகை, கூழை எதுகை, மேற்கதுவாய்‌ எதுகை, 
கம்க்கதுவாய்‌ எதுகை, முற்றெதுகை என ஏழு வகைப்படும்‌. 


இரு. இரா.மகேஸ்வரன்‌, 

கல்வி சார்‌ நூலகர்‌, 
பேராதனைப்‌ பல்கலைக்கழகம்‌, 
கண்டி, இலங்கை. 


eoe 


237 


38 + காண்பன யாதும்‌ தமிழே 


காண்பன யாதும்‌ தமிழே 


காண்பன யாதும்‌ 

தமிழே 

கற்பனவும்‌ தமிழே 

பாராளும்‌ ஆங்கிலத்திற்கும்‌ 
பண்டைய இரேக்கத்குற்கும்‌ 
இலத்தனுக்கும்‌ 

செம்மை செய்த வடமொழிக்கும்‌ 
முந்தையது 

யாதுமாகி நின்ற தமிழ்‌ 


பரவிக்டெக்கும்‌ 
பாறைகளில்‌ 
அறுபதாயிரம்‌ 
கல்வெட்டாக 

ஆயிரம்‌ செப்பேடுகள்‌ 
பல்லாயிர 

பனை ஓலைகளில்‌ 
விரவி யாதுமாகி 
நிற்பது தமிழ்‌ 


தேமதுர 

கொங்கு தமிழாய்‌ 
பாசக்கார 

மதுரை தமிழாய்‌ 
எலெ என விளிக்கும்‌ 
நெல்லை தமிழாய்‌ 
மக்கா என 

செப்பும்‌ 

குமரி தமிழாய்‌ 
யாதுமாகி 
முக்காலமும்‌ ஆதி 
நின்ற நிற்கும்‌ தமிழ்‌ 


eee 


238 


இனி(ய) தமிழ்‌ மொழியே! 


கழடிப்‌ பானையோட்டில்‌ 
இறுக்கலாய்‌ தமிழ்‌ 

பாறை சுவர்களிலும்‌ 

பரவி அறுபதாயிரம்‌ 
கல்வெட்டாக 

ஆயிரம்‌ செப்பேடுகளாக 
பல்லாயிரம்‌ பனையோலையாக 
நின்றதும்‌ தமிழ்‌ 


நான்கு - ஐந்து நூற்றாண்டில்‌ 
பாண்டி நாட்டில்‌ 
வட்டெழுத்தாக 

சோழ நாட்டில்‌ தமிழாக 
சோபித்து நின்றதும்‌ தமிழ்‌ 


கலைக்கோயில்‌ 
பல்லவர்‌ கோன்‌ 
காலத்தே 

அழகு தொங்கலுடன்‌ 
இரந்த எழுத்தாக 
இராஜராஜன்‌ காலத்தே 
எங்கும்‌ ஓர்‌ எழுத்தாக 
கடல்‌ கடந்தும்‌ 
கல்லெழுத்தாகி 

ஈராசு, எல்லீசு 

போப்‌ துரைகளை 
ஈர்த்து 

கணிப்பொறி காலத்தே 
கனிந்த எழுத்தாக நின்ற 
இனிய) தமிழ்‌ மொழியே! 


39. காதலுக்குமுன்‌ 


காதலுக்குமுன்‌ 
எதுவும்‌ பெரிதல்ல 
எதுவும்‌ ஒரு பொருட்டல்ல 


அன்பு சுகம்‌ வேண்டி 
தானேயே ஓழியும்‌ 
கண்ணீரைப்‌ பொழியும்‌ - ஏன்‌ 
செந்நீரையும்‌ சொரியும்‌. 


துணைநலம்‌ ஏங்கு 

உடலைத்‌ துடிக்கவிடும்‌ 
உயிரைத்‌ தவிக்கவிடும்‌ - ஏன்‌ 
வாழ்வையும்‌ தொலைத்துவிடும்‌. 


காதலின்‌ உயர்வுக்கு - பிற 
எல்லாம்‌ சிறிதே! 
எல்லாம்‌ குறுந்துகளே! 


40 . கடந்த கால நினைவுகளின்‌ 


அணிவகுப்பு 


யாரோ எழுதிய பாடல்‌ அல்ல 

இது நானே எழுதிய கவிதையம்மா 
விதைபோல்‌ மனதிலே விழுந்ததம்மா 
ஒரு கதையாய்‌ இதயத்தில்‌ 
வளர்ந்ததம்மா 


கடந்த கால நினைவுகளின்‌ 
அணிவகுப்பு 

எதிர்காலக்‌ கனவுகளின்‌ படப்பிடிப்பு 
குழந்தைப்‌ பருவத்தின்‌ ஒரு நினைப்பு 
குதித்தோடும்‌ முயல்‌ போல்‌ 
துறுதுறுப்பு 


நடக்கும்‌ நாட்களின்‌ சிறகசைப்பு 
எதிர்வரும்‌ நாட்களின்‌ கையசைப்பு 
எதிர்வரும்‌ நாட்களின்‌ கையசைப்பு 


யாரோ எழுதிய பாடல்‌ அல்ல 

இது நானே எழுதிய கவிதையம்மா 
விதைபோல்‌ மனதிலே விழுந்ததம்மா 
ஒரு கதையாய்‌ இதயத்தில்‌ 
வளர்ந்ததம்மா 

யாரோ எழுதிய பாடல்‌ அல்ல 


41+ மாற்றம்‌ தேடும்‌ மாற்றுச்‌ சிந்தனைகள்‌ 


தலைவன்‌ தோழன்‌ 
ஆசிரியன்‌ மாணவன்‌ 
என்று வராமல்‌ 
தலைவி தோழி 
ஆசிரியை மாணவி 
மட்டுமே வருகையில்‌ 
தலைவர்‌ தோழர்‌ 
ஆசிரியர்‌ மாணவர்‌ 
ஆக மாற்றுறெது. 


தாத்தனை அப்பனை 
மாமனை அண்ணனை 
அவனென்று சொல்லாமல்‌ 
பாட்டியை அம்மையை 
அத்தையை அக்காளை 
அவளென்று சொல்வது 
உறவின்‌ உரிமை 
எனப்படுவதை மறுத்து 
அவரென்று இருத்துறெது. 


மனுசியும்‌ பூமியில்‌ 
எழுந்ததை மறைத்து 
எல்லோருமாய்‌ எழுந்தும்‌ 
பழக்கத்தின்பெயரால்‌ 
மனிதன்‌ எழுந்தான்‌ 
என்றே கூவிடும்‌ 
வழக்கத்தை மாற்றி 
மனிதர்‌ எழுந்தாரென 
சரிப்படுத்த முயல்‌ இறது. 


எழுத்துப்‌ படிகளில்‌ 
பிழை திருத்துகையில்‌ 
என்கை 

கொஞ்சம்‌ மிகை? 


eee 


240 


என்னத்தைப்‌ பேசி என்ன ஆகப்‌ 
போகுது 
பேசிப்பேசி எவ்வளவோ 


ஆகியிருக்கு 


பேசுறதுக்கு எதுவுமே இல்லையே 
பேசுறதுக்கு எவ்வளவோ 
இருக்கே 


பேசினாலும்‌ யார்‌ கேட்கிறது 
எல்லாரும்‌ பேசுறதை நாம 
கேட்டமா 


யாரோ பேசினதைக்‌ 
கேட்டிருக்கோமே 

நாம பேசுறதை யாராச்சும்‌ 
கேப்பாங்க 


பேசுறதால எதுவும்‌ நடக்காது 
பேசாததால என்னென்னவோ 
நடக்குது 


எதைப்‌ பேசுறது 
எதையும்‌ பேசுவோம்‌ 


42 - மறக்க மனம்‌ கூடுதில்லையே ... 


திருக்கார்த்திகை இருநாளில்‌ 
அரைப்படி பச்சரிசியை 

அரை மணி நேரம்‌ ஊறவச்சி 
உள்ளங்கை ஒட்டாவரை 
அறைக்‌ காற்றில்‌ உலர வைச்சு 
உரலில்‌ இட்டு உலக்கையிட்டு 
இடித்து சளித்த மாவுடன்‌ 
காய்ச்சிய கருப்படி நீரூற்றி 
வாசனையைத்‌ தூக்கலாக்க 
சுக்குப்‌ பொடியிட்டு 
ஏலக்காய்த்‌ தூளிட்டு 
சுவைக்குச்‌ சுவை சேர்க்க 
தேங்காய்த்‌ துறுவல்‌ சேத்து 
பக்குவமாய்ப்‌ பிசைந்தெடுத்து 
ஐந்தாறு அங்குலமுள்ள 
பச்சை பனைஓலையிலே 
பிளந்து பரத்தி வைச்சு 
பிரிஞ்சிடாம நூல்‌ கட்டி 

இட்லி தட்டுல அடுக்கி வைச்சு 
கொப்பரையில்‌ ஆவி காட்டி 
வெந்தவுடன்‌ இறக்கிவச்சு 
ஆறவச்சு நூலவிழ்த்து 
பிய்ந்திடாம கொழுக்கட்டையை 
எங்கப்பத்தா பிரிச்செடுத்தா 
எட்டு வீதி தாண்டியும்‌ 
வாசனை கமகமக்கும்‌! 
வீதிக்குள்ளும்‌ வீட்டுக்குள்ளும்‌ 
வீஞ்சிக்கிட்டு இருக்கும்‌ 
சொந்தங்களுக்குப்‌ 
பரிமாறினால்‌ 

கிட்ட வந்து ஒட்டிக்‌ கொள்ளும்‌! 
இன்றோ பூமியில்‌ ... 
சுவையாய்‌ செஞ்சுதந்த 

என்‌ அப்பத்தாவும்‌ இல்ல! 
சுவைக்குக்‌ காரணமான 
பனையோலையும்‌ இல்ல! 


eoe 


241 


43 : ஒரு வகுப்பு நடக்கிறது 


(ஆசிரியர்‌ இனக்கவிதை) 


அந்த வகுப்புக்குள்‌ 

ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாக 

ஐந்து சிட்டுக்குருவிகள்‌ 
பறந்து வந்தன. 

இரீச்‌ இரீச்‌ ஒலிகள்‌ 

வகுப்பு முழுதும்‌ 
எதிரொலித்தன. 

குருவிகள்‌ சிறகடிக்கும்‌ போது 
மாணவர்களின்‌ 
புத்தகங்களின்‌ பக்கங்களும்‌ 
சிறகுகள்‌ போல்‌ படபடத்தன. 
எல்லோருடைய கண்களின்‌ 
கருவிழிகளில்‌ கூட 
குருவிகளின்‌ சிறிய பிம்பங்கள்‌ 
சிதறி ஓடின! 

ஒரு குருவி அறை முழுதும்‌ 
வட்டம்‌ அடித்துக்கொண்டே 
இருந்தது. 

இரண்டு குருவிகள்‌ 

ஒன்றின்‌ சிறகை மற்றொன்று 
கவ்விக்கொண்டே 

பறந்து பறந்து 

கிரீச்‌ கிரீச்‌ என்றன. 

அது என்ன? 

அது என்ன மொழி? 

அது கலித்தொகையா? 
குறுந்தொகையா? 

ஒரு குருவி ஒற்றையாய்‌ 
அறையின்‌ 

உத்திரத்து விளிம்பில்‌ இருந்து 
ஒலித்துக்‌ கொண்டே இருந்தது. 


வால்‌ பகுதி 

எதுகை மோனைகள்‌ போல 
அசைந்து கொண்டே இருந்தது. 
ஒரு குருவி எச்சமிட்டது 
சரியாக 

ஆசிரியரின்‌ தலையில்‌. 
கொல்‌ என்ற சிரிப்பலை 
வகுப்பு முழுவதும்‌. 

அவரும்‌ சிரித்துக்கொண்டே 
துடைத்து விட்டுக்கொண்டார்‌. 
வகுப்பு முடிந்ததாய்‌ 

மணி ஒலி கேட்டது. 


எல்லா குருவிகளும்‌ வெளியேறின. 


ஆசிரியர்‌ சொன்னார்‌. 


நான்‌ எடுக்க நினைத்த வகுப்பை 
இந்த குருவிகளே எடுத்துவிட்டன. 


என்றார்‌. 

எதைப்பற்றி அந்த வகுப்பு? 
அது இது தான்‌. 

"சுதந்திரம்‌" 


44. இணையயயா நட்பு 


இதயத்தால்‌ பிணைந்திருந்த 
காலங்கள்‌ சென்று 

இன்று இணையத்தால்‌ 
இணைந்துள்ள 

இதயங்கள்‌ வென்று. 


நன்றி இணையமே! 


முகம்‌ அறியா நட்புகள்‌ 

அகம்‌ அறியா அறிமுகங்கள்‌ 
இகம்‌ முழுதும்‌ இணைப்புகள்‌ 
சுகம்‌ கேட்டு சுடுக்கைகள்‌. 


அடுத்த வீட்டினில்‌ 
யார்‌ தெரியாது 
ஆனாலும்‌... 

பார்‌ முழுக்க பழக்கம்‌ 
ஊர்‌ முழுக்க உறவுகள்‌. 


அடையாளமின்றி அறிமுகம்‌ 
ஆனாலும்‌... 

அதிலும்‌ ஒரு நன்மைதான்‌ 
அதுவும்‌ ஓர்‌ உண்மைதான்‌. 


பாலினம்‌ தெரியாது 
நிறம்‌ அறியாது 

நாடு கிடையாது 

சாதி மதம்‌ புரியாது 
மொழி ஒன்றே அறியும்‌. 


கருத்து மணம்‌ மட்டும்‌ 


புரிந்த மனம்‌ 
மனிதம்‌ மட்டும்‌ 


உணர்ந்த இனம்‌. 


எதிலும்‌ எப்போதும்‌ 

தீதும்‌ நன்றும்‌ 

ஒன்றாய்‌ இருப்பதே இயற்கை 
இதிலும்‌ இருக்காதோ... 


சேர்‌ தொட்டு பார்த்ததில்லை 
வலைத்தளத்திலேயே 

விளை நிலங்கள்‌ 

மழை இன்றி உழவு. 


என்ன தரவு வேண்டும்‌ 
எதற்கு மனனம்‌ வேண்டும்‌ 
வலைத்தளமே அறிவு 
இணையமே மூளை. 


சிந்தனையைத்‌ SHTH HI COM 
நிந்தனைதான்‌ வியப்பு 
இதுதான்‌ எதிர்காலச்‌ சிறப்பு. 


சிந்தனையால்‌ பிணைந்த வலை 
இதயத்தால்‌ இணைந்த கலை 
அறிவியலே நீதான்‌ விதை. 


இணைய நட்பு 
இணையா நடப்போ 
இல்லை இதுவும்‌ 
இனிய நட்பு. 


45 - மகுடம்‌ 


எழுபத்தைந்து ஆண்டுகளின்‌ 
கனமான சுதந்திரம்‌ 

இதோ 

நம்‌ ஒவ்வொருவரின்‌ தலையிலும்‌ 
ELIAS 

மணிமகுடமாய்‌! 

வரலாற்றின்‌ இயாகத்‌ தருணங்கள்‌ 
நம்‌ முன்னே நிழலாடுகின்றன. 
தூக்குக்கயிறுகள்‌ 

துப்பாக்கி குண்டுகள்‌ 
அதரடியான பீரங்கிகள்‌ 

இவற்றில்‌ 

மடிந்த இந்திய புத்திரர்கள்‌ 
வெறும்‌ குப்பைகளா? 
மியூசியங்களில்‌ அவர்கள்‌ 
உறைந்து இடந்த போதும்‌ 
அவர்களின்‌ கனவுகள்‌ இன்னும்‌ 
கொழுந்து விட்டு எரிகின்றன 

ஆம்‌ 

இன்னும்‌ நமக்கு வெளிச்சம்‌ 
தருவதற்குத்தான்‌! 

ஆனால்‌ 

ஓ! இந்திய மண்ணின்‌ வேர்த்தூவிகளே 
இன்னுமா 

நீங்கள்‌ இருட்டில்‌ இடக்கவேண்டும்‌? 
சாதி மத வர்ணங்கள்‌ 

எத்தனை தூரிகைகள்‌ கொண்டு 
SLL வந்த போதும்‌ 

ஓவியத்தின்‌ வரி வடிவம்‌ 

விடியல்‌ கீற்றுகளையே 

நம்‌ கண்ணில்‌ இன்னும்‌ 
காட்டவில்லையே! 

இப்போது அந்த மகுடத்தின்‌ 

கனம்‌ தெரிகிறதா? 

அவை மயிற்பீலிகள்‌ அல்ல 


eee 


244 


அவற்றுள்‌ மறைந்திருப்பது 
புயற்பீலிகள்‌! 

உங்கள்‌ சுவாசமாகிப்போன 
அந்தப்‌ பெருமூச்சுகளில்‌ 
நம்‌ மூவர்ணம்‌ படபடத்துப்‌ 
பறப்பது 

உங்களுக்குத்‌ தெரிகிறதா? 
"ஜெய்ஹிந்த்‌!" 


46. “கருக்காத்தம்மன்‌ ” 


so QO] இரரிமநி2//ம்‌ 


இதயம்‌ ஒரு கணம்‌ 

துடிப்பைத்‌ தவற விட்டது! 
ஈரக்கொலை நடுங்கியது, 
கண்ணில்‌ வியர்வை கொட்டியது. 
பசியைப்போக்க உழைக்கும்‌ 
அந்த 'அம்மா”“வை பார்த்து. 
பட்டாடை உடுத்தி தங்கநகை 
அணிந்தவள்‌ தான்‌ அம்மனா???? 
இந்தா வரா பாருங்க 
“கருக்காத்தம்மன்‌” 
வயிற்றுப்பசியாற, 

உழைக்கும்‌ வேளையில்‌, 
மார்போடு அணைத்த படி, 
பசியாறிக்‌ கொண்டிருக்கும்‌ 

தன்‌ பிஞ்சுக்‌ குழந்தையை சுமந்தபடி... 


245 


47 - வந்தனா உனக்கு வந்தனம்‌ 


வந்தனா உனக்கு வந்தனம்‌ 


போட்டியில்‌ வெல்லலாம்‌ 
வெல்லாமல்‌ போகலாம்‌! 
இந்திய மக்கள்‌ மனம்‌ வென்றீர்‌ 
தோழியரே! 

போராடித்‌ தோற்றாலும்‌ 
மிகுந்த புகழ்‌ உமக்குண்டு! 


ஆட்டத்தில்‌ தோற்றால்‌ 
ஆதிக்க மனம்‌ ஆடுகையில்‌ 
வீழமாட்டோமென 

வீறு கொண்டெழுந்தோரே! 


ஆடிய தலைகளின்‌ 
ஆணவம்‌ அழிந்தொழிய 
மூன்று கோல்களை 
முந்திப்‌ போட்டாய்‌ நீ 


வந்தனா கட்டாரியா 


வந்தனா கட்டாரியா 
எம்‌ வந்தனம்‌ உனக்கு! 


வலிமைமிகு பிரிட்டன்‌ 
போட்டியில்‌ வென்றாலும்‌ 
போராடித்‌ தோற்ற தோழியரை 
கொண்டாடுது இந்திய தேசம்‌ 


பாராட்டி மகிழ்ந்தது 
பிரிட்டிஷ்‌ நாடு 


தலைநிமிர்ந்து இரும்புவீர்‌! 
தலையில்‌ வைத்துக்‌ கூத்தாட 
காத்திருக்கிறோம்‌ நாங்கள்‌! 


வாழ்க எம்‌ மகள்களே! 
இந்திய நாட்டின்‌ பெருமைகளே! 
புகழ்‌ மேல்‌ புகழ்‌ பெறுவீர்‌! 


ஒலிம்பிக்ஸில்‌ ஹாட்ரிக்‌ கோல்‌ அடித்த முதல்‌ மற்றும்‌ ஒரே இந்திய வீராங்கனை வந்தனா கட்டாரியா. அவருடைய 
ஆட்டத்‌ திறமையால்‌ இந்தியா காலிறுதிச்‌ சுற்றுக்கு முன்னேறியது. காலிறுதியிலும்‌ ஆஸ்இரேலியாவிற்கு எதிராக 
சிறப்பாக விளையாடினார்‌. இங்கிலாந்திற்கு எதிரான வெண்கலப்‌ பதக்கத்திற்கான போட்டியில்‌ கோல்‌ அடித்து 


இந்தியாவை முன்னிலைப்படுத்தினார்‌. 


48 . எங்கள்‌ எழுத்தறிவிப்போன்‌ 


என்‌ வீட்டுக்கு 

செய்தித்தாள்‌ போடும்‌ சிறுவனுக்கு 
எத்தனை அக்கறை!!! 

வீடு முழுதும்‌ எழுத்தறிவு 
நிறைந்திருக்க வேண்டுமாம்‌. 
வீட்டின்‌ முன்‌ பகுதியில்‌ 
முதன்மைத்‌ தாளும்‌ 

நடை பாதையிலும்‌ 

தோட்டத்திலும்‌ 

இணைப்புத்‌ தாள்களும்‌ 

விரிந்து கடக்கின்றன. 

அவனுக்குத்‌ தான்‌ எத்தனை அக்கறை!!! 


247 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை நிகழ்வுகள்‌ மற்றும்‌ வெளியீடுகள்‌ — 


செய்திகள்‌ தொகுப்பு 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின்‌ இணையத்தளம்‌ 
https://www.facebook.com/TamilHeritageFoundation 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளையின்‌ நிகழ்வுகள்‌ வெளியீடுகள்‌ மற்றும்‌ செய்திகள்‌ 
http://thf-news.tamilheritage.org/ 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளையின்‌ யூடியூப்‌ காணொளி அலைவரிசை 
https://www.youtube.com/Thfi-Channel 


“துணை” - மாதாந்திர செய்திமடல்கள்‌ 
https://thf-news.tamilheritage.org/category/thinai/ 


“இணை” - செய்திமடல்‌ -14: ஜூலை 2021 
https://thf-news.tamilheritage.org/2021/08/08/திணை -செய்திமடல்‌-14-ஜூலை-20/ 


“இணை” - செய்திமடல்‌-15: ஆகஸ்ட்‌ 2021 
https://thf-news.tamilheritage.org/2021/09/10/தAிணை -செய்திமடல்‌-15-ஆகஸ்‌/ 


“இணை” - செய்திமடல்‌-16 செப்டெம்பர்‌ 2021 
https://thf-news.tamilheritage.org/2021/10/13/தAணை -செய்திமடல்‌-16-செப்‌/ 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை இறப்புப்‌ பதிவுகள்‌ 


ஆகஸ்ட்‌ 10, 2021 
வரலாற்றில்‌ வடசென்னை: கெளதம சன்னா 
https://youtu.be/JqHksFSjYcU 


ஆகஸ்ட்‌ 12, 2021 
எம்‌.சி.ராஜா: கெளதம சன்னா 
https://youtu.be/VeVBr757xYQ 


eee 


248 


ஆகஸ்ட்‌ 14, 2021 
ரெட்டமலை சீனிவாசன்‌: கெளதம சன்னா 
https://youtu.be/fKgKN-D_QjQ 


ஆகஸ்ட்‌ 29, 2021 

தமிழர்களின்‌ வீரத்திற்கும்‌ ஆட்சித்‌ திறத்திற்கும்‌ ஓர்‌ அடையாளம்‌ 
மாமன்னர்‌ இராஜேந்திர சோழன்‌: முனைவர்‌ ௧. சுபாஷிணி 
https://youtu.be/Dn-nDapa8pA 


செப்டம்பர்‌ 6, 2021 
மீட்கப்பட வேண்டிய சோழர்‌ காலச்‌ செப்பேடுகள்‌: முனைவர்‌ ௧. சுபாஷிணி 
https://youtu.be/9EweLRrmKmU 


October 6, 2021 

International Webinar on “Sustainable and Smart Villages” 
AMC Economics & THFi 

https://youtu.be/qhb4AyE4vH4 


அக்டோபர்‌ 8, 2021 

“பாரதியின்‌ நினைவு நூற்றாண்டு மற்றும்‌ காந்தி பிறந்தநாள்‌ விழா” 
இடம்‌: கருத்தரங்க அறை, பூம்புகார்க்‌ கல்லூரி 

பூம்புகார்க்‌ கல்லூரி & தமிழ்மரபு அறக்கட்டளை 


திசைக்கூடல்‌ - வாராந்துரச்‌ சொற்பொழிவுகள்‌ 


ஜூலை 25, 2021 - திசைக்‌ கூடல்‌ - 220 
பெண்களும்‌ இணையமும்‌ 

- முனைவர்‌ மு.பழனியப்பன்‌ 
https://youtu.be/psmOpxKixMk 


ஆகஸ்ட்‌ 1, 2021 - திசைக்‌ கூடல்‌ - 221 
இணையக்‌ குற்றங்களும்‌ சட்டங்களும்‌ 
- முனைவர்‌ சந்திரிகா சுப்ரமண்யன்‌ 
https://youtu.be/mVwWZrsyJyg 


ஆகஸ்ட்‌ 8, 2021 - இசைக்‌ கூடல்‌ - 222 
கீழடி அகழாய்வு - திருப்புமுனை 

- வழக்கறிஞர்‌ கனிமொழி மதி 
https://youtu.be/x9-ZR6mTDx0 


eoe 


249 


ஆகஸ்ட்‌ 15, 2021 - திசைக்‌ கூடல்‌ - 223 

'இந்திய விடுதலைப்‌ போராட்ட வீரர்‌' கோவை அய்யாமுத்து: 
- பேராசிரியர்‌ பெ. உமா மகேஸ்வரி, இரு. ச.சபாரத்தினம்‌ 
https://youtu.be/osKe9mtWjG8 


மெட்ராஸ்‌ நாள்‌ 382 - சிறப்பு விழா 

முதல்‌ நாள்‌ - ஆகஸ்ட்‌ 21, 2021 - இசைக்‌ கூடல்‌ - 224 
காலை: https://youtu.be/4etyYA2gxaM 

பிற்பகல்‌: https;//youtu.be/J3 MjlRdXAtO 

மாலை: https://youtu.be/MPRWhjQrTD4 


மெட்ராஸ்‌ நாள்‌ 382 - சிறப்பு விழா 

இரண்டாம்‌ நாள்‌ - ஆகஸ்ட்‌ 22, 2021 - இசைக்‌ கூடல்‌ - 225 
காலை: https://youtu.be/z98Ob4hpe74 

பிற்பகல்‌: https;//youtu.be/DMq9MMZCsoA 

மாலை: https://youtu.be/6kEoPjUXr8c 


ஆகஸ்ட்‌ 27, 2021 - இசைக்‌ கூடல்‌ - 226 

தமிழ்‌ மரபு அறக்கட்டளையின்‌ தமிழ்ப்‌ பயணத்தில்‌ 

20 ஆண்டுகள்‌ கடந்து வந்த பாதை 2001 முதல்‌ -2021வரை 
https://youtu.be/Okjeu59Lvyo 


ஆகஸ்ட்‌ 29, 2021 - இசைக்‌ கூடல்‌ - 227 

சுற்றுச்சூழல்‌ பேரிடர்‌! சென்னையை கடல்கோளிலிருந்து காப்போம்‌ 
- முனைவர்‌ அரசு செல்லையா 

https://youtu.be/vwNV_ARKN8A 


செப்டம்பர்‌ 5, 2021 - இசைக்‌ கூடல்‌ - 228 
மலேசிய வரலாற்றில்‌ தமிழர்கள்‌: 

- முனைவர்‌ க.சுபாஷிணி 
https://youtu.be/ynllFymuOlg 


செப்டம்பர்‌ 12, 2021 - இசைக்‌ கூடல்‌ - 229 
திராவிட இயக்கமும்‌ திராவிட மாடலும்‌ 
- முனைவர்‌ வா. நேரு 
https://youtu.be/4wA0yQkb3G0 


செப்டம்பர்‌ 19, 2021 - இசைக்‌ கூடல்‌ - 230 

மூவலூர்‌ இராமாமிர்தம்‌ அம்மையார்‌ (ம) தேவதாசி ஒழிப்பு மசோதா: 
தோழர்‌ பா. ஜீவ சுந்தரி 

https://youtu.be/HJ9YjJjBiLg 


eoe 


250 


செப்டம்பர்‌ 24, 2021 - இசைக்‌ கூடல்‌ - 231 
சமூகநீதி நாள்‌ 

- தோழர்‌ கவிஞர்‌ கலி. பூங்குன்றன்‌ 
https://youtu.be/C8EFz-wwcmk 


செப்டம்பர்‌ 26, 2021 - இசைக்‌ கூடல்‌ - 232 
பொற்பனைக்கோட்டை அகழாய்வு 

- தொல்லியல்‌ அறிஞர்‌ முனைவர்‌. சு. இராசவேலு 
https://youtu.be/XrcGk71E30g 


அக்டோபர்‌ 3, 2021 - இசைக்‌ கூடல்‌ - 233 

ஆங்கிலேயர்‌ காலத்தில்‌ இடங்கை வலங்கை பிரச்சனைகள்‌ 
- எழுத்தாளர்‌ 'கடலோடி' நரசய்யா 
https://youtu.be/2u2ZPLYEQCs 


அக்டோபர்‌ 10, 2021 - இசைக்‌ கூடல்‌ - 234 

தொடுவாய்‌ இராமத்து மீனவர்கள்‌ வாழ்வியலும்‌ தெய்வங்களும்‌ 
-முனைவர்‌ நா. சாந்தகுமாரி 

https://youtu.be/e8OWQbDELIc 


eee 


251 


பின்னிணைப்பு: தீர்ப்பின்‌ நகல்‌ 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 
IN THE HIGH COURT OF JUDICATURE AT MADRAS 
DATED: 19.08.2021 
CORAM : 
THE HONOURABLE MR.JUSTICE N.KIRUBAKARAN 


and 
THE HONOURABLE MR. JUSTICE M.DURAISWAMY 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


W.M.P. Nos. 17294 Ami 14537, 14538 & 17399 of 2020 
W.MP. (MD) Postrel 10467 of 2021 
W.P.(MD)No.20678 of 2019: 
P.Manimaran x Petitioner 
Vs. 


ம்‌ The Secretary 
Ministry of Culture 
Union of India 
502-C, Shastri Bhawan 
New Delhi. 


2. The Director General 
Archaeological Survey of India 
Under Ministry of Culture, Union of India 
24, Tilak Marg 
New delhi-110 001. 


Uu» 


The Commissioner 
Department of Archaeology 
Govemment of Tamil Nadu 
Tamil Valarchi Valaagam 
Thamizh Salai, Egmore 
Chennai — 600 008. 


4. The Superintending Epigraphist 
Director (Epigraphy Branch) 1/c 
https//www.mhe.tn.goviniidyder Ministry of Culture, Union of India 


1/36 


252 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


Puratattva Bhawan, Sanskranthi Circle 
Hebbal II Stage, Mysore 
Karnataka — 570 017. 


5. The Assistant Superintending Epigraphist 
Fort St. George 
Chennai — 600 009. 


6. J.Gowthama Sanna ... Respondents 
[R6 is impleaded vide Court 
order dated 19.07.2021 in 
W.M.P. (MD) No.19150/2019 
in W.P.(MD) 20678-of 2019 by 
TSSJ & SAV] 


Prayer : Petition filed under Article 226 of the Constitution of India, praying to 
issue a Writ of Mandamus, directing the Second Respondent to shift all the 
Tamil inscriptions from Fourth Respondent to Fifth Respondent for preserving, 
reading, copying by digitalizing, publishing and consequently direct the Third 
and Fifth Respondents to implement the condition under Article 51(A) of 
Constitution of India by allocating necessary funds, appointing sufficient 
epigraphist for digitalizing inscriptions and publish the same for our future 
generations. 
For Petitioner : Mr. N.R.Elango 
Senior Counsel 
assisted by Mr. S.Ravi 
For Respondents : Mr. Veera Kathiravan 
Senior Counsel 
Assisted by 
Mr. B.Saravanan 
Government Advocate (For R3 & R5) 


https://www.mhc.tn.gov.in/judis/ 


2/36 


253 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


Mrs.L. Victoria Gowri 
ASG (For R1, R2 & R5) 


W.P. (MD) No. 17399 of 2020:- 
V Illanchezian ... Petitioner 


1. Union of India 
Ministry of Culture 
Room No. 501, 'C' Wing 
Shastri Bhawan, New Delhi — 110 015. 


2. The Office of the Director General 
Archaeological Survey of India 
New Delhi. 


3. The Additional Chief Secretary to Government 
Tourism, Culture and Religious Endowments Department 
Secretariat, Chennai — 600 009. 


4. The Department of Archaeology 
Government of Tamil Nadu 
Tamil Valarchi Valaagam 
Tamizh Salai, Egmore 
Chennai — 600 008. 


5. The Director 

The office of the Director 

Epigraphy branch of Archaeological Survey of India 

Mysore, Karnataka State. ... Respondents 
Prayer : Petition filed under Article 226 of the Constitution of India, 
praying to issue a Writ of Mandamus, directing the Respondents 1, 2 and 5 to 
transfer all inscriptions and other matenals relating to Tamil and other 


Dravidian inscriptions to the state of Tamil Nadu from Mysore, Karnataka 


State. 
https://www.mhc.tn.gov.in/judis/ 


3/36 


254 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


For Petitioner : Mr. S.Siddhartha Vishnu 


For Respondents : Mr. L.Victoria Gowri (For R1, R2 & R5) 
Assistant Solicitor General of India 


Mr. Veera Kathiraven 
Senior Counsel 
assisted by 
Mr: B.Saravanan (For R3. & R4) 
Government Advocate 
COMM ட ER 
(Order.of the-Court was passed by N.KIRUBAKARAN, J) 
“கலதோனறி மணதோனறாக காலத்தே வாளொடு 
முனதோனறி நூததகுடி 


Tamil language is as old as stone, earth. Above is a lyric from Puraporul 
Venbamalai, which is said to have been written in Ninth Century A.D. This is 
only to speak about the antiquity of great language Tamil, which has been 
declared as a classic language by the Central Government in 2004 for the first 


time. 


2. Tamil is young, though it 1s very ancient; 

Tamil is liturgically developed, though it is one of the earliest languages; 

Tamil was spoken by the most ancient people and still it continues to be 
https://www.mhc.tn.govin/sfye ken by the modern day people. 


4/36 


255 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


The link between the ancient humans and the modern day humans is only 
through ancient language like Tamil. It is not to claim or trumpet that Tamil is 
the first Language of the world. It is to emphasise that it is one of the ancient 
languages of the world and it is the oldest language of India viz., 409 B.C to 
508 B.C which is scientifically proved by Carbon Dating of potsherds inscribed 
with Tamil letters excavated from Keezhadi, Kodumanal and Porundhal, 
whereas Mauryan Emperor Ashokan's inscriptions in Praknt, belonging to the 
third century B.C) viz., 268 to 232 B.C.E is considered 10-06 the earliest 


inscriptions. 


3. This Court, by an order, dated 22.03.2021 in W.P.(MD).No.8025 
of 2020 in the case of G.Sakthi Rao v. The Chief Secretary, Government of 
Tamil Nadu and others, while dealing with the issue of reservation for the 
students who studied in Tamil Medium under “TAMIL NADU 
APPOINTMENT ON PREFERENTIAL BASIS IN THE SERVICES UNDER 
THE STATE OF PERSONS STUDIED IN TAMIL MEDIUM ACT, 2010” 
recorded the antiquity of Tamil language. Paragraphs 1 and 2 of the said 
judgment are extracted hereunder: 


"Tamil is the oldest language. 
It is older than Sanskrit and is beautiful. 
I can only say "Vanakkam" and I regret I cannot go beyond this" 


said Prime Minister Narendra Modi while addressing a group of 


https://www.mhc.tn.gov.in/judis/ 


5/36 


256 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


school students at "Pariksha Pe Charcha Programme" in Talkatora 
Indoor Stadium, New Delhi, in February, 2018. It is not only the 
Hon'ble Prime Minister, but Indologists are also of the opinion that 
Tamil is one of the ancient languages in the world having literary 
history of more than 2500 years. Though Prakrit language of 
"Ashokan Edicts" which is stated to be third century BC dated 
from 268 BC to 232 BC is considered to be oldest in India, it is 
scientifically proved by carbon dating from the samples of potsherds 
inscribed with Tamil letters taken from Keezhadi, Porunthal, 
Alagankulam and. Kodumanal that Tamil is one of the ancient 
languages of the World and the most ancient language of India. The 
samples of potsherds which contain Tamil alphabets taken from 
Kodumanal date back to fifth century BC dated 480-BC. Similarly, 
samples taken from Keezhadi would prove that Tamil language has 
been in existence as language of people since 6th century. dated 580 
BC. Pottery samples with. Tamil letters from Porunthal indicate the 
age as 6th century dated 520 BC. Apart from scientific proof, 
epigraphic inscriptions which have been found throughout the world, 
especially in India, establish that Tamil is a language that is used 
invariably in stone inscriptions. In Pan India, Tamil inscriptions 
which date back upto 3rd century BCE are the highest even as per 
the statement of the Archaeological Survey of India. Sangam 


literature of Tamil language also record the antiquity of the 


language. 


2. The samples of potsherds with Tamil letters not only prove the 
antiquity of Tamil language, but would also prove the educated 


asses, who were living at that time and the language, was also, by 


m 
https://www.mhc.tn.gov.in/judis/ 


6/36 


257 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


that time, enriched and known to masses and not confined to royal 
charts or royal courtiers as found in respect of other languages. 
Tamil language has been passed on for generations together for the 
past more than 2600 years. However, as on date, it faces bleak 
future. The interest to learn the language is shockingly declining and 
the students undergoing studies in Tamil medium is sharply 
decreasing among the masses and the parents are interested in 
admitting their wards only in English medium, ignoring mother 
tongue, Tamil language. Though studying in English medium is 
justified for various reasons including employment, students are not 
even willing.to choose Tamil as their second language in school and 
instead, they opí for Hindi, Sanskrit, French, German, etc. 
Consequently, children are not able to have any basic knowledge in 
their mother tongue: It is not only the position in 

Tamil Nadu, similar situation exists in other States wherein the 
language of States are not learnt by younger generation. Any child is 
entitled to study and learn through his/her mother tongue and it is 
the duty of every State to. see that the children of the State are given 
knowledge in their mother tongue, as otherwise, other than English 
and a few other preferred languages, all other languages would 


become extinct and vanish from usage.” 


4. The literature of Tamil could be compared and could be paralleled 
to ancient literature of any language, as stated by celebrated American 
Indologist. Professor George Hart, who is an Expert in Sanskrit as well as 


Tamil having received his Ph.D in Sanskrit from Harvard University in 1971 


https://www.mhc.tn.gov.in/judis/ 


7/36 


258 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


and worked as a Professor of Tamil language at the University of California 
and Berkley. He considers both Tamil and Sanskrit as the two eyes of Lord 
Shiva. When such is the antiquity of Tamil language, the required recognition 
has not been given to the classic language. However, this Court is of the view 
that every language spoken by the.people;-whether it is declared as a classical 
or not and included in VIII Schedule or not, is precious and has to be preserved 


and passed on to the next generation. 


5t Moreover, the inscriptions found in India would also echo the 
views of this Court that Tamil 1s the most ancient language of the country. Even 
according to Archaeological Survey of India, in India, the highest number of 
inscriptions are found in Tamil language only. The inscriptions are located 
throughout the country. Not only in this country, they are also found in the 
other countries like, Sri Lanka, Malaysia, Singapore, Cambodia, Mauritius and 
China. These inscriptions are the sources of history of those days including 
administration, way of life, the businesses transacted between the people of 
various countries and the educated masses who were living in those days. The 
history could be known only through inscriptions and palm leaves manuscripts 
which have been preserved by the people for the posterity. The Tamil 
inscriptions, estampages and other materials are the subject matters of these 


Writ Petitions. 
https://www.mhc.tn.gov.in/judis/ 


8/36 


259 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


6. The Petitioners allege that the Tamil inscriptions are located 
throughout the country and in various other countries. The British people took 
pain to identify those inscriptions and took copies of those inscriptions which 
are called 'estampages' travelling to various parts of the countries in a hard way, 
travelling into jungles-and climbing mountains. However, these estampages, 
collected mostly by the British people and a little by our people, are lying in 
Epigraphy Branch of “Archaeological Survey of India at» Mysuru. The 
Petitioners allege that those estampages of various languages, particularly, 
Tamil are not properly preserved and protected at Mysuru Epigraphy Office. 
The Tamil Estampages are not properly maintained or they have been damaged, 
destroyed and found to be missing. They rely upon news report about non- 
preservation of those Estampages in Mysuru in a proper condition. Therefore, 
the Writ Petition (MD) No. 20678 of 2019 has been filed for the following 
relief:- 


"directing the Second Respondent to shift all the Tamil 
inscriptions from Fourth Respondent to Fifth Respondent for 
preserving, reading, copying by digitalizing , publishing and 
consequently direct the Third and Fifth Respondents to 
implement the condition under Article 51(A) of Constitution 
of India by allocating necessary funds, appointing sufficient 
epigraphist for digitalizing inscriptions and publish the same 


= H » 
€——— or our future generations. 


9/36 


260 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


Echoing similar sentiments and allegations, Writ Petition (MD) No. 17399 of 
2020 has been filed for the following relief:- 


"directing the Respondents 1, 2 and 5 to transfer all 
inscriptions and other materials relating to Tamil and other 
Dravidian inscriptions to the State of Tamil Nadu from 
Mysore, Karnataka State..” 


Ts 11௨ 8112281105 made in the Petitions are being contested by the 
Respondents that estampages and other materials are preserved properly by 
taking necessary efforts by the Respondents and there is no necessity to shift 
the Tamil Estampages, copper plates inscriptions, other Tamil materials and 
Tamil documents etc., from Mysuru to Chennai. All efforts are being taken to 
fill up the vacancies of the posts in Epigraphy Branch in Mysuru, Karnataka as 
well as in Tamil Nadu. Moreover, after restructuring of Archaeological Survey 
of India, more number of posts have been sanctioned for Epigraphy Branch. 
Therefore, the allegations made in the Writ Petitions are not supported by any 


material evidence. Hence, the Respondents seek dismissal of the Writ Petitions. 


8. Heard Mr. N.R.Elango, learned Senior Counsel appearing for the 
Petitioner in W.P. (MD) No. 20678 of 2019, Mr. Siddhartha Vishnu, learned 
Counsel appearing for the Petitioner in W.P. (MD) No. 17399 of 2020, 


Mrs.L. Victoria Gown, learned Assistant Solicitor General of India appearing 
https://www.mhc tn.gov.in/judis/ 


10/36 


261 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


for the Central Government as well as for Epigraphy Branch of Archaeology 
and Mr. Muthu Geethaiyan, learned Special Government Pleader appearing for 


the State Government and perused the materials placed on record. 


9. Even a perusal of_the»counter-affidavit as well as the other 
documents filed by the Respondents would undoubtedly prove that in India, the 
number of Tamil inscriptions are the highest. Having said so, in the counter as 
well as in other. communications, the information regarding number of 
inscriptions of each language, especially, about Tamil are not given properly 
and contradictory. details have been given. The information given under the 
Right to Information Act on 21.02.2018 by the Office of the Director of 
Epigraphy, puts the number of Tamil Ancient inscriptions found in India as 
38,000 whereas the number of Sanskrit inscriptions found in India is 11,000 


only. The language wise inscription list, which has been filed by the Director of 


Epigraphy on 21*' December 2020 before this Court states that 28,276 
inscriptions are. in Tamil and. 17,001 inscriptions are. in: Sankrit, whereas, 
shockingly and surprisingly, the communication, dated 14.07.2021 of Ministry 
of Culture from the Office of the Director of Epigraphy, Mysuru addressed to 
the Director General of Archaeology Survey of India, New Delhi would state 
that approximately 74,000 inscriptions including copper plates have been 


deciphered. The list regarding number of inscriptions, language wise, is as 


https://www.mhc.tn.gov.in/judis/ 


11/36 


262 


follows:- 


https://www.mhc.tn.gov.in/judis/ 


12/36 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


Languages Total inscriptions 
Telugu 7300 
Tamil 28748 


Hebrew 26 
Rajasthani 2 
Chinese 2 
Phalavi 


263 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


Languages Total inscriptions 
Manipuri 1 
Bengali 9 
French 1 
Armenian 3 
Total 71872 
Photographs. of seals, 2000 


sealings, coins etc. 

langauge like Kannada, 
,Prakrit, Sanskrit, Tamil, © 
Telugu etc. 


Total 


10. A comparison of the following details regarding the number of 
Tamil inscriptions and Sanskrit inscriptions would undoubtedly prove that there 
is a clear attempt by the Respondents to show that the Tamil inscriptions are 
less in number and to inflate the number of Sanskrit inscriptions. It is not 
understandable as to how 11,000 Sanskrit inscriptions, which are stated to be 


available as per the RTI information given on 21.02.2018, all of a sudden, it 


multiplied and became. 17,001 as on 21% December 2020 and 25,756 as on 
14.07.2021. By pointing out the contradictions, this Court is not 
underestimating the antiquity of Sanskrit. Sanskrit 1s a great and ancient 
language with rich ancient literature and Sanskrit language has to be preserved, 


for which, the Central Government is taking much efforts. 


https://www.mhc.tn.gov.in/judis/ 


13/36 


264 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


Language No of inscriptions No of inscriptions Inscriptions as per 


as per RTI as per list filed by | communication of 
dated 21.02.2018 Epigraphy Branch Epigraphy Branch 
of ASI of ASI dated 
dated 21.12.2020 14.07.2021 
Sanskrit 11,000 17,001 25,756 
Tamil 38,000 28,276 28,860 


11. These contradictory details make this Court to conclude that, 

(1)  There.is an attempt to show that the number of Tamil 
inscriptions available are lesser in number, in spite of 
official records and statements made before this Court that 
the Tamil inscriptions are about 38,000. 

(2)  Thereis an attempt to make it to appear that the Sanskrit 
inscriptions are more, contrary to the statements and actual 
numbers given before this Court. 

(3) There is an attempt either to destroy the number of 
inscriptions /estampages or damage those inscriptions or 
estampages to show that Tamil 1s not the only language 
which has got the highest number of inscriptions. 

(4) The Epigraphy and other materials connected to Tamil 
language, may not be safe at Mysuru Office of Epigraphy 
Branch at Mysuru. 

https-//www.mhc.tn.gov in/judis/ 


14/36 


265 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 
These are all the factual conclusions that could be 
arrived at by mere perusal and comparison of the details 
and statements given by the Epigraphy Branch at various 
points of time and there is no necessity for scientific 


analysis for reaching this conclusion. 


12. It is stated that some of the Estampages are not kept in correct 
sequence and some of them are misplaced and efforts are being taken to 
identify the misplaced-Estampages. As stated above, there is an attempt by the 
Respondents to.give contradictory numbers of inscriptions about Tamil and 
Sanskrit language, as rightly pointed out by Mr. N.R.Elango, learned Senior 


Counsel and Mr.S.Siddhartha Vishnu, learned counsel for the petitioners. 


13. Though it is stated that all the Estampages are preserved properly, 
Volume XLI of South Indian Inscriptions published by Archaeological Survey 
of India would show that the following Tamil Estampages are not traceable, 
which are extracted as follows:- 


"No.271 
(A.R. No. 488 of 1905) 
Tiruvalangadu, Tiruttani Taluk, Chittoor District 


On the third gopura of the Vataranyesvara Temple at Tiruvalangadu, right of 
entrance. 


Chola Rajadhiraja I, Year 28 = 1046 A.D. 


https://www.mhc.tn.gov.in/judis/ 


15/36 


266 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


Sale of land [Both estampage and transcript are not traceable] 
No. 272 
(AR No. 489 of 1905) 
Tiruvalangadu, Tiruttani Taluk, Chittoor District 


On the third gopura of the Vataranyesvara Temple at Tiruvalangadu, Right of 
entrance. 


Chola Rajakesarivarman = ௦2 Century A.D. 
Mutilated. [Both estampage and transcript arenot traceable] 
No. 273 
(A.R. No.490 of 1905) 

Tiruvalangadu, Tiruttani Taluk, Chittoor district 


On the third gopura of the Vataranyesvara temple at Tiruvalangadu, left of 
entrance 


Chola Rajadhiraja I, Year 28 = 1046 A.D. 
Mutilated. [Both estampage and transcript are not traceable] 
No. 274 
(A.R. No. 491 of 1905) 

Tiruvalangadu, Tiruttani Taluk, Chittoor District 


On the third gopura of the Vataranyesvara temple at Tiruvalangadu, left of 
entrance 


Chola Rajakesarivarman — C12 Century A.D. 


Mutilated. Contains a portion of the king's historical introduction. [Both 
estampage and transcript are not traceable] 


No. 275 
(A.R. No.492 of 1905) 
Tiruvalangadu, Tiruttani Taluk, Chittoor district 


On the third gopura of the Vataranyesvara temple at Tiruvalangadu, left of 
entrance 


Chola Rajakesarivarman Rajadhiraja I = c. 1018 - 1054 A.D. 
Damaged. [Both estampage and transcript are not traceable] 


https://www.mhc.tn.gov.in/judis/ 


16/36 


267 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


No. 276 
(A.R. No.493 of 1905) 
Tiruvalangadu, Tiruttani Taluk, Chittoor district 


On the third gopura of the Vataranyesvara temple at Tiruvalangadu, left of 
entrance 


Chola Rajendra I, Year 27 = 1039 A.D. 


Beginning Mutilated. Record an order of Rajendrasinga Muvendavelan. [Both 
estampage and transcript are not traceable] 


No. 277 
(A.R. No.494 of 1905) 
Tiruvalangadu, Tiruttani Taluk, Chittoor district 


On the third gopura of the Vataranyesvara temple at Tiruvalangadu, left of 
entrance 


Chola Rajadhiraja I = C.1018-1054 AcD. 
No. 426 
(A.R. No.641 of 1905) 
Tiruchchengodu, Tiruchchengodu Taluk, Salem District 


On the boulder west of the steps known as Arubadampadi on the hill of the 
Ardhanarisvara Temple at Tiruchchengodu.b 


Pandya, Jatavarman Sundara -Pandya, Year 10 = ௦131 Century A.D. 


Damaged. Seems to record a gift of land. Mentions the god Subrahmanya- 
Pillaiyar standing on the hill 


[Both estampage and transcript are not traceable] 
No. 427 
(A.R-No.642 of 1905) 
Tiruchchengodu, Tiruchchengodu Taluk, Salem District 


On the boulder west of the steps known as Arubadampadi on the hill of the 
Ardhanarisvara Temple at Tiruchchengodu. 


Chola, Rajendra I, Year 14 = 1026 A.D. 


Mutilated at the end. Gift of gold. [Both estampage and transcript are not 
traceable] 


https://www.mhc.tn.gov.in/judis/ 


17/36 


268 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


No. 428 
(A.R. No.643 of 1905) 
Tiruchchengodu, Tiruchchengodu Taluk, Salem District 


On the rock close to the Papanasatirtha on the top of the hill of the 
Ardhanarisvara Temple at Tiruchchengodu. 


Chola, Parakesari Rajendra I, Year 23 = 1035 A.D. 


Partially damaged. Seems to record a gift of land. [Both estampage and 
transcript are not traceable] 


No. 429 
(A.R. No.644 of 1905) 
Tiruchchengodu, Tiruchchengodu Taluk, Salem District 


On the rock west of the Ganapatitirtha on the hill of the Ardhanarisvara Temple 
at Tiruchchengodu. 


Pandya, Jatavaraman Sundara-Pandya, Year 7 = c.13th Century A.D. 


Damaged. Seems to record a tax-free gift of land to the Pillatyar (deity) of 
Tiruchchengodu. It is not clear who made the grant. [Both estampage and 
transcript are not traceable] 


No. 430 
(A.R. No.645 of 1905) 
Tiruchchengodu, Tiruchchengodu Taluk, Salem District 


On the south wall of the central shrine in the Ardhanarisvarara Temple on the 
hill at Tiruchchengodu. 


Vijayanagara, Narasimharaya = 1485 — 1495 A.D. 


Partially damaged. Seems to record a gift of land. [Both estampage and 
transcript are not traceable].” 


14. The above details would only disclose that there are many 
estampages either damaged or lost as they are not properly preserved. The 


estampages are precious wealth of the nation which have been taken by the 
https://www.mhc.tn.gov.in/judis/ 


18/36 


269 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 
hard work of the British people as well as our experts. It is the duty of ASI to 
preserve them properly, so that, they are available for the present as well as for 
the future generations to enable them to know about our history, culture and the 


way of life of our ancestors. 


15. In the counter affidavit filed by the Archaeological Survey of 
India, it has been stated that digitization of all the inscriptions irrespective of 
region will be taken up by the Archaeological Survey of India itself. Though it 
is stated that Archaeological Survey of India would itself take up the 
digitization, it 15 the fact that a Memorandum of Understanding had been signed 
between the Ephigraphy Branch of Archaeological Survey of India at Mysuru 
and the Tamil University at Thanjavur as early as on 08.09.2010 to carry out 
the digitization of Estampages and inscriptions stored in the Mysuru 
Ephigraphy Wing. Having entered into a Memorandum of Understanding, it is 
not known as to why the Archaeological Survey of India has not acted as per 
the MOU and the reason for doing digitization on its own. A perusal of MOU 
entered into between the Tamil University and the Archaeological Survey of 
India would disclose that Archaeological Survey of India would provide for 
digitalization. Clauses (f) and (g) of Paragraph No.7 are as follows:- 


“7. a.. to e.. 
f. The Director (Epigraphy), ASI, Mysore shall provide 


—— all facilities for digitization such as space for installation of 


19/36 


270 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


digitization equipments etc. 


g. Utmost care will have to be exercised by the 
digitizing agency in handling these valuable estampages 
without causing any damages to them.” 


The above would prove that ASI agreed for providing facilities and in spite of 


agreeing to provide facilities, nothing has been done. 


16. One more reason for giving direction to shift the estampages, is as 
follows: 

The excavation of Adhichanallur ancient site in Tamil Nadu was done 
during 2005-2006 by the then Director of ASI, Dr. Sathyamurthy. Many ancient 
artefacts including human skeletons were unearthed during the excavation and 
they are preserved in Chennai Branch. Till 2018, no sample was taken from the 
excavated materials including skeletons and sent for Carbon Dating to find out 
the age. The Madurai Bench of this Court in a Writ Petition filed by one Mr. 
Kamaraj, in W.P.(MD).No.13096 of 2017 summoned Dr.Sathyamurthy to find 
out as to why the report about Adhichanalur excavations has not been 
published. Dr.Sathyamurthy made a statement before this Court that no support 
was given by the Central Government as well as by the ASI to prepare the 
report. Therefore, this Court directed the State Government to bear the 
expenses for sending the excavated samples for Carbon-Dating to the 


Laboratory at Miami, Florida and United States of America. Thereafter only, 


https://www.mhc.tn.gov.in/judis/ 


20/36 


271 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


Carbon Dating of Adhichanallur samples after 14 years was done and the 
expenses were borne out by the State Government and thereafter only, it is 
found that the age of Adhichanallur site is 905-806 B.C. This Court directed the 
ASI Director, who was present before this Court, Dr.Sathyabama, to prepare 
and publish the report. | Subsequently; the ASI has published the report 
recently. The act of the ASI in not properly following up the excavation as well 


as the published result would not serve any purpose: 


17. The Director (Ephigraphy) for Sanskrit and Dravidian Inscriptions 
at Mysuru has two Zonal Offices, one at Chennai (South-Zone) and another at 
Lucknow (North Zone) under its administrative control, for the sake of 


convenient epigraphical survey. 


18. It is stated in page No.3 of the counter-affidavit filed by the 
Archaeological Survey of India that shifting of the Government Office from 
one locality to another locality 1s a policy decision depending upon the need 
and /or administrative convenience. There is no dispute with regard to that. 
However, there is an immediate necessity to shift the Tamil estampages, copper 
plates with Tamil inscriptions and other materials and documents of Tamil 
language from Mysuru to Chennai for the purpose of proper preservation for 


the reasons already stated. That apart, those materials are needed for Research 


https://www.mhc.tn.gov.in/judis/ 


21/36 


272 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 
and Development by the students of Archaeology and Epigraphy. Keeping the 
materials at Mysuru will definitely not serve the Research Scholars in Tamil 
Nadu. Mostly, Tamil students and Experts in Tamil are interested in doing 
Research in Tamil Epigraphy and easy access to those materials would enable 
them to do the research properly. The following are the benefits of transferring 
estampages and full-fledged establishments of Office for Tamil inscriptions to 


Chennai from Mysuru. 


19. The Epigraphy Branch of Arabic and Persian inscriptions 15 
located at Nagpur which is functioning from the year-1958. It is stated that 
about 10,000 inscriptions are available in the above languages. In 1990, two 
Zonal Offices were established, one at Jhansi now functioning at Lucknow and 
another at Chennai in order to undertake systematic survey of inscriptions. The 
Lucknow Zonal Office is meant for Sanskrit. Though the Sanskrit is one of the 
indo-aryan languages, a separate Branch has been established in the name of 
Sanskrit, whereas Tamil is clubbed with other Dravidian languages. The 
treatment given to Sanskrit, Arabic and Persian languages has to be given to 
Tamil language as well. Therefore, there shall be a direction to the Respondents 


to establish a separate Branch for Tamil. 


https://www.mhc.tn.gov.in/judis/ 


22/36 


273 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


20. The RTI information given on 21.12.2018 by the Office of the 
Director of Epigraphy branch, Mysuru would show that the number of Sanskrit 
inscriptions are 11,000. Compared to Tamil, number of Sanskrit inscriptions are 
very less. However, a dedicated Zonal Office has been established at Lucknow 
for Sanskrit. The decision was taken-in 1990, whereas Tamil has been clubbed 
in one group of Dravidian languages and no separate Zonal Office for 
Epigraphy Branch has been established for Tamil, in spite of having the highest 


number of inscriptions. 


21. According to the number of inscriptions, inva language, a separate 
epigraphy Branch for Tamil language has to be established and required 
number of officials have to be employed, especially, Epigraphists. These are all 
the facts which compelled this Court to come to the conclusion that the Tamil 
estampages and other Tamil materials and documents may not be properly 
preserved and they may not be safe in Mysuru. Therefore, Chennai Zonal 
Office should be named as "Epigraphy Branch (Tamil)" and the materials and 


the estampages of Tamil shall be shifted to Chennai, within six months. 


22. When policy decisions are being taken for establishment of a 
separate Epigraphy Branch for Arabic, Persian and Sansknt languages, which 


are having less number of inscriptions compared to Tamil language, there 1s no 


https://www.mhc.tn.gov.in/judis/ 


23/36 


274 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


reason why such a decision should not be taken for establishment of a separate 
Epigraphy Branch for Tamil language at Chennai. This Court would not 
venture to give a direction to shift Tamil materials and estampages, if correct 
details regarding Tamil inscriptions and Sanskrit inscriptions had been given 


and the Tamil estampages are properly maintained. 


23. tis the duty of the Government to preserve the rich heritage of our 
composite culture as per Article 51-A(f) of the Constitution, which is extracted 


as follows:- 


Article 51A in The Constitution Of India 1949:- 


51A. Fundamental duties It shall be the duty of every citizen of 
India 


(a) to abide by the Constitution and respect its ideals and 
institutions, the national Flag and the National Anthem; 

(b) to cherish and follow the noble ideals which inspired our 
national struggle for freedom; 

(c) | to uphold and protect the.sovereignty, unity and integrity 
of India; 

(d) to defend the country and render national service when 
called upon to do so; 

(e) to promote harmony andthe spirit of common 
brotherhood -amongst all the people of. India 
transcending religious, linguistic and. regional or 
sectional diversities; to renounce practices derogatory 
to the dignity of women; 

(f | to value and preserve the rich heritage of our composite 
culture; " 


https://www.mhc.tn.gov.in/judis/ 


24/36 


275 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 

24. It is the obligation cast upon the Government, especially, the 

Central Government to protect every monument or place or object of artistic or 

historic interest from spoilation, disfigurement, removal, disposal under Article 
49 of the Constitution, which is extracted as follows:- 


* Article 49 in The Constitution Of India 1949 


49. Protection of monuments and places and objects of 
national importance It shall be the obligation of the State to 
protect every monument or place or object-of artistic or 
historic, interests, declared by or under law made \ by 
Parliament, to be of national importance, from. spoliation, 
disfigurement, destruction, removal, disposal or export, as the 
case may be" 


25. The Hon’ble Supreme Court of India insisted about the necessity 
of preserving our monuments, Archaeological Sites, sculptures in Raji 
Mankotia -vs- Secretary to the President of India and Ors. reported in (1997) 
10 SCC 441 and the relevant paragraphs are extracted as follows:- 


*The point of reference to these provisions is that an ancient 
monument is of historical, culture. or archaeological or 
sculptural or monolithic or artistic interest existing for a 
century and is of national importance or of State importance. In 
otherwords, either of them are required and shall be protected, 
preserved and maintained as national monuments or State 
monuments for the basis which not only gives pride to the 


people but also gives us insight into the past glory of our 


https://www.mhc.tn.gov.in/judis/ 


25/36 


276 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


structure, culture, sculptural, artistic or archaeological 
significance, artistic skills and the vision and wisdom of our 
ancestors, which should be preserved and perpetuated so that 
our succeeding generations learn the skills of our ancestors and 
our traditions, culture and civilization. They would have the 
advantage to learn our art, architecture, aesthetic tastes 
imbided by the authors of the past and ío continue the same 
tradition for the posterity. Preservation and protection of 
ancient monuments, is thus the duty of the Union of India and 
the State Governments concerned in respect of ancient 
monuments. of nationa importance or those of State importance 
respectively fo. protect, preserve and maintain them by 


preserving or restoring them to their original conditions." 


In the case of K. Guruprasad Rao -vs- State of Karnataka reported in (2013) 
11 SCR 581 the Apex Court held that the protection of ancient monuments has 


necessarily to be kept in mind while carrying outthe development activities. 


26. As already stated and observed, our history and socio-economical 
and cultural values of our ancestors are known to us only from inscriptions, 
manuscripts, monuments, literature, and ballets, folklore etc., But stone 
inscriptions are found in the Temples and other monuments trumpeting our 
cultural history. It is important to know about our past. These materials only 


throw light upon as to how our ancestors lived their life about more than 2000 
https://www.mhc.tn.gov.in/judis/ 


26/36 


277 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


years ago. An inscription, dated 920 AD found in Arulmighu Vaikundavasa 
Perumal Temple at Uthiramerur, Kanchipuram District, Tamil Nadu only 
talked about village administration, rural self governance, taxation and land 
revenue under the Chola Administration about 1,100 years ago. The said 
inscription also talks about local.administration, election and the qualification 
and disqualification of the candidates etc. When such is the rich culture and 
administration of our ancestors as reflected in the inscriptions, it is the duty of 
everyone especially, the Central Government to protect. those inscriptions and 
monuments to spread information about them. It 1s the duty of the Government 
to preserve, protect and give a publicity about those ancient monuments, so 
that, the younger generation could know about them by visiting those sites and 


reading about them. 


27. In view of the contradictory details about the number of 
inscriptions the Fourth Respondent is directed to prepare a compendium of 
copied inscriptions found in India. The Respondents are directed to take 
inventory and shift Tamil. materials, estampages, copper plates, other 
documents, etc, from Mysuru to Chennai. The Respondents are directed to 
conduct a Research in Epigraphy as it is not properly done. The Respondents 
shall publish the inscriptions found in India in various languages by way of 


publications regularly, as it is not published regularly in recent times. 


https://www.mhc.tn.gov.in/judis/ 


27/36 


278 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


28. Itis submitted that restructuring of ASI is to be done. About 758 
new posts have been created, whereas, only a few posts have been allotted to 
Epigraphy Branch. The said submissions of the petitioner cannot be ignored. 
Epigraphy Branch 15 one of the divisions of ASI which requires more number 
of Officials and Experts, otherwise, in future, nobody ‘could understand the 
inscriptions. Therefore; there is a need for giving a direction to sanction more 
posts as has been done during restructuring of ASI with regard to the other 


Divisions. 


29. Though 758 new posts have been created as.a part of cadre 
restructuring exercise, subject to the abolishment of 304 posts 1n the existing 
scheme of things, not even a single post is said to have been created for 
Epigraphy Branch. The scholars and experts of Epigraphy took exception to the 
action of the Government in not giving importance to Epigraphy Branch. India 
is a vast country and the potential for unearthing inscriptions is more and 
therefore, it 1s necessary to at least retain or revive the sanctioned posts, 
Dr.T.S.Ravishankar, retired Director of the Epigraphy Branch of ASI stated 


which is reported in the newspapers. 


30. Further, out of 758 new posts, it 1s stated about 434 posts have 


https://www.mhc.tn.gov.in/judis/ 


28/36 


279 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


been allotted just for Conservation Assistants and it is opined by the experts 
that it is unnecessary to have such large number of Conservation Assistants. 
Instead of that, more posts should be allotted to the Epigraphy Branch as 
estampages and inscriptions which were taken about 100 years ago are 
becoming fragile and the work of digitization.of 74,000 inscriptions have to be 
taken up. Further, on an emergency basis, new inscriptions have to be 
discovered as they are-disappearing due to development works, quarrying and 
mining. Already Epigraphy Branch is suffering without -sufficient staff. 
Therefore, to expedite the work of copying the inscriptions and also 
discovering the new inscriptions in various parts of India, more experts and 
staff are necessary. Hence, this Court hopes that the Central Government would 


take note of it and do the needful. 


31. Itis reported that Dr.Rajavelu, Professor of Epigraphy has said that 
there are only 31 epigraphists posts for the entire country of which 10 posts are 
stated to be vacant and only 5 Epigraphic Assistants are there for field survey 
and deciphering inscriptions. Experts lamented that by not creating additional 
posts for epigraphy and reducing the sanctioned strength would increase the 
burden of work besides resulting in a decline in the standard of scholarship. 
Therefore, it is necessary to give rightful due and create at least more than 100 


posts for Epigraphy. 


https://www.mhc.tn.gov.in/judis/ 


29/36 


280 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


32. The learned Counsel for the petitioners would rely upon the 
newspaper report about the protest made by the employees of Epigraphy to 
show that though the Epigraphy Branch has 135 years of legacy (Established 
1886) and copied nearly 74,000 inscriptions; due to lack of sufficient staff, only 
40% of the inscriptions have been published in departmental publications. The 
remaining 6096 of inscriptions are yet to be published. Though the newspapers 
report may not have much evidentiary value, this Court.cannot 1gnore the said 
newspaper report, wherein, it has been reported that only 6096 of inscriptions 
are yet to be published. No effective steps are taken by the Epigraphy Division 
undertaking new expeditions to uncover inscriptions. and. transcription of 
inscriptions. There are no sufficient funds allocated for Epigraphy Branch for 
research and development and also for preservation of estampages, inscriptions, 
copper plates etc., and therefore, there shall be a direction to the Central 
Government and ASI to allot more funds for Epigraphy within six months from 


the date of receipt of copy of this order. 


33. In view of the above reasonings, this Court finds that the 
following advantages and benefits would be obtained by transferring the 
estampages and full-fledged establishment of the Office of Tamil inscriptions 


to Chennai from Mysuru. 
https://www.mhc.tn.gov.in/judis/ 


30/36 


281 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


(a) Easy accessibility to the Students and Research Scholars. The 
Researchers on History and Culture of Tamil Nadu can easily access the 
estampages at Chennai. Mysuru is far away and no frequent facilities for 
transportations from remote places im Tamil Nadu to Mysuru. 

(b)It is more expensive for the students to stay and travel to consult the 
estampages at Mysuru. 

(c) Senior Retired Epigraphists pertaining to Tamil inscriptions are available 
only in Tamil Nadu and it 1s easy for the researchers to consult and read 
the inscriptions with the help of them. 

(d) The Research. on Tamil Ephigraphy is available only in. Universities and 
Colleges in Tamil Nadu. So, it is necessary to have a Tamil Inscription 
Wing at chennai. 

(e) Nearly 6096 of inscriptions are not yet published. Now, it is easy to 
decipher all the inscriptions with the help of Senior Retired Professors 
and Epigraphists in Tamil Nadu. 

(f) The very purpose of the establishment of Epigraphy Wing in the year 
1887 by ASI under E. Hultszch at Chennai would be accomplished 
through shifting of estampages 1n Tamil at Chennai, as it was founded by 
the British. 


(g) A full-fledged Office for Tamil Inscriptions will solve the problem of 


https://www.mhc.tn.gov.in/judis/ 


31/36 


282 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


new findings which are yet to be discovered in remote places of Tamil 
Nadu and other parts of the country. New discoveries can be motivated 
through the Tamil Wing at Chennai. 

(h)Publications and Digitalization will be easy in Chennai rather than in 
Mysuru, as all the modern technologies are available at Chennai to speed 
up the work. 

(1) Many inscriptions on the Temple walls of Tamil Nadu are now either 
demolished or, damaged due to various reasons, like, renovations 
rebuilding etc. Tamil Nadu is studded with nearly 50,000 ancient 
temples. The history and the antiquity of each temple can be studied 
through these estampages only which were copied from 1887 onwards. 
These estampages will certainly help the temple architects when even 
renovations are taking place. The antiquity of the temple may be 
preserved through this transfer. 

(j) The inscriptions are the primary sources for reconstructing the history of 
the people, society, economic conditions, religion, water system and 
irrigational management etc. They shed more light on the past history of 
the Tamils. Hence, the availability of the estampages at Chennai would 
greatly be utilized by the scholars to write authentic history of our 


ancestors. 


https://www.mhc.tn.gov.in/judis/ 


32/36 


283 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


34. In order to preserve the estampages and other materials properly, 


this Court issues the following directions: 


(1)The Respondents are directed. to create/establish a separate Office of 
Epigraphy Branch (Tamil) at Chennai in the lines. of Epigraphy Branch 
(Arabic and Persian Inscriptions) at Nagpur, within a period of six 
months from the date of receipt of a copy of this order; 

(2) The respondents. shall transfer all the estampages and other connected 
Tamil documents and inscriptions to Southern Zone Epigraphy Branch, 
Chennai or 10 the proposed separate Office of Epigraphy Branch (Tamil) 
within a period for six months from the date of receipt of a copy of this 
order; 

(3)The Archaeological Survey of India shall appoint required number of 
Epigraphists and other Officials according to the number of inscriptions 
in each language; 

(4)The State of Tamil Nadu shall provide all the infrastructures for the 
purpose of using newly created/converted Epigraphy Branch (Tamil), as 
per the order of this Court within a period of six months from the date of 
receipt of a copy of this order; 


(5)The Central Government and the ASI shall allocate more funds for 


https://www.mhc.tn.gov.in/judis/ 


33/36 


284 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


Epigraphy Division of ASI for Research and Preservation of Estampages 
and other materials within six months from the date of receipt of a copy 
of this order; and 

(6) There shall be a direction to sanction and allot atleast 100 posts to the 
Epigraphy Division of ASL. as ASF allotted only 38 posts to Epigraphy 
Division out of-738 posts created and sanctioned for ASI within six 


months from the date of receipt of a copy of this order. 


35. With the-above directions, these Writ Petitions are disposed of. 


No costs. Consequently, connected Miscellaneous Petitions are closed. 


(N.K.K.,J.) (M.D.,J.) 
19.08.2021 


Maya 


https://www.mhc.tn.gov.in/judis/ 


34/36 


285 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


1. The Secretary 
Ministry of Culture 
Union of India 
502-C, Shastri Bhawan 
New Delhi. 


2. The Director General 
Archaeological Survey of India 
Under Ministry of Culture, Union of India 
24, Tilak Marg 
New delhi-110.001. 


3. The Commissioner 
Department of Archaeology 
Govemment of Tamil Nadu 
Tamil Valarchi Valaagam 
Thamizh Salai, Egmore 
Chennai — 600 008. 


4. The Supemntending Epigraphist 
Director (Epigraphy Branch) i/c 
Under Ministry of Culture, Union of India 
Puratattva Bhawan, Sanskranthi Circle 
Hebbal II Stage, Mysore 
Karnataka — 570 017. 


5. The Assistant Superintending Epigraphist 


Fort St. George 
Chennai — 600 009. 


https://www.mhc.tn.gov.in/judis/ 


35/36 


286 


W.P. (MD) Nos. 20678 of 2019 and 17399 of 2020 


N.KIRUBAKARAN, J. 
and 
M.DURAISWAMY, J. 


Maya 


WEB COPY 


Dated: 19.08.2021 


https//www.mhc tn.gov in/judis/ 


36/36 


287 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை 
Tamil Heritage Foundation 


THF 


தமிழர்‌ வரலாற்றுக்கு ஓர்‌ அரண்‌ 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை 


Electronic Preservation of Tamil Heritage Materials 
e-BOOK Series 


an international NGO initiative to digitize 
old Tamil Books and Palm Leaf Manuscripts 
visit: http://www.tamilheritage.org/ 


தமிழ்‌ ஒலைச்சுவடிகள்‌, நூல்‌ பாதுகாப்பு 


பாதுகாப்பற்ற நிலையில்‌, மறுபதிப்பு காணாத பழைய நூல்கள்‌, 
ஓலைச்சுவடிகள்‌ போன்ற தமிழ்‌ முதுசொம்களை மின்பஇப்பாக்கி 
தமிழ்‌ வளத்தை நிரந்தரமாக்கும்‌ ஒரு சர்வதேச தன்னார்வ முயற்சி 
மேலும்‌ அறிய: http://www.tamilheritage.org/ 


வ 
முதுசொம்‌ முத்திரை 


தமிழ்ப்பாதுகாப்பின்‌ அக்கறை 


288 


(i மின்தமிழ்மேடை 


தமிழ்‌ oni அறக்கட்டளை 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு 


வெளியிடும்‌ காலாண்டிதழ்‌ காட்சி: 27 அக்டோபர்‌ -2021 


https;/www.tamilheritage org, 


